தஞ்சை சரசுவதி மகால் வெளியீடு 


16 ) 


கஞ்சனம்மானை 


தமி 


லும் 


CwQ 


தஞ்சாவூர் மகாராஜா சரபோஜியின் 
சரசுவதி மகால் நூல் நிலையம் 

1976 


தஞ்சை சரசுவதி மகால் வெளியீடு - 160 


கஞ்சனம்மானை 


பதிப்பாசிரியர் 
கி . கோதண்டபாணி , M. A. , B. O. L. , 

தமிழ்ப் பேராசிரியர் , 
அ . வீரையா வாண்டையார் நினைவு திரு . புட்பம் கல் சரி , பூண்டி. 


அ 


வாய்மையே 


வெல்லும் 


தஞ்சை சரசுவதி மகால் நிருவாகக் கமிட்டியினருக்காகக் 

கௌரவ காரியதரிசி 
வித்துவான் அ . வடிவேலன் 

அவர்களால் வெளியிடப்பட்டது . 


கி . பி . 1976 ] 


( விலை ரூ.10-00 


ஜெமினி அச்சகம் , கும்பகோணம் 

( போன் : 835 ) 


வெளியிடுவோர் உரை 


உடை 


இமய முதற் குமரி வரை மிக நுணுக்கமாகப் பரந்து 
கிடக்கும் நமது சமயப் பண்பாட்டினை நுட்பமாக விளக்கும் 
நூல்களுள் தொன்மையும் சிறப்பும் உடையவை இராமாயணம் , 
பாரதம் என்னும் இவ்விரண்டு இதிகாசங்களேயாகும் . 
யாலும் பழக்க வழக்கங்களாலும் மொழியாலும் வேறுபாடுடைய 
பாரத மக்களிடையே இவ்விரு நூல்களும் பொதுவாக நின்று ஓர் 
அசைக்க முடியாத ஒற்றுமையை இதுகாறும் தந்து வருவதனை 
யாவரும் அறிவர் . 

இவ்விரண்டனுள் முந்தியது பாரதம் என்ப . இதனுள் 
பல்வேறு வரலாறுகள் கதை வடிவத்தில் அமைந்து பல்வேறு 
தத்துவங்களை விளக்கி நிற்கின்றன . பாரதம் திருமாலுடைய 
அவதாரங்களுள் சிறப்புடைய கண்ணன் அவதாரச் சிறப்பையும் , 
அவதார நோக்கத்தையும் , விளைவையும் விளக்க எழுந்ததாகும் . 
எனினும் பாண்டவ கௌரவர்களின் வரலாறே விரித்துச் 
சொல்லப் படுதலின் இதனுள் கண்ணபிரானுடைய வரலாறும் 
அருள் விளையாடல்களும் தனித்துணர்த்த வாய்ப்பில்லாமை 
கண்ட பெருமக்கள் கண்ணனுடைய பெருமையைத் தனியே 
விளக்கப் பாகவத புராணத்தை வரைந்தளித்துள்ளனர் . இதனுள் 
சிறப்பான பகுதி கம்சனை வதைத்த திருவிளையாடலாகும் . 
கண்ணன் அவதாரம் கம்சன் வதைக்கே எனினும் பொருந்தும் . 
எனவே கம்சனுடைய வரலாறே கண்ணபிரானுடைய வரலாறாக 
அமைகிறது . 

உணர்வும் , தெய்வப் பற்றும் 
உடைய சான்றோர்கள் ஆணவ உருவாகிய கம்சனை அழித்துத் 
தருமத்தைக் காத்தருளிய இவ்வரலாற்றினைப் பெரிதும் புகழ்ந்து 
போற்றிப் பாடித் துதித்துள்ளனர் . இதுபற்றிய எடுத்துக் 
காட்டுக்களைப் பதிப்பாசிரியர் தம் முன்னுரையில் ஓரளவு 
கூறியுள்ளார் . 

கம்சன் என்னும் வடசொல் தமிழில் கஞ்சன் என வழங்கும் . 
மடந்தாழும் நெஞ்சத்துக் கஞ்சனார் வஞ்சம் கடந்தான் 
இளங்கோவடிகள் இசைப்பார் . எனவே கஞ்சன் வரலாற்று 


சமய 


ஆதலின் 


என 


iv 


மூலம் கண்ணபிரான் புகழ் வரலாற்றையுணரப் பாரதமும் பாக 
வதமும் பெருந்துணையாக நிற்கின்றன . ஆயினும் இவ்விரண்டு 
நூல்களும் நன்கு கற்றோர்க்கே விளங்குவனவாகும் . குறைந்த 
கல்வியறிவுடையோர்க்கும் , கற்க வாய்ப்பில்லாதோர்க்கும் அவை 
பயன் தருவதரிது . ஆதலின் அறிவும் அருளும் சான்ற புலமைச் 
செல்வர்கள் அவற்றை எளிதாக்கி யாவரும் இன்புறப் பல்வேறு 
நாட்டுப் புறப்பாடல்களால் அவற்றை அளிப்பாராயினர் . 
அவருள் ஒருவராக இந்நூலை அம்மானைப் பாடல் வடிவத்தில் 
வழங்கியுள்ளார் இந்நூலாசிரியர் . இவ்வாசிரியப் பெருந்தகையின் 
வரலாறும் பெயரும் இற்றைக்கு அறியமுடியவில்லை . எனினும் 
இந்நூலால் அவர் பெருமையை ஓரளவு உணர முடிகின்றது . 
பிற செய்திகளைப் பதிப்பாசிரியர் முன்னுரையில் காணலாம் . 


இம்மகால் வாயிலாக இதுவரை வேறு சில நாட்டுப்பாடல் 
நூல்களும் , அம்மானை நூல்களும் வெளிவந்துள்ளன . அவ் 
வரிசையில் இதுவரை வெளிவராத இந் நூலைத் தமிழ் கூறும் 
நல்லுலகத்திற்குப் பெரிதும் பயன் தரும் என்றெண்ணி இதுபோது 
வெளியிட்டுள்ளோம் . 


இதனை நன்கு ஆராய்ந்து சீரிய முறையில் பதிப்பித்துச் சிறந்த 
தொரு முனி னுரையும் எழுதித் தந்துள்ள பூண்டி அ . வீரையா 
வாண்டையார் நினைவு திரு புட்பங் கல்லூரித் தமிழ்ப் 
பேராசிரியர் திரு . கி . கோதண்டபாணி , எம் . ஏ . , பி . ஓ . எல் . , 
அவர்கட்கும் , செம்மையாக வெளிவரத்தக்க முறையில் 
செயலாற்றிய நூலக அலுவலர்களுக்கும் , அழகுற அச்சிட்டுக் 
காலத்தோடு தந்துள்ள குடந்தை ஜெமினி அச்சக 
உரிமையாளர் , மேலாளர் அவர்கட்கும் எங்கள் கனிவு நிறைந்த 
நன்றியும் , பாராட்டும் என்றும் உரியவாம் . 


. 


இத்தகைய பணிகளுக்கு ஆக்கமளித்துப் பேணிவரும் தமிழக 
அரசை நன்றியோடு போற்றி மகிழ்கின்றோம் . 


தஞ்சாவூர் , 


} 


இங்ஙனம் , 
அ . வடிவேலன் , 

கௌரவ காரியதரிசி , 
சரசுவதிமகால் நூல் நிலையம் . 


21-9-1976 . 


முகவுரை 


அம்மானை : 


உயர்வற உயர்நலம் உடையவனா" கிய திருவமர் மார்பனின் 
திருப்புகழினை அம்மானைப் பாடலால் அழகு தமிழில் இயம்பிய 
நூலே கஞ்சன் அம்மானையாகும் . தமிழ்நாட்டில் பண்டுதொட்டு 
மகளிர் ஆடும் விளையாட்டுக்களில் ஒன்றாக அம்மானை விளங்கி 
வந்துள்ளது . 

பழங்காலம் முதல் பயின்றுவரும் இவ்வாடலைப் 
பெண்கள் அம்மானைக் காய்கள் மூன்றினை வைத்துக்கொண்டு 
ஆடிவந்தனர் . ஒரே சமயத்தில் இரு கரங்களிலும் இரு காய்களும் , 
மேலே ஒரு காயும் இருக்குமாறு ஆடல் இவ்வாடலின் சிறப்பாகும் . 
ஒரு நங்கை தன்கையில் உள்ள அம்மானைக் காயை மேலே வீசி 
அதே கையால் மேலுள்ள அம்மானைக் காயைப் பிடித்தல் 
வேண்டும் . 

இவ்வாறு திறமையாக ஆடும் போது காய் தவறி 
விழுந்துவிட்டால் அவள் முறை கழிந்ததாக எண்ணி , மற்றொரு 
மடந்தை ஆடத் தொடங்குவாள் . ஒருத்தி ஆடுவதும் , பலர் 
ஒருங்கு சேர்ந்து பந்தயங்கட்டி ஆடுவதும் உண்டு . பெரும்பாலும் , 
மூன்று பெண்கள் சேர்ந்து ஒருவர் பின் ஒருவராக ஆடுவதே 
மரபாகும் . இவ்வாறு அம்மானை ஆடும் போதே பாட்டும். பாடிக் 
கொண்டு ஆடினார்கள் 

அறிகின்றோம் . இப்பாட்டிற்கு 
" அம்மானைப் பாடல் " என்ற பெயரிட்டு அழைத்தனர். 
இத்தகைய ஆடற்குப் பயன்பட்ட அம்மானைக் காய்கள் மென்மை 
யான , கனமற்ற மரக்கட்டைகளால் பல்வேறு வண்ணங்களில் 
உருண்டை வடிவினதாக ஆக்கப்பட்டிருக்கும் . இலக்கியங்களில் , 
முத்து , மணி , பவளம் , நீலம் , மரகதம் ஆகியவற்றால் இழைக்கப் 
பட்ட அம்மானைக் காய்களும் , பொன்னாலும் , பளிங்கினாலும் 
ஆக்கப்பட்ட அம்மானைக் காய்களும் ஆடப்பட்டதாகப் பேசப் 
படுகின்றன . அம்மனை என்ற பெயரினையும் இதற்கு இட்டு 
வழங்கியுள்ளனர் . சிற்றிலக்கியங்களில் ஒன்றாகிய உலாக்களில் 
அம்மானை 

ஆடலைப்பற்றிய செய்திகள் விளக்கமாகக் 
கூறப்பட்டுள்ளன . 


என 


vi 


அம்மானை ஆடும்போது மகளிர் பாடும் பாடல் அம்மானைவரி 
என வழங்கப்பெறும் . தொழில் செய்துகொண்டே விளையாடிப் 
பாடும் நாடோடிப் பாடல்களை வரிப்பாடல் என்று வழங்குவர் . 
அம் முறையிலேயே அம்மானைப் பாடற்கு அம்மானை வரி என்ற 
பெயர் வந்தது . பல்வரிக் கூத்து என்ற சொல் பாடிக்கொண்டே 
ஆடும் கூத்தின் வகையினைச் சுட்டிக் கூறுவதாகும் . மடவார் 
ஆடும் ஆடல்கள் பல இப் பல்வரிக் கூத்தில் இடம் பெறுவன 
வாகும் . அம்மானை யும் இவற்றுள் ஒன்றாகும் . இவ்வாறு நாட்டுப் 
பாடலாக முகிழ்த்த அம்மானைப் பாடலே அம்மானை வரி யாகும் . 
இத்தகு அமைப்பைப் பின் பற்றியே புலவர்கள் இலக்கியங்களிலும் 
அம்மானைப் பாடல்களை அமைத்துள்ளனர் . இத்தகைய அம்மானை 
வரிகளில் இன்று கிடைத்துள்ள பழமையான பகுதி சிலப்பதிகார 
அம்மானை வரியாகும் . 


அம்மானை வரி : 


1 . 


“ வீங்குநீர் வேலி யுலகாண்டு விண்ணவர்கோன் 
ஓங்கரணங் காத்த வுரவோன் யாரம்மானை 
ஓங்கரணங் காத்த வுரவோன் உயர்விசும்பில் 
தூங்கெயில் மூன்றெறிந்த சோழன்காண் அம்மானை 
சோழன் புகார் நகரம் பாடேலோ ரம்மானை " 


2 . 


" புறவு நிறைபுக்குப் பொன்னுலக மேத்தக் 
குறைவில் உடம்பரிந்த கொற்றவன் யாரம்மானை 
குறைவில் உடம்பரிந்த கொற்றவன் முன்வந்த 
கறவை முறை செய்த காவலன் காணம்மானை 
காவலன் பூம்புகார் பாடேலோ ரம்மானை 


11 


8 . 


கடவரைக ளோரெட்டும் கண்ணிமையா காண 
வடவரைமேல் வாள்வேங்கை யொற்றினன் யாரம்மானை 
வடவரைமேல் வாள்வேங்கை யொற்றினன் திக்கெட்டும் 
குடைநிழலிற் கொண்டளித்த கொற்றவன் காணம்மானை 
கொற்றவன் பூம்புகார் பாடேலோ ரம்மானை 


4 . 


அம்மானை தங்கையிற் கொண்டங் கணியிழையார் 
தம்மனையிற் பாடுந் தகையேலோ ரம்மானை 
தம்மனையிற் பாடுந் தகையெலாந் தார்வேந்தன் 
கொம்மை வரிமுலைமேற் கூடவே யம்மானை 
அம்மென் புகார் நகரம் பாடேலோ ரம்மானை 

- சிலம்பு , வாழ்த்துக்கால . 


vil 


இவ்வாறு , சிலப்பதிகாரத்தின் வாழ்த்துக் காதையுள் பண்டைச் 
சோழ மன்னர்களாகிய தூங்கெயிலெறிந்த தொடித்தோட் 
செம்பியனையும் , சிபிச் சக்கரவர்த்தியினையும் , கரிகாலனையும் 
சிறப்பித்துப் பாடி , பின் அவர்கள் முறை திறம்பாது ஆண்ட 
சோழ நாட்டையும் , தலைநகராகிய புகார் நகரையும் போற்றிப் 
பாடி ஆடிய தாகக் கூறப்பட்டுள்ளது . மேலும் இவ்வாறு மூன்று 
பெண்கள் அம்மானை ஆடும்போது ஒரு பெண் வினவுவதும் , 
மற்றொருத்தி அதற்கு விடையிறுப்பதும் , மூன்றாமவள் சோழன் 
புகார் நகரைப் பாடுவதும் ஆக இச் செய்யுள் அமைந்துள்ளது . 


கலம்பக உறுப்பு அம்மானை : 


தமிழ்ப் பிரபந்த வகையுள் ஒன்றாகிய கலம்பகத்தில் 
அம்மானை என்ற உறுப்பு ஒன்று உண்டு. அது முற்கூறிய 
முறையில் மூன்று பெண்கள் பாடுவதாக அமைந்துள்ளது . முதற் 
பெண் ஒரு செய்தியைக் கூற , இரண்டாமவள் ஒரு வினாவைத் 
தொடுப்பாள் . மூன்றாம் மடவாள் அதற்குத் திறமையாக விடை 
யிறுப்பாள் . இவ்வாறு விடையிறுக்கும் விடையில் சிலேடை 
நயம் பெரிதும் பொருந்தியிருக்கும் இவ்வகையில் சில புலவர்கள் 
பல அம்மானைப் பாடல்களை தனிப் பாடல்கள் போல் பாடி 
யுள்ளனர் . இவ்வகையுள் இரட்டையர் , பலபட்டடைச் 
சொக்கநாதப் புலவர் முதலியோர் இடம் பெறுகின்றனர் . 
இவ்வாறு ஈற்றடியுள் சிலேடை நயம் அமையப் பாடிய பாடல் 
களைத் தொகுத்து மூவர் அம்மானை என்ற பெயருடன் ஒரு 
திரட்டு நூல் ஆக்கினர் . மூன்று பெண்கள் 

பாடுவதாக 
அமைவதால் இந்நூல் மூவர் அம்மானை என்ற பெயர்பெற்றது . 
சிலம்பில் வரும் அம்மானை வரியும் , கலம்பக உறுப்பாக இடம் 
பெறும் அம்மானைப் பாடல்களும் கலித்தாழிசை என்னும் 
பாவினத்தைச் சார்ந்தவைகளாக அமைந்துள்ளன . அம்மானை 
என்று முடிவுபெறும் மூன்று சொற்கள் ஒவ்வொரு பாடலிலும் 
உள்ளன . 

இத்தகைய சொல்லை ஒவ்வொரு பெண்ணும் 
சொல்வாள் . 


அம்மானை என்ற சொல் தாய் என்னும் பொருளையுடையது . 
பெண்டிரைப் பொதுவாக அம்மா என்றழைப்பதுபோல 
அம்மானை என்றழைப்பது இலக்கிய மரபு . பாட்டின் இறுதியில் 


பெண்ணை விளிக்கும் விளியாக அம்மானை 

அம்மானை என்பது அமைந் 
துள்ளது . இதுவே அம்மானாய் என்று திரிந்து வழங்குகிறது . 
இவ்வாறு அம்மானை , அம்மானாய் என்ற சொற்கள் பாட்டின் 
முடிவில் வருவதனால் இப்பாடலும் , ஆடலும் அம்மானை என்ற 
பெயரைப் பெற்றன போலும் . திருவாசகத்தில் உள்ள 
திருவம்மானை , ஒரே பெண் ஆடும் நிலையில் அமைந்துள்ளது . 


எடுத்துக்காட்டாக 
செங்கண் நெடுமாலும் சென்றிடந்துங் காண்பரிய 
பொங்கு மலர்ப்பாதம் பூதலத்தே போந்தருளி 
எங்கள் பிறப்பறுத்திட் டெந்தரமும் ஆட்கொண்டு 
தெங்கு திரள் சோலைத் தென்னன் பெருந்துறையான் 
அங்கணன் அந்தணனாய் அறைகூவி வீடருளும் 
அங்கருணை வார்கழலே பாடுதுங்காண் அம்மானாய் " 

- திருவாசகம் - திருவம்மானை 1 


இவ்வம்மானைப் பாடல் ஒரே பெண் ஆடுவதாக ஆறு அடிகளை 
யுடைய தரவு கொச்சகக்கலிப்பாவில் அமைந்துள்ளது . 
பகுதியுள் அமைந்த இருபது பாடல்களும் இதே நிலையில் 
அமைந்துள்ளன. 


பிள்ளைத் தமிழ் அம்மானைப் பருவம் : 


பெண்பாற் பிள்ளைத் தமிழில் எட்டாம் பருவமாக அமைத்துப் 
பாடும் அம்மானைப் பருவம் சிறப்புறு பகுதியாக அமைகின்றது . 
பாட்டுடைத் தலைவியை , தாயரும் செவிலியரும் அம்மானை பாடும் 
படிச் சொல்லும் முறையில் இப்பருவப் பாடல்கள் அமைந் 
திருக்கும் . ஆசிரிய விருத்தப் பாவகையினை அமைத்து இப் 
பிள்ளைத் தமிழ்ப் பாக்களைப் புலவர் இயற்றுவர் . 


இதனையன்றி கதை தழுவி வரும் நெடும் பாடல்களாக 
நாடோடிப் பாடல்கள் பல அம்மானை என்ற பெயரில் வழங்கு 
கின்றன . சோழனாற் சிறைப்பட்டபோது புகழேந்திப் புலவரால் 
பாடப்பட்ட “ அல்லியரசாணி மாலை அம்மானைப் 

பாடலைச் 
சார்ந்த நூலாகும் . பவளக்கொடி மாலையும் இத்திறத்தனவே 
யாகும் . இவற்றிற் சில பாட்டுக்களில் அம்மானை 
பெயரே அமைந்துள்ளது . - கள்ளழகர் அம்மாளை , வைகுந்த 


என்ற 


ix 


அம்மானை என்பனவும் கதை தழுவியமைந்த நெடும் பாடலையுடைய 
அம்மானை நூலாகும் . இத்தகைய பாடல்கள் நாட்டுப் பாடல் 
இயல்பு யாவும் பொருந்தியிருக்கும் . கொச்சைச் சொற்கள் , 
உலக வழக்குச் சொற்கள் , யாவர்க்கும் எளிதில் விளங்கும் 
உவமைகள் , வந்த செய்தியே மீட்டும் இடம் பெறுதல் , சிலவகைச் 
சொற்றொடர் எல்லாப் பாடல்களிலும் பயின்றுவருதல் முதலிய 
வற்றை இத்தகைய அம்மானைப் பாடல்களில் பரக்கக் காணலாம் . 


கஞ்சன் : 


உக்கிரசேனன் மகனாகவும் , தேவகியின் தமையனாகவும் , 
கண்ணனின் மாமனாகவும் , யதுவம்சத் தோன்றலாகவும் 
தோன்றியவனே கம்சன் ஆவான் . பாகவதம் கம்சன் என்றே 
இவனை அழைக்கின்றது . இவன் தன் தங்கையாகிய தேவகியின் 
வயிற்றில் பிறக்கும் எட்டாவது குழந்தையாலே தனக்கு இறப்பு 
நேருமென அசரீரியாற் கேள்வியுற்றான் . தேவகியையும் , அவள் 
கணவன் வசுதேவரையும் சிறையிலிட்டான் . பின் அவர்கட்குப் 
பிறந்த ஏழு குழந்தைகளையும் கொன்றான் . எட்டாவது குழந்தை 
பிறந்தவுடன் திருமால் அருளால் வசுதேவர் அக் குழந்தையைக் 
கொண்டுபோய் ஆய்ப்பாடியில் உள்ள நந்தகோபன் மனையிலே 
யசோதை யருகே விட்டு விட்டு யசோதையின் அருகிலே பெண் 
வடிவுடன் கிடந்த மாயையைக் கொண்டுவந்து தேவகியின் அருகில் 
விட்டு விட்டார் . கம்சன் அந்த மாயையாகிய குழந்தையைக் 
கொல்லப் புகும்போது அது வானிலே சென்று நின்று ஆயர்ப் 
பாடியிற் கண்ணன் வளர்வதைக் கூறிச் சென்றது . அவ்வாறு 
வளரும் கிருஷ்ணனைக் கொல்லக் கஞ்சனாற் பல அசுரர்கள் ஏவப் 
பெற்றனர் . அவர்கள் யாவரும் மாற்று ருவுடன் சென்று 
கண்ணனால் இறப்பெய்தினர் . பின்னர் வடமதுரையாகிய 
மதுராபுரியில் நிகழ்ந்த இந்திர விழாவிற்குக் கண்ணன் சென்று 
கம்சனைக் கொன்றான் என்று பாகவதம் விளக்கமாக நமக்கு 
உரைக்கின்றது . இச் செய்திகள் அனைத்தும் இந்நூலில் 
விளக்கமாக இடம் பெறுகின்றன . கம்சன் தமிழ் இலக்கியங்களில் 
கஞ்சன் என்றே வழங்கப்படுகின்றான் . திருமால் அன்பிலே 
தம்மை ஆழ்த்திக்கொண்ட ஆழ்வாராதிகள் அவனைக் கஞ்சன் 
என்றும் அவனது முற்பிறப்புப் பெயராகிய காலநேமி என்றும் 
தம் பாசுரங்களில் குறிப்பிடுகின்றனர் . 


X 


சங்க இலக்கியத்துள் கஞ்சன் : 


எட்டுத்தொகை நூல்களுள் ஒன்றாகிய கலித்தொகையில் 
" மல்லரை மறஞ்சாய்த்த மால்போற்றன் கிளை நாப்பண் " - ( குறிஞ்சிக்கலி) 
எனவும் , 


“ மல்லரை மறஞ்சாய்த்த மலர் தண் தார் அகலத்தோன் " - ( நெய்தற்கலி) 
எனவும் வரும் செய்தி கஞ்சனைக் கருதியதாக அமைகிறது . 
“ கஞ்சனேவலால் தன்னைக் கொல்லவந்த மல்லரை மறஞ் சாய்த்த 
கதை கூறிற்று " என உரை விளக்கம் எழுதியுள்ளமையாலும் 
அறியலாம் . மேலும் கலித்தொகை 103 ம் பாடலில் 

" மேவார் விடுத்தந்த கூந்தற் குதிரையை 
வாய் பகுத்திட்டுப் புடைத்தஞான் றின்னன் கொல் 

மாயோ னென்றுட்கிற் றென்நெஞ்சு " 
என்ற அடிகட்கு நச்சினார்க்கினியர் உரை விளக்கம் செய்யும் 
போது “ கஞ்சன் முதலியோர் வரவிட்ட கழுத்தின் மயிரினை 
யுடைய குதிரையை வாயைப் பிளந்து போகட்டுக் கையால் 
அடித்த அஞ்ஞான்றும் கண்ணன் இத்தன்மையன் கொல்லென் 
கூறும்படியாக " எனக் கஞ்சனைக் குறித்துள்ளார் . 


சிலப்பதிகாரத்தே ஆய்ச்சியர் குரவை என்னும் பகுதியுள் 
இளங்கோவடிகள் , 

" மடந்தாழு நெஞ்சத்துக் கஞ்சனார் வஞ்சம் 
கடந்தானை " 


என மடந்தாழும் கஞ்சனாகச் சுட்டிக் கூறுகின்றார் . அடுத்துக் 
கடலாடு காதையில் 

கஞ்சன் வஞ்சங் கடத்தற் காக 

அஞ்சன வண்ணன் ஆடிய பாடலும் 
என மா தவியாடிய ஆடல் வகையினைச் சுட்டும்போது கஞ்சன் 
இடம் பெறுகின்றான் . 


சமய இலக்கியங்களில் கஞ்சன் : 

பெரியாழ்வார் கஞ்சனைச் சுட்டிக் கூறும்போது தன் 
திருமொழி யில் 


x 


" இருட்டில் பிறந்துபோய் ஏழைவல்லாயர் 

மருட்டைத் தவிர்ப்பித்து வன்கஞ்சன்மாள " 
எனவும் , 


2 . கஞ்சன் தன்னால் புணர்க்கப்பட்ட கள்ளச்சகடு கலக்கழிய " 
எனவும் , 
8 . தீயபுத்தி கஞ்சனுன்மேல் சினமுடையன் சோர்வுபார்த்து 

மாயந்தன்னால் வலைப்படுக்கில் வாழகில்லேன் வாசுதேவா 
எனவும் , 
4 . “ போய்ப்பாடுடைய நின் தந்தையும் தாழ்த்தான் பொருதிறற் 
காப்பாரு மில்லைகடல் வண்ணா " 

( கஞ்சன்கடியன் 
எனவும் , 
5. கஞ்சன் புணர்ப்பினில் வந்தகடிய சகடமுதைத்து 

வஞ்சகப் பேய்மகள் துஞ்சவாய்முலை வைத்தபிரானே " 
எனவும் , 
6 . " எருதுகளோடு பொருதியேது முலோபாய் காண் நம்பி 

கருதிய தீமைகள் செய்து கஞ்சனைக்கால் கொடுபாய்ந்தாய் " 
எனவும் , 
7. கஞ்சன் கறுக்கொண்டு நின்மேல் கறுநிறச் செம்மயிர்ப்பேயை 

வஞ்சிப்பதற்கு விடுத்தான் என்பதோர் வார்த்தையுமுண்டு " 
எனவும் , 

8 . கும்பக்களிறட்ட கோவே 1 கொடுங்கஞ்சன் நெஞ்சினிற்கூற்றே " 
எனவும் , 

9 . " கஞ்சனைக் காய்ந்த கழலடி நோவ " 
எனவும் , 
10 . " ஒருவாரணம் பணிகொண்டவன் பொய்கையில் கஞ்சன்தன் 

ஒருவாரன முயிருண்டவன் சென்றுறையும் மலை " 
எனவும் , 
11. " கஞ்சனும் காளியனும் களிறும் மருதும் எருதும் 

வஞ்சனையில் மடிய வளர்ந்தமணி வண்ணன்மலை " 


எனவும் பல அடைசொற்கள் புணர்த்து அழைக்கின்றார் . 


xii 


அடுத்து சூடிக்கொடுத்த சுடர்த் தொடியாகிய ஆண்டாள் 
நாய்ச்சியார் தன் பாடல்களில் 


1 . “ ஒருத்தி மகனாய்ப் பிறந்து ஓரிரவில் 

ஒருத்தி மகனாய் ஒளித்து . வளரத் 
தருக்கிலான் ஆகித் தான் தீங்கு நினைந்த 
கருத்தைப் பிழைப்பித்துக் கஞ்சன் வயிற்றில் 
நெருப் பென்ன நின்ற நெடுமாலே 

- ( திருப்பாவை ) 
எனவும் , 
2 . " கஞ்சன்வலை வைத்தவன்று காரிரு ளெல்லில் பிழைத்து 

நெஞ்சு துக்கம் செய்யப் போந்தாய் " 
எனவும் , 
3 . அற்றவன் மருதம் முறிய நடை 

கற்றவன் கஞ்சனை வஞ்சனையினால் 

செற்றவன் " 
எனவும் , 
4 . " வென்றிவேல் விறற் கஞ்சனும் வீழமுன் 

கொன்றவன்வரில் கூடிற் கூடவே " 
எனவும் , 


5 . " கஞ்சைக் காய்ந்த கருவில்லி " 
எனவும் கஞ்சனின் இழி செயல்கள் காட்டப்படுகின்றன 
அடுத்து குலசேகரர் 



பெருமாள் திருமொழி " யுள் " கஞ்சன் 
நாள்கவர் கருமுகி லெந்தாய் " என கஞ்சனைக் குறிப்பிடுகின்றார் . 
திருமழிசைப்பிரான் , தன் பாக்களில் கஞ்சனின் பழம்பிறப்புப் 
பெயராகிய காலநேமி என்ற பெயரினைப் பலவிடங்களிலும் 
சுட்டிக் காட்டுகின்றார் . 


1 . காலநேமி காலனே ! கணக்கிலாத கீர்த்தியாய் " 

- திருச்சந்த விருத்தம் 81 
எனவும் , 

2 . தண்டுழாய் வடங்கடந்த மாலைமார்ப ! காலநேமிகாலனே " 
எனவும் , 
3 . 1 வெஞ்சினத்த வேழவென் மருப்பொசித்து உருத்தமா 

கஞ்சனைக் கடிந்து மண்ணளந்து கொண்டகாலனே 
எனவும் , 


xiii 


" கடைந்த பாற்கடல் கிடந்து காலநேமியைக் கடந்து " 

- திருச்சந்த விருத்தம் 31 
எனவும் , 
5 . " கறுத்தெதிர்க்த காலநேமி காலனோடு கூட அன் 
றறுத்தவாழி சங்குதண்டு வில்லும்வாளு மேந்தினாய் 

திருச்சந்த விருத்தம் 31 
எனவும் கூறிக் • காலநேமி என்ற பண்டைப் பெயரினையும் , 
கஞ்சன் என்ற இப்பிறப்பின் பெயரினையும் ஒருங்கு சுட்டிக் 
கூறுகின்றார் . 


முதலாழ்வார்களில் ஒருவராகிய பூதத்தாழ்வார் 
“ அடியால் முன் கஞ்சனைச் செற்று அமரரேத்தும் 

படியாள் கொடிமேல்புள் கொண்டான் " 
எனக் குறிப்பிடுகிறார் . 


அடுத்து வேதம் தமிழ்ச் சொன்ன வித்தகராகிய நம்மாழ்வார் 
தன் திருவாய்மொழி யில் 

" சாதுசனத்தை நலியும் கஞ்சனைச் சாதிப்பதற்கு 

ஆதியஞ் சோதியுருவை அங்குவைத் திங்குப்பிறந்த 
எனக் கூறுகின்றார் . 


வேதங்களின் ஆறு அங்கங்களைத் தமிழில் ஆக்கிய 
பெருமானும் , பரகால நாயகியாய் திருமாலைப் பாடிப் பரவிப் 
பரவசமுற்றவரும் ஆகிய திருமங்கை மன்னன் தன் பாசுரங்களில் 
பலவிடங்களில் கஞ்சனை எடுத்துக்காட்டிப் பாடியுள்ளார் . 


1 . விற்பெரு விழவும் கஞ்சனும் , மல்லும் வேழமும் யானும் வீழ 
செற்றவன் தன்னை புரமெரிசெய்த சிவனுறு துயர்களை தேவை 

- பெரிய திருமொழி 
எனவும் , 
2 . " கும்பமிகு மதயானை மருப்பொசித்து கஞ்சன்குஞ்சி 

பிடித்தடித்த பிராள் கோயில் " - பெரிய திருமொழி 
எனவும் , 
8 . " தீமனத்தான் கஞ்சனது வஞ்சனையில் திரியும் 
ஆருயிரும் செகுத்தான் 

( தேனுகனும்பூதனை தன் 
எனவும் , 


xy 


4. " கஞ்சனுயி ரதுவுண்டிவ் வுலகுண்ட காளை 
எனவும் , 
5 . " ஒருங்க மல்லரைக் கொன்றுபின் கஞ்சனை 

உதைத்தவ னுறைகோயில் " 
எனவும் , 


. 


6 . கஞ்சனைக் காய்ந்த காளையம்மானைக் கருமுகில் நிறத்தவன் " 
எனவும் , 

7 . மல்லரையட்டு மானக்கஞ்சனை மலைந்து கொன்று 
எனவும் , 


8 . " கஞ்சன்விட்ட வெஞ்சினத்த களிறடர்த்த காளை என்னும் 

வஞ்சமேவி வந்தபேயின் உயிரையுண்ட மாயனென்னும் " 
எனவும் , 

9 . “ கஞ்சன் நெஞ்சும் கடுமல்லரும் சகடமும் காலினால்துஞ்ச " 
எனவும் , 

10 . கஞ்சனைக் கொன்றன்றுலக முண்டுமிழ்ந்த கற்பகத்தை " 
எனவும் , 
11 . 

கல்லார் திரள்தோள் கஞ்சனைக் காய்ந்தான் " 
எனவும், 
12 . 

“ கஞ்சனைக் காய்ந்தானைக் கண்ணமங்கையுள் நின்றாக 
எனவும் , 
18. " கறுத்துக் கஞ்சனை அஞ்சமுனிந்தாய் ! கார்வண்ணா! 

கடல்போல் ஒளிவண்ணா! " 
எனவும், 
14 . கஞ்சனைத் துஞ்ச வஞ்சித்த வஞ்சனைக் 

கண்ண மங்கையுள் கண்டு கொண்டேனே " 
எனவும் , 

15 . " கஞ்சனை யஞ்சமுன் கால்விசைத்த காளையார் " 
எனவும் , 
16 . 

" கஞ்சன்கடியள் கறிவட்டுநாளில் என்கை வலத்தாதுமில்லை " 
எனவும் , 


XV 


. 


17 . " மல்லொடு கஞ்சனும் துஞ்சவென்ற மணிவண்ணன் " 
எனவும் , 


18 . 


" நிதியினைப் பவ்ளத்தூணை நெறிமையால் நினையவல்லார் 
கதியினைக் கஞ்சன்மாளக் கண்டு முன் அண்டமாளும் 


எனவும் பல்லிடங்களிலும் வஞ்சனைக் கஞ்சன் கண்ணனால் அழிந் 
தொழிந்த செய்தியினை பரக்கப் பேசுகின்றார் . இவ்வாறு தமிழ் 
இலக்கியங்களில் கண்ணனின் அம்மானாகிய கம்சன் , கஞ்சன் 
என்றே பேசப்படுகின்றான் . தீய செயலிற்கும் , வஞ்சனை 
மனத்திற்கும் எடுத்துக்காட்டாகக் கஞ்சன் நம்முன் காட்டப் 
படுகின்றான் . 


கஞ்சன் அம்மானை : 


இந்நூலாசிரியர் பெயர் அறிதற்கியலவில்லை . எனினும் 
வைணவ சமயத்தைச் சார்ந்த ஒரு புலவரால் இந்நூல் இயற்றப் 
பட்டிருக்க வேண்டும் என எளிதில் உணர்ந்து கொள்ளலாம் . 
ஆயிரம் ஆயிரம் அமுதப்பாமாலைகளைத் தம்மீது சூட்டிக்கொண்ட 
சீதரன் மீது இக் கஞ்சனம்மானை என்னும் இச் சிறு பிரபந்தத்தை 
இயற்றியளித்தல் பாற்கடலில் பாயல் கொள்ளும் பரமனுக்கு 
ஒரு சிறு குடுவையில் நீர் முகந்து கொடுப்பதற்கு ஒப்பாகும் 
எனக் கூறும் அவையடக்கச் செய்யுள் இவரது சமயப் பற்றைத் 
தெள்ளிதின் விளக்குகிறது . நூலின் போக்கையும் , மொழி 
யாக்கத்தினையும் , பொருட் செறிவினையும் , கவிதை வளத்தையும் 
நோக்குங்கால் இந்நூல் பன்னிரண்டாம் நூற்றாண்டிற்கு 
இரண்டொரு நூற்றாண்டு பின்னர்த் தோன்றிய கவிஞரால் 
யாக்கப்பெற்றிருத்தல் வேண்டுமென எளிதிற் றுணியலாம் . இந் 
நூலாசிரியர் , தமிழில் பாகவதம் இயற்றிய செவ் வைச் சூடுவார் 
வழியில் சென்று இக்குட்டிப் பாகவதத்தை இயற்றினார் என 
அறியக் கிடக்கிறது . திருவாசகத்தின் பின்னர்த் தோன்றிய 
திருக் கருவைப் பதிற்றுப் பத்தந்தாதி எவ்வாறு குட்டித் 
திருவாசகம் என்னும் பெயர் பெற்றுச் சிறந்ததோ அவ்வாறே இந் 
நூலும் அமைந்து குட்டிப்பா கவதப் பெருமையை எய்துகின்றது . 
பாகவத வரலாறு இந்நூலில் எளிய இனிய நாட்டுப் பாடலாகிய 
அம்மானைப் பாடல் அமைப்பிலே அழகுற எடுத்துக் கூறப் 
படுகிறது . கஞ்சனின் பிறப்பு , வளர்ப்பு , தேவகி வசுதேவர் நிலை , 


xvi 


நந்தன் 


கண்ணன் பிறப்பு , யசோதையால் ஆய்ப்பாடியில் வளர்க்கப்படும் 
முறை முதலிய நிலைகள் தெள்ளத்தெளியப் படக் காட்சிபோல் 
அடுத்தடுத்துக் கவிதை யுருவில் வெளிப்படுகிறது . ஆயப்பாடியில் 
மனையில் யசோதையால் , 

கண்ணினைக் காக்கின்ற 
இமைபோல் காக்கப்படும் கண்ணனைக் கொல்வதற்காகக் கஞ்சன் 
பல அசுரர்களை அழைத்துப் பணி கொண்ட முறையும் அவ்வசுரர் 
அனைவரையும் கண்ணன் கொன்று எமனுலகு அனுப்பிய முறையும் 
அம்மானைப் பாடலில் அழகுறப் புனையப்பட்டுள்ளது . இந்நூலில் 
சமயக் காழ்ப்பு இந்நூலாசிரியரால் யாண்டும் உணர்த்தப்பட 
வில்லை என்பது கொண்டு இவ்வாசிரியரின் சமயப் பொதுமையை 
உணரலாம் . இந்நூலைப் பயில்வார் எய்தும் பயனாக இந்நூலின் 
இறுதியில் இவ்வாசிரியர் கூறும் செய்தி சிலம்பின் ஆசிரியர் 
இளங்கோவடிகள் தம் நூலின் இறுதியில் 

தம் நூலின் இறுதியில் நிறைவுரையாயும் , 
அறிவுரையாயும் கூறிய செய்தியினை நமக்கு நினைவுறுத்துகின்றது . 


“ தெரிவுறக் கேட்ட திருத்தகு நல்லீர் , 
பரிவும் இடுக்கணும் பாங்குற நீங்குமின் 
தெய்வந் தெளிமின் , தெளிந்தோர்ப் பேணுமின் 
பொய்யுரை அஞ்சுமின் , புறஞ்சொற் போற்றுமின் 
ஊனூண் துறமின் உயிர்க்கொலை நீங்குமின் 


செல்லுந் தேஎத்துக் குறு துணை தேடுமின் 
மல்லல்மா ஞாலத்து வாழ்வீ ரீங்கென " 

சிலம்பு - வரந்தருகாதை 
என்ற பகுதி கேட்டோர் அடையும் பயனைக் கூறுகின்றது . 
கஞ்சன் அம்மானை இயற்றிய இந்நூலாசிரியரும் இந்நூலைக் 
கேட்போர் எய்தும் 

பயன்களாக இந்நூலின் 

இறுதியில் 
கூறுகின்றார் . 


1 கிளர்ந்த வவதார மாங்கிருஷ்ணாவ தாரத்தை 
உகந்ததொரு பத்தியினா லோர்ந் துணர்ந்துரைப்பார் 
அம்மானை தன்னையறிந் திருப்பா ரன்பினுடன் 
எம்மாதந் தன்னிலிரு பொழுதும் கேட்டிருப்பார் 
சத்தக் கடலுலகில் தாமோதர னருளால் 
அத்தமும் புத்திரரும் ஆயுளு முண்டாகி 
சீராள ராகிச்சிறந்து மிகவாழ்ந்து பின்னும் 
பேராளன் வைகுந்தம் பெற்றிருப்பா ரம்மாளை " 


xvii 


எனக் கூறுவதால் இவ்வாசிரியர் திருமாலின் தோற்றமாகிய 
கண்ணன் பிறப்பில் எவ்வளவு ஆழ்ந்த பற்றுக் கொண்டவர் 
என்பது புலனாகின்றது . மேலும் இந்நூல் பயில்வார் இம்மை 
யுலகில் நீண்ட ஆயுளும் , அறிவால் நிறைந்த மக்களும் பெற்று 
சீராளராய் இசையொடு விளங்கி , மறுமையுலகில் வசையிலா 
வைகுந்தம் எய்துவர் எனவும் கூறுகின்றார் . இந்நூல் பயில்வார் 
இம்மை , மறுமைப் பயன்களை ஒருங் கெய்தி எல்லா நலனும் 
இனிதே பெறுவர் எனக் கூறுகின்றார் . பெரியாழ்வார் எவ்வாறு 
திருமாலின் கிருஷ்ணாவதாரத்தில் தன் உள்ளத்தை மிகுதியும் 
ஈடுபடுத்தினாரோ அவர் போலவே இந்நூலாசிரியரும் கண்ணன் 
பிறப்பில் தன் உள்ளத்தைப் பெரிதும் ஈடுபடுத்தி யுள்ளார் 
என்பது அறிதற் கிடனாகின்றது . 


க்கஞ்சன் அம்மானை ஓலைப் பிரதிகளுள் சில மிகவும் சீர் 
கேடான நிலையில் இருந்தன . இதுவரை வெளிவராத நூல் 
என்பது இந்நூலிற்கு ஒரு சிறப்பு ஆகும் . சில வரிகள் கிடைக்கப் 
பெறவில்லை . சில சொற்கள் சில வரிகளில் கிடைத்தில . 
சிலவற்றைப் புதிதாக ஆக்கியும் , சிலவற்றைப் புள்ளியிட்டுக் 
காட்டியும் என்னா 

லியன் றவரை 

செம்மை செய்துள்ளேன் . 
அனைத்தும் சிறப்பாகச் செப்பம் செய்யப்பட்டது என்று என்னாற் 
சொல்லுதற் கியலவில்லை . செம்மை செய்ய வியலாத வரிகளையும் 
அடிகளையும் மூல வோலையில் கண்டாங்கு பதிப்பித்துள்ளோம். 


இந் நூலினைச் செம்மை செய்து வெளியிடும் பணியை எனக்கு 
சரஸ்வதிமகால் நூலகக் கௌரவச் செயலாளர் அளித்தார்கள் . 
உடனே இவ் வேண்டுகோளை ஏற்று இப்பணியை நிறைவு செய்ய 
என்னை அநுமதித்த பூண்டி அ . வீரையா வாண்டையார் 
நினைவு ஸ்ரீ புட்பம் கல்லூரி ஆட்சிக்குழுச் செயலர் & தாளாளரும் , 
இலக்கியச் சுவைஞரும் , சிந்தனைச் செல்வரும் ஆகிய பெருமைக் 
குரிய உயர்பெருந்திரு. கி . துளசி ஐயா வாண்டையார் அவர் 
கட்கும் , இப்பணியை எனக்கு நல்கிய மதிப்பிற்குரிய புலமைச் 
செல்வரும் , எங்கள் வழி காட்டியாய் விளங்கும் முதுபெரும் 
புலவரும் , ஆன்றவிந்தடங்கிய 
ஆன்றவிந்தடங்கிய சான்றோருமாய் 

விளங்கும் 
சரஸ்வதி மகால் நூலகக் கௌரவச் செயலாளர் உயர் திரு . 
வித்துவான் அ . வடிவேலனார் அவர்கட்கும் என் தலையாய 
நன்றி உரித்தாகுக . 


xviii 


இந்நூல் வெளிவர எனக்குப் பல்லாற்றானும் உதவி 
செய்தும் ஒப்பு நோக்கு முறையில் ஆய்வுரை வழங்கியும் 
ஊக்குவித்த எங்கள் கல்லூரி முதுகலைப் பேராசிரியர் டாக்டர் 
அ . மா . பரிமணம் , M. A. , M. Litt . , Phd . அவர்கட்கும் , துணைப் 
பேராசிரியர் திரு . அ . தட்சணாமூர்த்தி , M. A. , அவர்கட்கும் 
என் ஆழ்ந்த நன்றி உரித்தாகுக . 


இறுதியாக இப்பணியில் என்னை உய்த்த பெருங்கருணைக் 
கருமுகிலைப் போற்றி வணங்குகின்றேன் . 


தஞ்சாவூர் 


அன்பன் , 
கி . கோதண்டபாணி , 

பேராசிரியர் , 
அ . வீரையா வாண்டையார் - 2 , 
ஸ்ரீ புஷ்பம் கல்லூரி , பூண்டி . 


5-9-1976 


கஞ்சனம்மானை 


1 


காப்புச் செய்யுள் 
சீரளந்த செல்வத் திருவரங்கிற் கண் துயிலும் 
பாரளந்தார்க் கம்மானை பாடவே 

ஆரம் 
பணிமதி பொங்கரவம் பாற்சடையோன் பெற்ற 
கணபதி யைந்துகரன் காப்பு " 
" சீர்ப்பாற் கடற்றுயிலுஞ் சீதரனுக்கோர் குடுவை 
நீர்ப்பாற் காணிக்கை நீட்டுதல்போல் - வாரிச் 
சொன்மாலை சூடுந் துழாய் மாலை யான்றனக்கே 
புன்மாலை சூட்டப் புகல் " 


2 


நூல் 


5 


சீர்மடந்தை கேள்வன் திருவுந்தி யோன்படைத்த 
பார்மடந்தை வாழ்வு தரும் பல்லுயிரெல்லாம் பிழைக்க 
தன்மம் பெருகத் தவஞ்செய்வோ ருண்டாக 
கன்மம் கருக்க கலியும் புறஞ்சாய 
எம்மாதந் தோறும் எழிலி மழை கூர்ந்து 
மும்மாரி பெய்ய முடிவேந்தர் தாஞ்சிறக்க 
வேதம் விளங்க வியன் மா மிகத்தழைக்க 
கோ தனங்க 10 ளெல்லாம் குவிந்து மடைப்பால்பெருக 
பூவெரியுந் தருவும் புஷ்பங்கள் தான் சொரிய 
காவிரி யாறு கரைபுரள வெந்நாளும் 


10 


1. கண்துயிலும் - கண்ணுறங்கும் . 2. பாரளந்தார் - உலகளந்த 
கண்ணபிரான் . 8. பொங்கரவம் - சீற்றமிக்க பாம்பு . 4. சதரன் - 
திருமகள் கேள்வன் , 5. குடுவை - ஒரு சிறு பாத்திரம் . 6. சொன்மாலை . 
பாமாலை . 7. துழாய் - திருத்துளசி . 8. தன்மம் - தருமம் . 9. எழிலி - 
மேகம் . 10. கோதனங்கள் - அரசனுக்குரிய செல்வங்கள் , பசுச்செல்லங்கள் , 


2 


கஞ்சனம்மானை 


15 


20 


எவ்வாலயமு மெழில் பூசை யுண்டாக 
மூவர் முதலான மும்மூர்த்தியும் விளங்க 
செந்தா மரைக்கண் திருமால் பதம் போற்றி 
சந்தோஷ மேறித் தழைத்திருப்போர் தாரணியோர் 
ஆரணந் தந்தையுந்தன் அம்மானையான் பாடக் 
காரணன் தந்த கணபதியே முன்னடவாய் 
ஓசை விளக்கை ஒளிநெடு மாலைப்பாட 
தேச விளக்கே திவாகரனே முன்னடவாய் 
தேவகி பெற்ற செழுமணியை யான் பாட 
நாவக ! முற்றிலகு நாகனே முன்னடவாய் 
அரங்கர் பதியி லடித் தாமரைபாட 
வரங்க ளருளியெனை மாருதியே அஞ்சலென்றாய் 
முந்து தவமுடைய மூவுலகில் கன்னியரும் 
வந்து திருப்பொன்னி மாநதியில் நீராடி 
ஆங்காவேரி யணியரங் கத்துள் புறஞ்சூழ் 
பூங்கா வனத்தில் புகுந்து விளையாடி 
கந்துகள் மொச்சி கழங்காடிச் சீராடி 
வந்து கனக மணியூசல் தானாடி 
இந்தேனகல் வாணு தலா ரெல்லாரும் கூடியொரு 
சந்தன நிழலிற் றானிருந் தாரம்மானை . 
விம்மியெழு தனமுடைய மெல்லியர்க ளெல்லோரும் 
அம்மானை தானாட அங்கதனிற் கொண்டார்கள் 
முத்து நிறைத்தனவும் மும்மணியாய்ச் சேர்த்தனவும் 
பற்றி நிரைத்துப் பவளத்தால் செய்தனவும் 
சேலை யிறுக்கிச் செழுங்கனகம் தானிறுக்கி 
மாலையணி குழலாள் வாங்கினாள் அம்மானை 
கொண்ட லனைய குழற் கோதையர்கள் தானாட 


25 


30 


35 


கனக 


1. நாவகம் நாவாகிய இடம் . 2. பொன்னிமாநதி - காவிரியாறு . 
8 . 

மணி யூசல் பொன்னும் மணியும் இழைத்த ஊஞ்சல் . 
-4 . வாணு தலார் ஒளி பொருந்திய நெற்றியுடைய 

மடவார் . 
5. கொண்டலனைய - மேகத்தினையொத்த . 


கஞ்சனம்மானை 


40 


50 


வண்டுகளாட மகரக் குழை யாட 
திண்கமல மொத்த திருமுகமும் வேர்வாட 
கொங்கை களாட கொடிபோ லிடையாட 
கண்கள் புடைபரந்து காதளவு முடாட 
செங்கை வளையும் சிலம்பும் கலகலென 
கைமாறிக் கைமாறிக் கானமஞ்ஞை யாட்டம் போல் 
அம்மாத ரெல்லாரும் ஆடினர் காணம்மானை . 
அய்ந்து கரம்பாடி அங்குச பாசம்பாடி 
தந்த முகவன் சதங்கைப் பதம்பாடி 
ஆமோ துந்தும் பாலணியுரலிற் கட்டுண்ட 
தாமோதரப் பிள்ளையார் தண்டைப் பதம் பாடி 
தென்னரங் கம்பாடி திருவேங்கிடம் பாடி 
மன்னரெங் களத்திகிரி மாயோனையும் பாடி 
அங்கு வளையாடி அனந்த சயனம் பாடி 
கொங்குளை சோலைக் குறுங்குடி யுந்தான் பாடி 
கண்ண புரம் பாடிக் கண்ணமங் கையும் பாடி 
அண்ண திருமுட்டம் ஆதிவிராகம் பாடி 
ஏழுவாரி சூழுலகோ ரெண்ணுந் திருக்குடந்தை 
ஆழ்வானர் ஆழ்வா ரமுதாரையும் பாடி 
போதா விந்தப் புணருங் கருணை விழி 
சீதரன் வாழுந் திருநகரியும் பாடி 
இருப்பு லாரத்தையின் வலையா ரின்றலைக்கும் 
திருப் புலாணிப் பதிவாழ் சீர்மலையுந் தான் பாடி 
செந்திருந் தோய்ந்து செருக்குத் திருதுளப 
சுந்திரத் தோளழகர் சோலைமலை யும்பாடி 
கட்டுண்ணும் தாம்புக்குக் காதிற் கதிர்கொடுக்கும் 
விட்டுணு முத்தி திருவேள் வரையும் தான் பாடி 
கூராழிகைப் பெருமாள் கோயிலையுந் தான்பாடி 


55 


60 


66 


கான 


1. திண்கமலம் - ஒளிபொருந்திய வளமான தாமரை . 

2 . 
மஞ்ஞை - காட்டுமயில் . 8. தண்டைப்பதம் - தண்டை செறிந்த பாதம் . 
4 , அனந்தசயனம் - பாம்பின் மேல் துயிலல் . 

ஏழுவாரி 
கடல்கள் . 6 , சோலைமலை - திருமாலிருஞ்சோலை , அழகர்மலை , 


4 


கஞ்சனம்மானை 


திருவாழி யாழ்வார் செறிகெரு டாள்வாரை 
அருள்வாழும்பா யனந்தாழ் வாரையும் பாடி 
நீடும் பெருமாள் நிறைபதியை முத்தமிழால் 
பாடும் பதியமரர் பாதகமலம் பாடி 
அம்பஞ்சு மேனி அரிதேவிறும் புயத்தாள் 

20 
செம்பஞ்சு சேர்ந்த செழுங் கமலமும் பாடி 
அல்லிமலர்க் குழலாழி மேகலை யாள் 
பல்லுயிரும் பெற்றாள் பழிப்பொன்று மில்லா தாள் 
பாந்தளனைய நெடியோன் பாரிற் படிமடந்தை 
பூந்தண்பிற் படிமேல் பொன்று புரம்பாடி 

75 
பாரெங்கும் போற்றி செய்ய பாம்பணைமேல் பள்ளிகொள்ளும் 
சீரங்க ராயரைச் செப்பலுற்றா ளம்மானை 
எண்ணும் பதியில் எழிலரங்கம் பெற்றவகை 
ஒண்ணுதலே கேட்க உரையென்ற னம்மானை 
அங்கையி லூடாடும் அம்மானை தான் கேட்க 

80 
மங்கை யொருத்தி வரலாறு சொல்லலுற்றாள் 
அந்த நெடுமா லகிலம் பதினாலும் 
தந்தானை உந்தியிலே தந்தான் காணம்மானை 
உந்திக் கமலத்து திப்பித்த தந்தைதனை 
வந்துதித்த வேதியனை மாயோ னருள் புரிந்து 

85 
எட்டிக் காத்தாலே யெவ்வுலகி லெவ்வுயிரும் 
கிட்டித் திருக்க சிலவிட்டா ரம்மானை 
நித்த முடியமை நீங்காம லட்சிக்க 
உற்ற வரந்தாவென் றோதினர் காணம்மானை 
மா தவனு மாங்கோர் மணிப்பேழையி லுதித்து 

90 
போ தவனுக் கீயந்த ( வனைப்பும் ) பதத்தி லெங்ஙனன் காண் 
விடைபெற்ற வேதன் விறும்பதத்தே நெடுநாள் 
இடருற்றுப் பூசித் திருந்தனர் காணம்மானை 


1. பாந்தள் கச்சரவு , மலைப்பாம்பு . 2. ஒண்ணுதல் - ஒளி 
பொருந்திய நெற்றி . 3 . 

3. அகிலம் பதினாலும் - பதினான்கு உலகங்களையும் . 
4. டத்திக்கமலம் - உந்தியில் பூத்த தாமரை . 5. வேதியனை - பிரமன் . 


கஞ்சனம்மானை 


மனுச்சக்கர வர்த்தியெனும் மைந்தனுக்கு வாகுவென்பார் 
தனிச்சக்கிரம் செலுத்தித் தாரணியை யாள்கையிலே 95 
பெருந்தவசு பண்ணி பிரமாவைப் போற்றலுற்றான் 
அருந்தவனுந் தோன்றி யுனக்கான வரங்களென்ப 
இங்குவந் தோங்கோவே நானென் றெனுமுன்பதத்தில் 
அங்குவந்து கேட்க அருளென்ன தம்மானை 
மன்னா தடையன்றி வந்து வரங்களெனவே 

100 
அன்னாயகனு மகன்றான் காண் அம்மானை 
மனவாசல் கண்டுநிற்க மாமறையோன் சொல்லுமவன் 
தனவாசங் காப்போர் தடையென்றா ரம்மானை 
பூசை முடித்தபின் பூமகனும் மன்னவன் மேல் 
ஆசைமிக வாய் அழையென் றாரம்மானை 

105 
புண்டரீகக் கண்ணானைப் பூசித்தேன் காணெனவே 
கண்டவனைத் தெண்டனிடக் காட்டென்றார் காட்டினன் காண் 
பாரடியில் வீழ்ந்து பணிந்து களிகூர்ந்து 
நாராய ணாயநம வென்று தான் போற்றி 
அரும் பெரு புண்டரீகற் றாதியே நீயெனக்கு 

110 
தரும்பெறு நாயகனைத் தாரென்றார் தார்வேந்தன் 
கண்ணின் மணியானைக் கண்ணானைக் கேட்டானெனவே 
எண்ணிய வனுமிடருற் றானம்மானை 
செங்கமலக் கண்ணன் திருவாய் மலர்ந்தருளி 
அங்கவனுக் கென்னை யருளென் றாரம்மானை 

116 
மா தவனை வேந்தன் மணிப்பேழை 3 தன்னுடனே 
பூதலத்தில் வேந்தனுக்குப் பூரித்தா ரம்மானை 
அப்பதி நீங்கி யவனுமயோத்தி யென்னும் 
பொற்பாதியில் கொண்டுவந்து புக்கான் காணம்மானை 
வைத்தா னயோததியிற்குள் வாகுவென்ப ரம்மானை 120 
அன்று முதலா யவன் பிள்ளை பிள்ளைகள் தான் 
என்று மகாபூசை யேற்றினர் காணம்மானை 


1. புண்டரீகம் - தாமரை . 2. தெண்டனிட - கீழே வீழ்ந்து வணங்க . 
8. மணிப்பேழை - அழகிய பெட்டி , 


கஞ்சனம்மானை 


125 


130 


135 


சேயோன் மரபில் தெசதரன் மைந்தனென்பர் 
மாயோ னிராமனாய் வந்துதித்தா ரம்மானை 
அன்னவன் தான் போய் அரக்கர்குலம் ஒறுத்து 
மன்னவனு மயோத்தியிலே வந்து முடி சூடியபின் 
மின்னிலங்கு தோளான் பீஷணனைத் தானழைத்து 
தென்னிலங்கை நாடாளச் செல்லென் றாரம்மானை 
நின்னடியேன் நின்னடியில் நின்றுமுறை செய்யாதுன் 
பொன்னடி விட்டேகப் பொருந்தே னெனவுரைத்தார் 
இப்பேழை சேந்தோம் எமைப் பூசை செய்திரென்று 
அப்பேழை யீய்ந்து அனுப்பினா ரம்மானை 
எவ்விடத்தும் வையா தெழிலரக்கர் கோமானும் 
செவ்விய காவேரித் திருந்தியில் வைத்தருளி 
ஆசுவனம் போயினாள் அவ்வளவி லவ்விடத்தே 
வீசுநவ தீர்த்தம் வில்லுவ தீர்த்தமுடனே 
சந்திர புற்கரணி தற்பொன்னின் மானதியும் 
வந்திது பாற்கடலில் வாய்ப்பாய் நமக்கென்று 
ஆடல் நெடுமால் வசமாயிக்கண் துயின்றான் 
விபூஷணனும் வந்தெடுத்து வேசற் றாரேம்மானை 
எடுக்க முடியா திடை வான் முகனோக்கி 
திடுக்கந் தவிர்த்து திருவாய் மலர்ந்தருளி 
இத்தலமே மன்னா நமக்கினி வைகுந்தம் 
மேற்றிலங்கை நோக்கி விழிதுயில்வோம் போதென்றார் 
சாலமதிற் கோபுரமும் சற்றா பரணமுடன் 
ஆலயமும் பொன்னா லாங்கு மமைத்தருளி 
புண்ணியனைப் பூசித்து போற்றி விடைகொண்டு 
எண்ணரிய தென்னிலங்கை யேற்றி யரசாண்டிருந்தார் 
அங்கவனை யாட்கொண்ட அச்சுதன் காணம்மானை 
துங்க மகுடமுடிச் சூதனன் காணம்மானை 


140 


145 


150 


1. ஒறுத்து - தண்டித்து . 

அரக்கர்கோமான் 

வீடணன் . 
8. வேசற்றார் - களைப்புற்றார் . 4. புண்ணியனை - திருவரங்கநாதனை . 


கஞ்சனம்மானை 


. 


சீரங்க மேவுஞ் செறிவாசு தேவன்காண் 
நாரணன் காண் தெய்வங்கள் நாயகன் காணம்மானை 
மாதர்க் கழகு மணவானன் காணம்மானை 
வேதர்க்கு மந்த 

காணம்மானை 
ஏற்றமுள்ள வாரியுலகு பதினா லிவனுக்கும் 

155 
ஏற்றமுள்ள சீரங்க ராசன்கா ணம்மானை 
சீரங்க நாயகியார் சீராடும் சீதரன் காண் 
சாரங்கபாணி காண் சக்கரத்தால் மன்னவன்காண் 
செந்தாமரை வதனச் செல்வன் காணம்மானை 
ஐந்தாயுத முடைய ஆதிகா ணம்மானை 

160 
காவேரி பொற்செங் கருட்பாரியான் காணம்மானை 
ஆயிரம் வாய்கைத் தணையினன் காணம்மானை 
எவ்வுலகு மாளு மிரணியன்றன் நெஞ்சுதனை 
செவ்வுகிரால் கீன்ற நரசிங்கன் காணம்மானை 
பொய்த்தழைத்த தென்னிலங்கை போர்வேந்த 

வங்கிஷத்தை 165 
பைதழைக்க வல்ல இராமன்கா ணம்மானை 
செஞ்சொ லசோதைத் திருமகன் காணம்மானை 
கஞ்சன் வலிகடந்த கண்ணன் காணம்மானை 
பூபாரந் தீர்க்கும் பொருட்டாக வன்று நந்தனை 
கோபாலன் பெற்ற குமாரன் காணம்மானை 

170 
செய்ய நெடுமாலை தேவகியார் பெற்றதுவும் 
ஆயரிடத்தே அசோதை வளர்ந்ததுவும் 
மாமன் வரவிடுத்த வஞ்சினை வென்றதுவும் 
சேமமுடன் கஞ்சன் சிதையப் பொருததுவும் 
காயா மலர்மேனிக் கண்ணன் கடற்புவியில் 

175 
மாயா வரமுடைய மன்னரா யுள்ளவரை 
கோப முடனே குலையப் பொருதழித்து 


1 . 

சாரங்கபாணி சாரங்கத்தை கையிலேயுடையவன் . 
2. செவ்வுகிரால் 

செவ்விய நகத்தால் . 8. கீன்ற - கிழித்தெரிந்த . 
* 4 , பூபாரம் - பூமியின் பொறையினை . 5 , காயாமலர் மேனி - காயாம்பூ 
வண்ணனாகிய கண்ணன் , 


8 


கஞ்சனம்மானை 


தேவர் முனிவாதி கந்தவிழத் ததுவும் 
வள்ளல் மதிமுத்துவரை மன்னாக வாழ்ந்ததுவும் 
உள்ள வகையே உரையென்ற தம்மானை 

180 
அம்மானைக் கேட்டதுவாய் ஆயிழையார் சொன்னதுவாய் 
வெம்மானை வாக்கிலியான் விண்ணப்பஞ் செய்யலுற்றேன் 
தில்லைப் பதமும் இருக்கவும் தான் முடவன் 
ஒல்லைக் கடல் கடக்க உச்சாயஞ் செய்தாற்போல் 
சோலைவனம் பெருகும் சூழரங்கத் தம்மானை 

185 
பாலைவனப் பிரமன் பாடுகிறே னம்மானை 
அங்கையி னாளும் கல்லாராய்ந்து பார்த்தாலும் 
மங்கையரிட்ட மணற் சோறு சோறாமோ 
புந்தியில்லா நாயெனப் புகன்றுரைத்த புன்சொல்லை 
செந்தமிழ் வானோர் திருவுளத்திற் காணாதே 

190 
வன்பான மேருவுக்கு வாய்த்த வடதிசையில் 
பண்பா ரியற்றின பவனமென்னு மத்தலத்தே 
கோது முனிவரெலாம் கூடியிருந் தருளி 
ஆதி வராகன் னரிவங்கிஷக் கதையைச் 
செப்பிட வல்லவர்கள் செப்பும் எனமொழிய 

195 
ஒப்புடன் மாயன் உதைய முதலாக 
தூ .. கஞ்சன் துலைந்த படியாகக் 
காசினி யீராசன் வதைகண் டளவுமீறாக 
பண்பால் நிறைந்த பராசமா முனிவன் 
நண்பா யுரைத்தருளும் நாராயணன் கதையை 

200 
பாங்குற் றிருந்து பலகாலும் கேட்கவல்லோர் 
தீங்கற்று வாழ்ந்து திருமால்பதம் பெறுவார் 
மாறுபெற்ற னாய்த்தொலில் மாணிக்கம் வீற்றிருந்தால் 
பொருள் பற்றி வையாமால் போடா பெரியோர்கள் 
புன் சொல்லே யானாலும் போராழியான் கதையை 

205 
1. ஆயிழையார் ஆராய்ந்த ஆபரணமணிந்த மடவார் . 
2. புந்தியில்லா - அறிவற்ற .. 3 . ஆதிவராகன் 

ஆதிவராக 
மூர்த்தியாகிய திருமால். 4. பலகாலும் பல முறைகள் , 
5. போராழியான் - பேர்ச்சக்கரமுடைய கண்ணன் . 


- 


கஞ்சனம்மானை 


210 


215 


செஞ்சொல்லே யாகச் செலுத்தும் சகத்திலுளோர் 
மன்னு பிறவிகுலம் மகேந்திரன் வங்கிஷத்தில் 
உன்னும் பிலனுடையோன் உக்கிரசேன னென்பான் 
மாமதுரை என்னும் வளர் நகரில் வீற்றிருந்து 
தேமருவு செங்கோல் செலுத்துகின்ற நாளையிலே 
மாதையர் தோளான் தன் மாதேவி மாரிலொரு 
பேதையாள் பிள்ளையொன்று பெற்றாள் காணம்மானே 
வேந்த னழைத் தருள்வேதகிரி தான் வந்து 
சேந்த முகிழ்த்த மிது தேர்வேந்தே நல்லதல்ல 
உற்ற மகவென் றுணராதே உன் குடிக்கு 
குற்ற மறுபிற்றிவனைக் கோவென் றாரம்மானே . 
மாதவர் சொல்லை மறுத்தாலும் தோஷம் வரும் 
துக்கமிக வெய்திச் சோபக்கண்ணீர் தான் விழியால் 
தக்கமதலை தனைக் ... பாத்திரத்தில் விட்டு 
உக்கிர சேனன் ஒரு பேழையுட் பொதிந்து 
மிக்கயிய முனையில் விட்டான்கா ணம்மானே . 
அந்த மணிப்பேழை யாற்றில் வரக்கண்டு 
வாய்ந்த புகழ் சேரும் மந்தாகினி நகரில் 
ஆனை யரசன் அகமுடையா ளாராடப் 
போனவள் பேழைதன்னைப் புக்கெடுத்தா ளம்மானே . 
தன்மனையில் கொண்டு போய்த் தார்வேந்தனும் தானும் 
மன்மகனே யாக வளர்ந்தான்கா ணம்மானே . 
புண்டரீகம் போல் புதுக்கஞ்சப் பாத்திரத்தில் 
கண்டமையால் மற்றவனைக் கஞ்சனென்று பேருமிட்டு 
சந்திர கோதை யென்பாள் தான்வளர்த்தா ளம்மானே 
வெந்திறற் கஞ்சன் விபரிதனா லேது செய்வான் 
வருந்தி வளர்த்தெடுத்த மாதாவை வஞ்சித்து 
புரிந்து சராசந்தன் புரம் புகுந்தானம்மானே 


220 


225 


230 


1. வங்கிஷத்தில் வமிசத்தில் . 
8. தோஷம் 

தீங்கு , அமங்கலம் . 
வளர்த்த தாய் . 


2. முகிழ்த்தம் - நல்லவேளை . 
4. சந்திர கோதை கஞ்சளை 


- 


- 


10 


கஞ்சனம்மானை 


235 


240 


245 


மன்னுமஞ் சராசந்தன் மைந்தனுக்கு ஆயுதங்கள் 
பன்னிப் பயிற்றுவிக்கும் பார்த்து நின்றான் 
வாய்த்த புகழ்க்கஞ்சன் வசுதேவ பாதத்தில் 
தோத்திரஞ் செய்து தொழுதான்கா ணம்மானே 
அந்த வாசுதேவன் ஆர் நீ யெனவினவ 
மந்தரகிரி நகரில் மன்னன் மகனானென்ன 
சேர்ந்தான் றனையு மகாராசன் தன் மைந்தருடன் 
எந்தாயுந் தந்தையு மியற்றி வித்தா னம்மானே 
சிந்தா செல்லவே சிராசந்தன் தன்மேலே 
வந்தான் படைச்சிங்க வாகன னென்பானொருவன் 
மாக்கரிச் சிங்க வாகனெனை யென்றவர்க்கு 
என் மகன் தன்னை மணமீய்வே னெனவுரைத்தான் 
சொன்ன சராசந்தன் சூளறை வாற்றிந்து 
மன்ன வசுதேவன் மகாசிங்கஞ் சோடித்து 
திண்டேரில் பூட்டியந்த சிங்கத்தேர் மன்னவனை 
கண்டு முனிந்து கடும் பூசல் செய்யலுற்றான் 
மங்கப் பொருதவசு தேவர வாள் சளாலே 
சிங்கப் பரியானைத் தேரழித்தா ரம்மானே 
தொழிந் தோட்டமற்ற தேர் பூண்ட சிங்கங்கள் 
போரழலாகப் பொருதனர் காணம் 
தேசத் தருஞ்சேனைச் சராசந்தன் கண்டு நிற்க 
ஆசாரிய னுக்கவன் துணையாய் முன் புகுந்து 
கஞ்சனு மங்கோர் கதிர்வேலை விட்டெரிந்து 
கோன்சிங்க வாகனனைக் கொன்றான் கா ணம்மானை 
மற்றவனைக் கொன்றளவில் மன்னன் மனமகிழ்ந்து 
உற்றபதியி லுடன் கொண்டு போய் புகுந்து 
முன்னியர் சொன்னமொழி வழுவேன் மற்றுனக்கேன் 
கன்னிமார் தன்னைக் கல்யாணஞ் செய்து தர 
உன் தந்தை தாய்பேருரை யென்று கேட்டலுமே 


250 


255 


260 


1. கடும் பூசல் கடும். போர் . 2 . ரிங்கப்பரியான் 
8. கதிர்வேல் - ஒளி பொருந்திய வேல் , 


சிங்கவாகனன் . 


- 


கஞ்சனம்மானை 


11 


என் தந்தை மந்தாகிரி மன்னனென் றுரைத்தான் 
அங்கவனைக்கூறி அவனும் வந்து தெண்டனிட்டு 
இங்கிவனென் மைந்தனோ என்றுரைத் தாரம்மானை 265 
கண்டுகேளாய் நீயென்று கஞ்சன்வந்த பேழை தன்னை 
கொண்டுவந்து முன்வைத்துக் கும்பிட்டா ரம்மானே 
ஊறுபடிய னுள்ள உலதனை வுளப்பட்டு 
தேறுபுகழுக் கிரசேனன் மகனென் றறிந்து 
கன்னியரை யீய்ந்து கடற்படையுங் கூட்டியுந்தன் 

270 
பொன்னி நகராளப் போமென்றா ரம்மானை 
மனக்களிப்பாய் கஞ்சன் வசுதேவனைத் தொழுது 
இனக்கிளைய பெண்க ளிருவருள ரென்றார்கள் 
அன்னவனை யிங்குனக்கே ஆகுதி முன் வேட்பிப்பேன் 
மன்னவனே யென்னுடனே வாவென்று கொண்டுசென்றான் 275 
வந்து படையுடனே மாமதுரையுட் புகுந்து 
தந்தை தனைப்பிடித்துச் சாமளவுங் குற்றிவைத்து 
காலில் விலங்குபூட்டிக் கடுஞ்சிறையிலே போட்டு 
ஏலிலங்கு கையா னிராச்சியத்தை யாண்டிருந்தான் 
மங்கையர்கள் தன்னை வசுதேவனுக் களிக்க 

280 
எங்கு முரறைந்து சயாதவரையும் கூட்டி 
செல்வ மிகவுடைய நற்சிவன் என்றும் 
நல்ல முகூர்த்தமிட்டு நாள் விருந்து செய்தருளி 
தேந்தார் ரோகணியார் தேவகியா ரென்பவரை 
வேந்தன் வசுதேவன் வேட்டனன் காணம்மானே 

285 
செம்பதுமக் கண்ணாரும் சிறி வாசுதேவ னுமாய் 
இன்பமுடன் வாழந்திருந்தா ரேந்திழையார் கர்ப்பமுற்றாள் 
அன்னாளி லந்த அணியிழையார் தன்னுடனே 
மன்னனான கஞ்சன் வசுதேவன் தன்னுடனே 
வெங்கானம் போய்மிகுந்து வேட்டை மிகவாடி 

290 
வங்கார் மார்பனமரர் மகாசேனை தன்னுடனே 


- 


1 , பேழை - பெட்டி 2 , ஆததி - வேள்வித்தீ . 8. வேட்டனன் . 
திருமணம் கொண்டான் . 4 , பதுமக்கண்ணார் - தாமரை போன்ற கண்ணினை 
யுடையர் . 


12 


கஞ்சனம்மானை 


295 


300 


305 


மாளுவ மென்கின்ற மாலியாற்றங் கரையில் 
மேளமுடன் வந்து வீற்றிருந்தா ரம்மானை 
உற்றமனை நோக்கியந்த ரோகணியுந் தேவகியும் 
இற்றகமை மாவிலிரண்டு கனி நிற்கிறதை 
தாவென்னக் கஞ்சன் சரத்தாலறுத் தளிக்க 
ஆவென்ன வாங்கி அருந்தினர்கா ணம்மானை 
அரசு திருநகரில் அன்னவர்கள் போனபின்பு 
இரசுக் கிரீபமலை யென்னும் பருவதத்தில் 
செரும் பசுதான் தேவரிஷி பார்த்தருளி 
தனிரெண்டு கண்ணால் தடங்கனியார் காணாமல் 
பன்னிரண் டாண்டிந்தப் பழமுணர்வாய் வீற்றிருந்தேன் 
ஒண்களியை யுண்டா ளுதரத்தில் சந்ததியால் 
வண்கனியை யெய்தறுத்தான் மாள்வாரெனச் சபித்தான் 
கஞ்சனும் கேட்டுக் கலங்கித் தனக்கிளைய 
வஞ்சியரை வன்சிறையில் வைத்தான் கா ணம்மானே 
அன்னாள் சிறையில் அழுந்துகின்ற தேவகியார் 
மின்னார் மகன் பெற்று வெய்துயிற் றாளம்மானை 
தன் தங்கை பெற்றெடுத்த சந்ததியைக் கஞ்சனென 
வன் தங்கை யாலெடுத் தவன் தூணில் மோதினன் காண் 
என்றுமவள் பெற்ற யிருமூன்று பிள்ளை தனை 
கொன்றுமிகு பாலவதைக் கொண்டான் காணம்மானை 
தீதவன் தங்கையென்னும் தேவகியார் தன் வயிற்றில் 
யா தவன் வந்துதித்த வாறுகேளம் மானை 
திருபுவன நாதன் திருப்பாற் கடல்நடுவே 
எரிகிரண பற்ப மணியெங்கு மிருளகற்ற 
இனை சமைத்த ரோகமென்னு மியப்பள்ளிக் கட்டில் மிசை 
பன் மெத்தை தான் படுத்து 
ஆயிரஞ் சென்னி அனந்த னென்னும்பாய் விரித்து 
மாயிரு ஞாலம் மடங்குந் திருவயிற்றில் 


310 


315 


320 


1. பருவதத்தில் - மலையில் . 2 , ஒண்கனி - ஒளிபொருந்திய பழம் . 
8 . உ தரம் - வயிறு . 4. வெய்துயிற்றாள் பெருமூச்செறிந்தாள் 
5. மாயிருஞாலம் - பெரிய இடமகன்ற உலகம் , 


- 


கஞ்சனம்மானை 


13 


325 


330 


ஆகு வலஞ்சுழியி லணியுதர கோதனமும் 
வாகு வலையமும் மார்பு மழகெரிப்ப 
அலங்க லணிதுளவும் ஆரமுஞ் சோதிவிட 
மாணிக்கச் சுட்டியும் வாய்த்தமகரக் குழையும் 
காணில் கண்கூசும் கவுத்துவ முந்நூலும் 
சூரியர்க ளாயிரவர் தோற்றத்தி லெண்மடங்கும் 
சீரிய மாமுடியில் செம்மணிகள் சோதிவிட 
பாதாம் புயமும் பனுவிரலில் மோதிரமும் 
செங்கமல மாதுஞ் செகமாதுஞ் சேர்ந்திருந்து 
கொங்கை குலுங்கக் குரங்கூழியஞ் செய்ய 
கின்னரக் கிம்புருடர்க் கீதங்கள் பாடல்செய்ய 
அன்ன நடை யார் அழகாய் நடமாட 
மெல்லவருந் தென்றல் வெண்கவரி காலசைப்ப 
நல்லசுரர் முனிவர் நாற்றிசையும் போற்றிசெய்ய 
வாருதியில் செந்தாமரைக் காபூத்தாற் போல் 
காருதவும் மேனியான் கண்துயின்றா னம்மானே 
உளநா வசுரர் உத்தண்டத் தாற்றாமல் 
ஆன சுரரும் அயனும் புரந்தரனும் 
பொன்னங்கை யாழிப் புருஷோத்த மனிடைக்கே 
முன்னங் கோவென்று முறையிட்டா ரம்மானே 
துண்ணென்று வானோர்கள் சூழ்ந்து முறையிடவே 
கண்ணன் துயில் விழித்துக் கண்டான் காணம்மானே 
அச்சுதனே போற்றி அரிகேசவா போற்றி 
பச்சைத் துளாய்போற்றி பாரளந்தான் போற்றி 
கண்ணனே போற்றியெங்கள் காரணனே காயாம்பூ 
வண்ணனே நாரணனே மாதவனே போற்றி என்றார் 
என்றவரை அஞ்சலென்று எங்கோனும் வாய்மலர்ந்து 
மண்ணளந்தார் வானோர்க்கு வந்தகுறை சொல்லுமென்றார் 


835 


340 


345 


- 


1. கவுத்துவம் மார்பிலணியும் அணி , 

2. செங்கமல மாது 
- திருமகள். . 3. செகமாது - பூமகள் . 4. - வெண்கவரி - வெண்சாமரம் . 
5. வாருதியில் கடலில் . 6. அஞ்சல் அஞ்சாதே . 


- 


14 


கஞ்சனம்மானை 


350 


355 


360 


ஏதென் றருள்புரிய யெத்தேவரும் பணிந்று 
தாதொன்று தண்டுளபத் தாமனே ! கேட்டருளாய் 
முன்னை யுகந் தனிலும் மூண்டபகை தீர்த்து 
அன்னை பிதாவாய் எங்கட் காதி விராகனுமாய் 
வாரிக்கடைந் தெமக்கு வானமிர்த மூட்டுவித்தும் 
போரிலிரணியனைப் போய்ச் சிங்கமாய் வதைத்து 
வாமனருபமாய் மாவலியைக் காவல் செய்தும் 
நாம னிராமனா யிராவணனை யீடழித்தும் 
பூத்தாமரைக்கண் புனிதர் நீயெம்மை யின்னாள் 
காத்தாய் நீயின்னங் கடைபோகக் காத்தருள்வாய் 
கஞ்ச னென்னும் தீமைக்கடியநற் பாலனென்றும் 
வஞ்ச நாகனென்றும் வாணனென்று மண்டலத்தில் 
தீயவர்க ளென்றுஞ் சிரமெடுக்க ஒட்டார்கள் 
நீயவரைக் கொன்று நிலைக்கு நிறுத்திலையாய் 
என்பமுதங் கொள்வோம் எமக்கும் புகலில்லை 
உன்பதம் விட்டேகோ மென்றோதிப் பணிந்தார்கள் 
வானவரை யஞ்சலென்று மா தவனைப் போற்றிநின்று 
தேனவிழ்தார் பூமடந்தை " செப்பலுற்றா ளம்மானை 
என்பாரந் தீர்ப்பாயோ யெம்முடைய நாயகமோ 
உன்பார மல்லா லொழிந்தவர்க்குப் பாரமுண்டோ 
மேவிய வானோரும் மெய்யாக மிடுக்குடைய 
தேவியுஞ் சொல்வதனை சீராமன் கேட்டருளி 
வாரமும் நாமுடையோம் வானவரே பூமகள் தன் 
பாரமும் நாம் தீர்ப்போம் பார்த்தோர் முடித்துவிப்போம் 
அஞ்சலியென்று அபைய சத்தந்தான் கொடுத்து 
கஞ்சமலர்க் கண்ணன் கடவுளரைப் போகவிட்டு 
செம்மை யுடைய திருவனந்தனைப் பார்த்து 


365 


370 


375 


தாமனே - முடியுடையோனே . 2 , வானமிர்தம் - தேவாமிர்தம் . 
8. புகல் - பற்றுக்கோடு . 4. பூமடந்தை - நிலமகள் . 5. திருவனந்தக . 
ஆதிசேடன் . 


கஞ்சனம்மானை 


15 


- 


எம்மையுடைய சந்தியினி லெட்டி லொன்றும் 
தம்முன்னே மற்றவரைற் றாரணியில் பாலித்தோம் 
எம்முவி னோனாக யிருமென்று போகவிட்டு 
உற்றானனந்தன் ரோகிணியா ருந்தியிலே யம்மானை 
பெற்றா ளிராத்திரியில் பிள்ளை தனை யம்மானை 

380 
பெற்ற குழந்தைதனை பெய்வளை யுங் கண்டிறங்கி 
அற்ற வலிக்கஞ்சன் அறிந்தால் வதைப்பனென்று 
வெண்சங்கு போலிருக்கு மேனியான் தன்னை யொரு 
ஒண்சங்கு தன்னிலொழித்து வைத்தா ரம்மானை 
சங்கிலிருந் தமையால் சங்கிருஷ்ணா வென்று 

385 
அங்கவனைப் போற்றி அதன் பிற்றை நாளிரவில் 
புந்தி யுடைய புரோகிதன் கை கொடுத்து 
அந்த யிரவிலவன் ஆய்ப்பாடி எல்லையிலே 
கொண்டுசென் றானங்கோர் குழந்தை செத்து கொண்டுவர 
கண்டுநந்த கோனிடையர் கையிற் கொடுத்திவனை 

390 
உள்ளபடி சொல்லி உகந்திவனை நீ வளர்த்து 
கொள்ளென்று செத்த குழந்தை தனை வாங்கி 
பாய்ந்தங் கிராவழியே பராம பதனென்பான் 
போந்தங்கு ரோகணி முன் போட்டனர் காணம்மானே 
மற்றயலார் பெற்று மரித்த குழந்தையைத்தான் 

395 
பெற்றமகன் போல பிடிநடையும் பாவித்து 
உற்றாளைக் கண்டவர்கள் உன் தங்கை பிள்ளையொன்று 
பெற்றான்கா ணென்று சென்று பேசினார் கஞ்சனுக்கு 
ஓதுமொழி கேட்டு திப்பதற்கு முன் புகுந்து 
தீது பயிலக் கஞ்சன் சிறுமதலையை யெடுத்து 

400 
அஞ்சினது மோரா துணுக்கென்ன தூணோடே 
வெஞ்சினத்தால் மோதியதை விட்டெறிந் தானம்மானே 
அங்கவன் தானிருக்க ஆய்ப்பாடி நன்னகரில் 
சங்கிருஷ்ணக் கொடுபோய்த் தந்தை நந்தகோபனென்பான் 
அன்னை யசோதை கையிலாவி பெற்றானுன் மதலை 

405 


2. புந்தி 


1. பெய்வளை வளையலணிந்த தேவகி . 
8. ரோகணி - தேவகி , 


அறிவு . 


16 


கஞ்சனம்மானை 


410 


415 


என்ன கொடுத்தான் யிரக்கமுடன் பாலூட்டி 
அன்பாய் வளர்க்க அவன் வளர்ந் தானம்மானே 
மின்பரவுக் காக்கை வேந்தனினி யேது செய்வான் 
ஆழ்வானு மம்புயத்து ஆயிழையை யப்போது 
வாழ்வான் கோனந்தன் மாமகளாய் பிறந்து 
நற்பின்னை யென்றுனக்கு நாமமு மாயங்கிரென்று 
கற்பின் மிகுந்தருளுங் காசினியான் பார்த்து 
ஓங்குவிதர்ப்ப னெங்கள் உருப்பினியர்க் கென் றுரைத்து 
பாங்கில் பகவதியைப் பார்த்து மனமநிழ்ந்து 
ஆனந்த கோபன்ன சோதை மகனோகென்று 
மன்னர் சேனாபதியை மாசிமகனா கென்று 
மற்றுள்ள பேர்களையும் மண்ணுலகில் போய்ப் பிறந்து 
உற்ற படைக்கு உதவுமென விடுத்து 
அங்கவரைப் போற்றி அரிகேச வன் றானும் 
செங்கமல தேவகிதன் சீர்வயிற்றிற் சேர்ந்திருந்தான் 
மூவுலகு காத்தளிக்கு மூர்த்தி வசுதேவனுட 
தேவி திருவயிற்றில் சேந்திருந்தா னம்மானே 
கெற்பிற்ற வனனே கிளிமொழியாள் தேவகியும் 
சற்புத்திரன் றனக்குத்தாகப் பெரிதாகி 
முன்னுமியான் பெற்றெடுத்த மூவிரண்டு பிள்ளைகளை 
அன்னவரைக் கொன்ற அதுபோலா காமல் 
காவல்மனை யன் றுகஞ்ச னிடைக்கே சென்று 
ஆவலுடனே அவனைத் தொழுது நின்றாள் 
செங்கண்ணால் பார்த்துச் சிறையிலும் நீ போ துவதேன் 
இங்கென்றான் கஞ்சன் யினையவளு மென்சொலுவாள் 
மற்றடியே னுந்திதனில் வந்து செனிப்புற் றிருந்த 
சிற்றடியைப் பற்றிச் சிநேகமறிந்த பின்பு 
மல்லென்று தோளாய் மதலைப் பருவத்தில் 
கொல்லென் றவன் காலில் கும்பிட்டுப் பூண்டுகொண்டார் 
பூண்டுகொண்ட மாதைப் பிறவடியாலே யடித்து 


420 


425 


430 


436 


1. அரிகேசவன் திருமால் . 

2. சற்புத்திரன் 
8. மதலைப் பருவத்தில் - இளமைப் பருவத்தில் . 


திருமகள் . 


கஞ்சனம்மானை 


17 


440 


446 


மீண்டுவந்தா லுங்கள் தன்னை வெட்டி பிளப்பேனென்று 
தோற்றுங் குழவிதனைச் சூதுபோய் தாந்தனையு 
காற்று மியங்காமல் காருமென்றா ரம்மானே 
சிற்றரு மூங்கை களும் தீராச் செவிடுகளும் 
மந்தருங் கையறுப் பூண்ட பாவிகளும் 
உள்காவல் காக்க ஊரற்று பிறத்தியெங்கும் 
வேதகா திடுமிகளும் வெண்பூதமும் பேயும் 
பார்க்கப் பயங்காட்டும் பப்பாரச் சிங்களரும் 
வாக்கொற்ற கிங்கிலியர் மல்லரும் ஞானிகளும் 
எலியருஞ் சிறையிலே கென்றா னேந்திழையை 
காவிவிழி பணிப்பக் கைதலைமேல் வைத்தருளி 
கண்ணிக்குள் மான் போலக் கதறிக் கருத்தறிந்து 
தண்ணிக்குள் ளெட்டுத் தவிக்கும் பெடையன்னம் போல் 
சோதிற்றென்று பட்ட தோகை மயில்போல 
ஆபற் றுணையாரும் அண்ணாபால் பெற்றவரம் 
காவலுங் கட்டுங் கடவாக் கடுஞ்சிறையும் 
அப்போ தெய்வமே யென்றேவகி அலமந்து 
பண்டிருந்த வன் சிறையில் பற்றி ரெட்டிச்சூதானும் 
கொண்டிருந்து நெஞ்சங் குழைந்து சொல்வாள் தேவகியும் 
கன்னிப் பருவத்தே கைபார்த்த சோதிரிஷி 
பிள்ளை பெறுவை மன்னுமெழு புவிக்கும் 
காவலனாய் வாழ்வான் கடவுளரு மற்றவன் காண் 
எம்மிலான் சொன்னதெலா மாசாதென விருந்தாள் 
காவலர் தன்னைக் கஞ்சன் அழைத்துவிட்டு 
மாபில வானான வசுதேவன் தன் ணையிப்போ 
எண்டிசைக் குள்ளோரும் இந்திரனும் நான் முகனும் 
அண்டுகைக் கொண்ணா தயருஞ்சாலை தன்னில் 
வைத்துப் பதத்தில் வலுவிலங்கு னாலாறு 


450 


455 


460 


- 


மாமை . 


1. மூங்கை 

2. காவிவிழி - நீலோற்பலத்தையொத்த 
கண் . 8. கண்ணிக்குள் மான்போல் - வலையிலகப்பட்ட மான்போல் , 
4. பெடையன்னம் - பெட்டை அன்னப்பறவை . 5. நான்முகன் - பிரமன் . 

3-4 


18 


கஞ்சனம்மானை 


465 


470 


475 


தைத்துக் கதவெழுந் தாள் பூட்டி லையுமென்றார் 
அன்னவரு மங் கவரை அப்படியே! காவல் செய்து 
இன்னவகை யென் றிருக்கின்ற னாளையிலே 
ஆதியுங் களிக்கு மாதி விறுமாவும் 
சோதியுட னித்திரா தேவிதனை யழைத்து 
ஒள்ளிய தேவகிதன் உந்தியிலே வீற்றிருந்த 
வள்ளல் பிறபவிக்க வந்தனாள் முகிழ்த்தும் 
பேரா யிரமுடைய பேராளன் தான் பிறந்து 
சீராய்ப் பாடியிலே சேமப்பதி யளவும் 
கஞ்சன் கரியையுங் காக்கின்ற பேர்களையும் 
துஞ்ச லெழாதே துயிலுக்கும் போகென்றார் 
அந்தியில் முன்கஞ்சனையும் ஆய்ப்பாடி ஆட்களையும் 
உந்தியிலே சென்று மயக்கு வித்தாளம்மானே 
தூங்கினாள் தூங்கியில் கங்கண் தூங்கையிலே 
தேங்கு மலர்க்குழலாள் தேவகியங் கேது சொல்வாள் 
சோதிமலர் விழியுந் தோளுமிடந் துடித்து " 
பாதியிரவு பகல்போ லிருள கன்று 
உண்ணா திளையாறி உள்ளங்களி கூர்ந்து 
பண்ணார் மொழியார் பரிவுற் றிருக்கையிலே 
பூமழை பெய்து புதுவிசும்பில் வானோர்கள் 
தூபமொழியாரும் தாமும் சோபனங்கள் கூறிவர 
வைகாசி யென்னும் வருஷமும் பாற்காணும் 
மெய்யகச் சிங்கத்தில் மேவுமார் பக்கமும் 
ஒன்பது கோளும் உறவுசெய்த எல்லையினில் 
இன் பசுகந் தவசு வென்னும் முகிற்றம் வர 
அந்தரத்தில் வானோர் அரிவையர் பல்லாண்டிசைப்ப 
துந்துமிகளா ர்ப்பத் துறவோர் மனமகிழ 


480 


485 


490 


1. பேராளன் பெருமையுடைய கண்ணன் . 2. விழியும் 
தோளுமிடந் துடித்து - பெண்களுக்குத் தோளும் விழியும் இடது பக்கம் 
துடித்தால் நலமே உண்டாகும்.. 3 . சோபனம் நல்வாழ்த்து . 
4. துந்துமிகள் பலவகை வாத்தியங்கள் . 


- 


-- 


கஞ்சனம்மானை 


19 


495 


600 


சத்த விருஷிகளும் தாமரையில் வேதாவும் 
சுத்த முனிவர்களும் சூழ்ந்து சுவற்றிசொல்ல 
கஞ்சனுக்கு நீதியில்லாக் கத்திப ரெல்லார்க்கும் 
மினஞ்சொல் லசோதைக்கு மிடப்பக்கந் தான் துடிக்க 
சீரான செல்வனந் திருவெண் ணாளையிலே 
பேராளன் வந்து பிறந்தான்கா ணம்மானே . 
உள்ளந் தெளிந்து உலகெலாம் உண்டுமிந்த 
பிள்ளை தனைத் தேவகியும் பெற்றாள் காணம்மானே 
தந்தை தளையவிழவன் கதவுதாள் துறப்ப 
சிந்தை மகிழ்ந்துதாய் சீர்மேனி பூரிப்ப 
கஞ்சன் வலிகுலையக் காசினி மானப்பாராள் 
பஞ்சவர்க ளீடேறப் பாரதப்போர் தான் முடியச் 
சீராயர் வாழ்ந்தருள தேவர் சிறை நீங்கப் 
பேரா யிரத்தான் பிறந்தான் காணம்மானே 
பெற்ற களைபோய்ப் பிரிசங் கரைபுரள 
பற்றி யெடுத்துகந்து பார்த்தாள் திருமகனை 
தாட்டிய தோள் நான்கும் சங்கு வளையுங்கரமும் 
காட்டி மறைந்தான் பின் கண்டாளிரண்டு தரம் 
கண்ணும் முகமுங் கரங்களும் காலிரண்டும் 
தெண்ணின் றனாள் பூத்த செந்தா மரைப் போலே 
மாசொன்று மில்லா மரகத ஞாயிறுபோல் 
ஆசொன்று மில்லா அபயங்கள் தன்னுடனே 
கண்டு மகனைக் களிகூர்ந் திருக்கையிலே 
தண்டுவினைக் கஞ்சன் தனை நினைந்தா னம்மானை 
அப்பிள்ளைக் கெல்லாம் அசந்துவரங் கேட்டிருந்தேன் 
இப்பிள்ளை பெற்றவரம் யேழுலகும் பெற்றவர்போல் 
வாமந் துடித்து மனப்பிரிசந் தான் பெற்றி 
மையிருளகன்ற யெவ்வகை யோனா னறியேன் 


505 


610 


515 


1. தளை சிறைக்காப்பு . 2. பஞ்சவர்கள் - பஞ்சபாண்டவர்கள் 
( பாண்டுவின் மைந்தர்கள் ) 3. பேராயிரத்தான் - ஆயிரம் பேர்களையுடைய 
திருமால் . 


20 


கஞ்சனம்மானை 


எங்கோனும் காவல் பானும் விரிவறியேன் 
பொங்கோதம் போலே பிறமெங்கும் தான்காவல் 

520 
களித்து விளையாடும் காயாம்பு மேனியனை 
ஆதரித்து வர விட ஒரு உற்றதுணையுங் காணேன் 
தேவுலகு மிவ்வுலகும் சேடன் தன் பேருலகும் 
மூவுலகு மாகிய முகிழ்த்தத்தில் தோற்றிய நீ 
பாதகன் பின் பிறந்த பாவி வயிற் றன்றியொரு 

526 
பேதை வயிற்றில் பிறந்திலையே யென்று சொல்லி 
கான் சிறையில் நொந்து கலங்கினாள் தேவகியும் 
வான் சிறையில் பட்ட வசுதேவர்க் கவ்வளவில் 
கால்விலங்கு விட்டுக் கதவெழுந்தான் திறந்து 
பால்விலங்கு செஞ்சொல்லோர் பல்லாண் டொலிமிகுந்து 530 
தீபங்க ளன்றிச் செறியு மிருளகன்று 
தூப மெழுந்து (சொரிபூமழை மிகுத்த 
இந்திரற்கு மெய்தாத யின்பமுண்டாய் நிற்கையிலே 
அந்தரத்தில் வயவசுதங்கு நின்றங் கேதுசொல்வாள் 
கம்பமதக் களிற்றாய் காசினியை உண்டுமிழ்ந்த 

635 
செம்பவள வாயாரை தேவகியார் பெற்றிருந்தாள் 
கொற்றவனே அந்தக் கொடி யொன்றிபரமுன் 
சிற்றடியை எங்கணும் சேமஞ்செய் யோமென்றான் 
மாராயங் கேட்ட வசுதேவன் தானிருந்த 
காராக்கிரகம் விட்டுக் காதலியைச் சென்று கண்டு 540 
மைந்தன் தனை எடுத்து மாரோடுந் தோளோடும் 
முந்திய கண்ணோடு முகத்தோடு மோந்துகொண்டு 
பாகமுடன் கார்மேனிப் பங்கயப் பூங்கண்ணானை 
நேசமுடன் பார்த்து நிமைக் கொட்டாதே யிருந்தான் 
பஞ்சவனக் கிளிபோல பார்த்து மன மகிழ்ந்து 

645 
கொஞ்சி முகம்பார்க்கும் குழந்தையைக் கண்டிரங்கி 


1. பாதகன் பின் பிறந்தபாவி கஞ்சனின் பின் பிறந்த தேவகி . 
2. பேதை - அறியாமையுடைய பெண் . 3. தூபம் - மணப்புகை . 
4. காராக்கிரகம் - சிறை . 5 . 

இமை கொட்டாது - இமை கொட்டாது . 


கஞ்சனம் மானை 


21 


550 


555 


560 


மங்கையைப் பார்த்து வசுதேவனெனச் சொல்வான் 
செங்கை தனிலிருந்த செங்கமலக் கண்ணானை 
பார்த்த பொழுதே பகலொத்த திவ்வுறவு 
கார்த்த மனிதர்கண்டு கஞ்சனுக்குச் சொல்வதுமுன் 
வண்ணங் கரிய மரகதத்தில் மேனியனை 
ஒண்ணுதலே நாமந்தா மொளிக்கு மிடஞ்சொல்லென்றார் 
வண்டிருந்த தாமரைக் கண் வாழ்வைக் 
கண்டிருந்து நெஞ்சங் கனன்று . கருகாமல் 
இக்கஞ்ச னோடே எனைப்பிறக்கக் கற்பித்த 
அக்கஞ்ச னோடே யாகும் பழியென்று 
தேவகியு மந்தகோன் திருமுன்னே மூர்ச்சித்து 
வீழ்வதுபோல் மண்ணில் விழுந் தழுதா ளம்மானே 
கொங்கை பீரோடக் குழலும் புழுதிபட 
மங்கை கிடப்ப வசுதேவன் நெஞ்சழன்று 
மன்றேன் குழலியிலும் மாமதலை யாவியினும் 
இன்றேன் பிராணன் இலஞ்சியமோ மற்றென்று 
கையில் குழந்தைதனைக் காசினியில் வைத்தருளி 
மெய்யில் களைத்து விழுந்தான் வசுதேவன் 
வாயு பகவானும் வந்தவரைத் தான் றேற்றி 
காற்றரசன் சொல்லுவான் கஞ்சனுக்குக் காலனிவன் 
மாதவங்கள் செய்தமையால் மா தவனைப் பெற்றெடுத்தீர் 
போதவங்கள் செய்தமையால் பொங்கார மதிர்ந்திடுவீர் 
ஆய்ப்பாடி தன்னில் யசோதை மகன் பெற்றாள் 
கோபாலகன் றன்னை கொற்றவனே நீகொடுபோய் 
அங்கவள் முன் போட்டு அணியிழையாள் தான் பெற்ற 
மங்கைதனை யிங்குவைத்து வான் சிறையில் போயிரென்று 
போனானவனும் புயல் வண்ணனை 3 நோக்கி 
மானார் விழியார் 4 மகிழ்ந்தருளிக் கைகொடுக்க 


565 


570 


- 


1 . கனன்று 

கோபித்து . 2. நெஞ்சழன்று மனம் வருந்தி , 
8. புயல் வண்ணன் மேகவண்ணனாகிய கண்ணன் . 4. மானார் விழியார் . 
மான்போன்ற விழியினையுடைய மடவார் . 


- 


22 


கஞ்சனம்மானை 


575 


580 


585 


செல்லரிய வீதிகளுந் தேர்வீதியுங் கடந்து 
மல்லருறையு மட வாசல் தான் வந்தான் 
மங்குலே சூழ்ந்து வருந்தி நூறாயிரவர் 
கிங்கிலியர் சாத்துங் கிளர்க தவைச் சென்றுகண்டு 
நின்றோ கலிக்குஞ்சி உதைத்தா னுதைத்தலுமே 
அக்கதவு நீங்கி அடிப்பறித்த தம்மானே 
கபாடம் 1 திறக்கத் தன் காலால் உதைக்கவல்ல 
குமரன் தனைக்கொண்டு கோமதுரை விட்டகன்று 
வல்லிருளில் வஞ்சுரத்தில் மாயோன் றனை யேந்தி 
சொல்லானிய முனையைக் கண்டு திகைத்து நின்றான் 
கண்டங்கிய முளையும் கண்ணனென்று தானறிந்து 
மண்டுநீர் வற்றி வழிக் கொடுத்த தம்மானே 
ஆறுங் கடந்து அவர்போற வேளையதேதே 
சீறுநதி மாகாளி சீயநதி உள்ளறிந்து 
நன்காணிக்கை யாக நாவல்கனி யளித்து 
பொன்கால் வணங்கிப் புகழ்ந்து நின்றாளம்மானை 
வேண்டி யமுது செய்து 3 வித்தகனு மவ்விரதம் 
ஆண்டுதோறும் நின்போ லாமென் றருள் புரிந்து 
மாத்திரை தன்னில் வசுதேவன் மைந்தனொடும் 
போய்த் திருவாய்ப்பாடி புர்கனர் காணம்மானை 
தானந்த வல்லிருளில் தன்கைக் குழந்தையொடும் 
கோனந்த கோன் மனையில் கொண்டு புக்கானம்மானே 
ஆருந்துயில் அசோதையார் பெண் பெற்று 
சீருந்தி நொந்து தியக்கமுற்ற வேளையதே 
தூயவனை முன் கிடத்திச் சுந்தரியைக் கைக்கொண்டு 
ஆயமனைத் தேவர்க் கடைக்கல மென்றேதொழுது 
பொழுது விடிவதுமுன் பொன்னகரியுட் புகுந்து 
ஏந்து குழந்தைதனை இல்லாட்டிக் 3 கைகொடுத்து 
உள்ளபடி சொல்லி உரைத்தவனைத் தான் தேற்றி 


5901 


595 


600 


- 


1. கபாடம் 

கதவு . 
8. இல்லாட்டி - மனையரசி . 


2. அமுது செய்து 


- 


உணவருந்தி . 


கஞ்சனம்மானை 


23 


வள்ளல் வசுதேவன் வன் சிறையில் போயிருந்தான் 
அப்போ அவன் தன்னை ஆய்ப்பாடி தன்னில் வைத்து 605 
எப்போ வருவானெனப் பார்த்திருப்பவர் போல் 
விழிதுயிலும் பேர்களெல்லாம் மெய்யுறக்கந் தானீங்கி 
போது விடிந்து 1 புறப்பட்டான் வெய்யோனும் 
உளக்காவல் பேருணர்ந்து உன் தங்கை தேவகியார் 
புடகாதம் வேளையதே பெண் பெற்றா ளென்று சொன்னார் 610 
என்றுவந்து சொல்ல யெரிவேடர் பட்டர்போல் 
சென்று கண்டு கஞ்சனந்தச் சிற்றடியைத் தானெடுத்தான் 
திண்டோள் மார்பும் திகைத்து மனமிளைத்து 
ஒண்டொடியைத் தானெடுக்க வொண்ணாதே யிளைந்தான் 
ஆனையைப் பற்றாயிரத்தின் சத்துவத்தான் 

615 
தானை யைக் கண்டு தந்தையுந்தான் சிரித்து 
ஏற்றங்கனங் குலைந்து யெத்தனையும் நொய்தானாள் 
சீற்றமுட னெடுத்துச் சென்று வலுத்தூணோடே 
பொன்னடியைப் பற்றிப் புடைத்தவனைப் பொற்கொடியும் 
தன்னடியாலே வுதைத்துத் தானந்திரத்தில் நின்று 620 
அக்கஞ்சனையும் பார்த்து அந்தரியு - மேதுசொல்வான் 
புக்கஞ்சனே வண்ணன் போயாயர் பாடியில் வளர்ந்தான் 
உன்னுயிரை உண்ண வுகந்திருந்தா னெங்கோமான் 
என்னுயிரை உண்ண எளிதோ உனக்கென்று 
ஆகாசம் நோக்கி அளித்துக்கை போனபின்பு 

625 
ஏகாசனத்தே யிடருற்று வீற்றிருந்து 
நெஞ்சங் கனன்று நினையா தெல்லாம் நினைந்து 
கஞ்சன் மனது கலங்கினன் காணம்மானே 
அன்னவன் தானிருப்ப ஆய்ப்பாடி யென்னுகின்ற 
பொள்னகரி வண்மை புகலக்கே ளம்மானே 

630 
அண்ணல் நந்தகோனுக் கசோதை தானு 


- 


1. போது விடிந்து 
8. அந்தரம் - ஆகாயம் . 


பொழுது விடிந்து . 2 . 

சேனை . 
4 ,. அந்தரி - வானத்தில் உள்ள பெண் , 


தானை 


கஞ்சனம்மானை 


635 


640 


கண்ணனைப் பெற்றாளென்று கண்டு 

களிப்பெய்தினர்காணம்மானே 
கூத்தாடுவார் கொடுப்பார் கொள்வார் மனமிடுவார் 
ஏற்றும் பனிநீரும் 1 எண்ணெயும் தானிரைப்பார் 
தோற்றித் திரிந்து துரத்திப் பிடித்திடுவார் 
சுண்ணப் பொடி உயிரைப்பார் சோபனங்கள் கூறிடுவார் 
வண்ணக் கனதனமும் வண்டோளும் பூரிப்பார் 
வாழை நடுவோர் வான் கமுகு தானடுவோர் 
தாழை மடலும் சரோருகமும் தூக்கிடுவார் 
நற் பூவணத்தால் நடைகா வண மிடுவார் 
பொற் பூரண கும்பம் பூம்பாளை பூரிப்பார் 
குலதே வதைகளுக்குங் குளூத்திபண்ணிக் கும்பிடுவார் 
பலதேவர் கணங்களுக்கும் பால்பொங்கல் பூரிப்பார் " 
வாய்ப்பாடி நந்தனொரு மைந்தனைப் பெற்றமையால் 
ஆலந்தரு கண்ணசோதைப் பிராட்டி யுந்தான் 
பாலன் பிறந்து தினம்பத்துக் கழித்த பின்பு 
பொற்றாலி பூட்டிப் புதுவயிரத் தண்டையிட்டு 
நிற்றார் கைகாப்பிட்டு நெற்றிக்குப் பொட்டுமிட்டு 
சோதி மரகதம்போல் தோன்றும் திருமேனி 
ஆதிக் கருணைவிழிக் கஞ்சனக் காப்புமிட்டு 
சீரிட்ட சொல்லாள் ஸ்ரீகிருஷ்ணா யென்று 
பேரிட் டழைத்துப் பிரியமுற்றா ரம்மானை 
அஞ்சன மேனியனை அன்னாள் அசோதையென்பாள் 
மஞ்சன மாட்டி " மணிக்கொங்கை பாலூட்டி 
நாரார்ந்த தொட்டிலிலே நம்பிதனை வளர்த்தி 
தாரடந்த பூங்குழலாள் தாலாட்டிச் சொல்வதனை 
ஒண்டலத்து : வேந்தர் முனிவர்களும் தேவர்களும் 
கண்டகற்று நெஞ்சங் களிகூர்ந்து கட்டுரைப்பார் 


645 


650 


655 


1. பனிநீர் - குளிர் நீர் . 
மணப்பொடி . 

8. காவணம் 
5 , மஞ்சனமாட்டி - நீராட்டி . 


- 


சுண்ணப்பொடி - வண்ணமுடைய 
பந்தல். 4. பூரிப்பார் - செய்வார் . 
6. ஒண்டலத்து - ஒளிமிக்க பூவுலகில் . 


கஞ்சனம்மானை 


25 


660 


665 


670 


நால்வேதமும் பொழிந்து நம்மையு மாளுடையோன் 
பால்வேலை மாளிகையும் பாம்பணையும் விட்டுவந்து 
சேற்று முலகுண்டு தெவிட்டாத பொன்னுந்தி 
முற்று மசோதை முலைப்பாலிலே தெகிட்டி 
அஞ்சனக் கண்பிசைந்து ஆட்டினார் தொட்டிலிலே 
பஞ்சணை மெத்தைகனில் பள்ளிகொள்கைப் பாருமென்று 
பூமழை பெய்தார் போயினர்கா ணம்மானை 
தாமனுமாய்ப் பாடியிலே வந்தனாளன்று முதல் 
மா தமும் மாரி மறவாமலே பொழியும் 
ஆனிரையும் வேண்டளவும் பால் சுரக்கும் 
தாழ்வற் றிடர் அற்று தம்மிக லாரற்று 
வாழ்வுற்றுச் சிந்தை மகிழ்ந்திருந்தா ரம்மானை 
அக்கண் ணசோதை அணிமுலையில் பாலதனை 
சங்கில் கறந்து தலத்திடை வைத்தருளி 
பச்சைத் திருமேனிப் பங்கயப் பூங்கண்ணானை 
அச்சமுற வுருக்கி அங்கையால் தானெடுத்து 
காலிடை வைத்துக் கதுப்பிலத் தெரித்தருளி 
பாலடை வாயில் வைத்துப் பாலளித்தாளம்மானே 
செய்ய மகன் 2 பிறந்து திங்களிரண் டானபின்பு 
அய்யமுது ஊட்டி அணிமுத்தமே கொடுபோய் 
மஞ்சன மாட்டி மகன்வாயில் தன் விரலை 
நஞ்செனக் கண்மடவார் நாவழிக்க நீட்டிடவே 
உந்தியி னுள்ளே உலகமு மாழ்கடலும் 
சந்திரருஞ் சூரியருந் தாரகையுந் தானியங்க 
கண்டு இமைப்புற்றுக் கண் விழித்துப் பார்ப்பளவில் 
மீண்டு விரலுக்கு வெளியற்ற தம்மானை 
அய்ய மிகவாய் அயிர்ப்புற் றசோதையுந்தான் 
செய்ய மகவுக்குத் திருமுலையில் பாலூட்டி 
காது பெருக்கிக் கனகக் குணுக்கு மிட்டு 


675 


680 


685 


சிவந்த மகன் , 


1. இகலார் பகைவர்கள் . 2. செய்யமகன் 
8. கனகக் குணுக்கும் - பொன்னாலான கடுக்கள் , 


26 


கஞ்சனம்மானை 


690 


31 


695 


700 


போது கணைக்காலில் பொற்சதங்கை பூரித்து 
தண்டை செறிந்த தமனியத்தின் 1 காப்புமிட்டு 
வெண்டையம் பூட்டி வெள்ளியரை ஞாண் - பூட்டி 
வீறான செந்துகிலும் வெண்முத்து மாலைகளும் 
மாறாடிக் கட்டி வளர்த்தாள் காணம்மானே 
மும்மாதந் தன்னில் முழுக்கூட்டித் தன் மகனை 
கைமலர்க் கொண்டு காலை நிற் பளவில் 
அந்தப் பதமிரண்டும் ஆதித்தன் மண்டலத்தே 
உந்தி யொதுங்கி உதைத்துவிளை யாடினன் காண் 
அய்யமுது வாற்றி அணியாடையில் கிடத்தி 
வையம் வளர வளர்ந்தான் காணம்மானே 
நாலாறு மாத்தையிலே நம்பிதனை நீராட்டி 
சேலான கண் 4 கொண்டு செல்வர் தனைப் பார்ப்பளவில் 
செந்தாமரை யுந்திருவுந் திரு மார்பும் 
சந்தாப மன்றினிலே தான் கண்டாளம்மானை 
காட்டிக் கறந்த கறுமணக்கப் பாலமிழ்தம் 
மூட்டித் திருநுதலில் ஒள்ளிய நாமமிட்டுச் 
சூட்டிக் கலனணிந்து சுண்ணப்பொடி திமிர்ந்து 
கட்டிய தொட்டியிலே கண் துயிலப் பொட்டுவைத்தாள் 
கொண்ட 5 லனையவனைக் கோபாலன் மங்கையர்கள் 
மண்டி யெடுப்பார் மணிமுலையில் சேர்த்திடுவார் 
மோந்து கொள்வார் முத்தங்கொண் டுளமகிழ்வார் 
வாய்ந்த குதலை மழலைச்சொல் கேட்டிடுவார் 
அச்சம் விளைப்பார் அதட்டுவா ரஞ்சலென்பார் 
நித்தமிது தொழிலாய் நீங்கார் காணம்மானை 
காரஞ்சு மேனி 6 கமலக்கண்ணான் பிறந்து 
ஓரஞ்சு மாதம் உதித்ததுகா ணம்மானை 


705 


710 


1. தமனியம் பொன் . 2. அரைஞாண் - இடுப்புக் கயிறு . 
8. ஆதித்தன் மண்டலத்து - சூரிய மண்டலத்தே . 4. சேலான கண் 
கெண்டைமீன்போன்ற கண் 5. கொண்டல் - மேகம் . 6. காரஞ்சுமேளி - 
மேகம் அஞ்சும் உடல் . 


கஞ்சனம்மானை 


27 


அஞ்சனக் கண்ணனும் ஆய்ப்பாடி யிலிருக்க 

715 
கஞ்சன் நிலைமைதனைக் கட்டுரைப் போரம் 1 மானை 
மாறுடைய கஞ்சன் வரவிட்ட ஒற்றர்கள் 
ஆறடவி தான் கடந்து ஆய்ப்பாடி போய் புகுந்து 
திக்கெங்குந் தேடித் தெருத்தெருவெல்லாந் தேடி 
மிக்கங்கே உண்டான வீடுகளுந் தான் தேடி 

720 
வந்த நந்தகோனுடைய வாசலிலே நிற்பளவில் 
இந்தெனும் வாணுதலாள் ஏந்திவந்தாள் பாலகனை 
கண்டாள் விழிகளிப்பக் கஞ்சமலர்க் 3 கண்ணானை 
வண்டார் மற்றேவகி சன் மைந்தனென வறிந்து 
பொய்யுற வாடிப் புனிதனை ஊக்கத் தவத்து 

725 
அய்யுற வென்றே அகன்றனர் காணம்மானை 
காற்று போலோடி வந்து கஞ்சனுக்குக் கட்டுரைப்பார் 
வேற்றுப் பகையில்லாத வேந்தனே கேட்டருளாய் 
சென்று கண்டோம் பாடியிலே 4 தேவகி தன் புத்திரளை 
குன்று கண்ட தோள் மதலைக் கோலந்தனைக் கேட்கில் 

730 
விண்ணவா யெழுந் தகரு மேகமே ஒத்திடுங்காண் 
கண்வாய் முகங் கரங் கால் கஞ்சமல ரொத்திடுங்காண் 
செங்கண் ணெடுமால் திருவிளையாட் டொத்திடுங்காண் 
வெங்கண் மதகளிற்றாய் வேறல்லவென் றுரைத்தார் 
சொல்லிய பயன் விளைத்த தூ தரையுந் தான் போக்கி 735 
சல்லிய கஞ்சன் சலித்திருந் தானம்மானை 
அனனவனை நோக்கி யமத்தியனு மேதுரைப்பான் 
உன்னுமுல கேமும் உம்பரும் 5 வந்தாலும் 
வெல்லு மிடுக்குடைய வேந்தே மனம்சிலிப்பு 
சொல்லுமென அவனும் சொல்லலுற் றாரம்மானை 

740 
என் தங்கை பிள்ளையொன்று யெம்மை யெல்லாம் கைகடந்து 
நந்தனிடை ஊரன் என தூதர் கண்டு வந்தான் 


1. கட்டுரைப்போர் - கூறுவார்கள் . 2. ஆறடவி - ஆறும் , காடும் . 
3. கஞ்ச மலர் தாமரை மலர் . 

4. பாடி பாசறை 5 , உம்பரும் - 
தேவரும் . 


28 


கஞ்சனம்மானை 


745 


750 


755 


இந்திரனை முன்னாளி யானாய்ப் பாடியிலே 
சிந்துரத் தோடும் சிதையப் பிடித்தருளி 
பங்கப் படுத்தையிலே பங்கயத்தோன் தான் கண்டு 
வெங்களிற் றோடும் விடுவிற் றெனைப்பார்த்து 
இவ்வார மன்றியினி யொருனாளிங்கு வந்தால் 
சாவா யெனவே சபித்தான் சதுர்மறையோன் 
பார்ப்பான் சபித்ததினால் பாடியில்நான் போகறியேன் 
கோபாலகன் றன்னை கொல்லவழி சொல்லுமென்றான் 
உற்றமனை நோக்கி யுரத்தியனு மேது சொல்வான் 
கொற்றவனே கேளாய் கொடியபேய் பெண்ணொருத்தி 
வேதனையுங் கொல்வாள் இளமுலையிற் பாலூட்டி 
பூதனை யென்பவளைப் போகவிடாய் என்றுசொன்னான் 
இப்போ தழையுமெனக் கஞ்சன் ஏவலுமே 
அப்போ தவளை அழைத்து வந்தா ரம்மானே 
பூதனையும் வந்தவளைப் போற்றி யுகந்து நின்று 
ஏதெனையிங் கழைத்தாய் யெங்கோவே என்றுரைத்தாள் 
ஆடைகொடுத்து அழகுபணி தான் கொடுத்து 
வேடை கெடவே வெறிமதுவை மூட்டிவிட்டு 
மாபாலனாக 4 வேந்தன் மாற்றான் வளர்கின்றான் 
கோபாலர் பாடியில்போய்க் கொண்டுதர நீயவனை 
என்னத்தான் கோபித்தெரி விழித்து பென்சொலுவான் 
அன்னற் றானல்ல அயிராணி கேள்வ னல்ல 
காலனே யல்ல கதிராழி மாயனல்ல 
எங்களைக் கொல்லப் பணித்தா யெனவெகுண்டாள் 
எண்ணியவ ரல்ல இடைநந்த கோமகனும் 
கண்ணிய பூங்குழலே காலனுக்குக் காலனொப்பான் 
கொங்கையில் பாலூட்டி கொன்று தர வேணுமென்று 
பொங்கிய நல்லிருளில் போகவிட்டா ரம்மானை 


760 


. 


765 


770 


1. சிந்துரம் - யானை . 2. சதுர்மறையோன் - நான்கு வேதங்களை 
யுடைய பிரமன் . 

8. அழ கு பணி அழகிய ஆடை ஆபரணங்கள். 
4. மாபாலனாக - இளஞ்சிறுவனாக 5 , கதிராழி - ஒளிமிக்க சக்கராயுதம் 


கஞ்சனம்மானை 


25 


275 


780 


முன்னை யுருதனிலும் மும்மடங்கு வேசமுமாய் 
மன்னை 1 வணங்கி வழிகொண்டா ளம்மானே 
வாரியி லற்றொன்றில் கருநஞ்சு போல் கொடிய 
மூரி விஷத்தை " மூலையிலே தானடைத்து 
காயாமலர் மேனிக் கண்ணனைக் கொல்லவென்று 
போயாயர்ப்பாடி யிலே புக்காள் காணம்மானே 
மானிடப் பெண்போல வடிவையும் தான் கொண்டு 
இந்தநந்த கோனுடைய வாசல் குறுகினள் காணம்மானை 
பொங்கு மிருள்வழியே பூதனையாள் வருவதனை 
செங்கமலக் கண்ணன் திருவுளத்திலே யறிந்து 
தாத தந்தைதாய் நித்திரையுந் தானறிந்து 
தூங்கு விளக்குஞ் சுடரும் திரியணைத்து 
கை வாசல் கபாடமுந் தான் திறந்து 
அய்யுற வென்றே யவள்வரவு பார்த்திருந்தார் 
போய்தட்டு நெஞ்சுடைய பூதனையும் போய்ப்புகுந்து 
கைதட்டிக் கைமலத்திக் கற்பகமே வாருமென்றாள் 
பண்டைப் பழக்கம்போல் பாலனெழப் பாய்ந்து 
தண்டைப் பதத்தாலே தனங்குறங் கைத்தான் முறுக்கி 
செஞ்சதங்கை தன்னை நரம்பிற் றான்பாய்ச்சி 
வஞ்சமுலையை வலக்கையால் தான் மடித்து 
மற்றக் கரத்தால் மறுமுலையைத் தான் பிசைந்து 
கொற்றக் கண்ணாலே குறுவிழியைத் தான் பார்த்து 
பச்சை நிறத்தான் பசாசுமகள் 4 தன்னுடைய 
நச்சு முலையதனை நாவினிலே யழுத்தி 
தலைகொண்டு தோள் நெருக்கித் தானந்த பேய்முலையை 
உலகுண்ட வாயினா லுண்டான் காணம்மானே 
இனிநரம்பு தோலும் எலும்பு மிருக்கையிலே 
உன்னு முயிரினையும் உண்டான் காணம்மானை 


785 


790 


796 


1 . மன் கன அரசனை . 

2 . மூரிவிஷம் - மிகுதியான நஞ்சு. 
8 . கைமலத்தி கையை விரித்து . 4 . பசாச மகள் 
5. உலகுண்டவாயினான் - உலகை உண்ட வாயிளையுடைய கண்ணள் . 


- 


பேய் மகள். 


30 


கஞ்சனம்மானை 


பெண்வடிவு மன்றியிலே பேய்வடிவு கைகூட்டி 
உண்மையழிந்து உணர் வழிந்து பூதனையும் 

800 
சிந்தை கலங்கித் தெளிவுவந் தங்கென் சொல்வான் 
எந்த யுகங்களிலும் யான் பெரியோ னென்பவரை 
மண்டோ தரன் தனையும் வான் பூதமாய் திரியும் 
குண்டோதரன் தனையும் கொன்றேன் விஷமூலையால் 
மாபாவி கஞ்சனுடை வார்த்தை தனக்காக 

805 
கோபாலன் 1 மைந்தனென் னும் கூற்றுவன் " கைப் 

பட்டழிந்தேன் 
யீதென் விதிவசமோ ஏதென்று பாலகன் றன் 
வாயில் முலைபறிக்க மாட்டாள் வசமழிந்தாள் 
பொய்முலையை விட்டுப் பிரானும் தவழ்ந்து சென்று 
தாய்முலையை வாயில் வைத்துத் தான் துயின்றானம்மானை 81 ) 
வம்பே கடலுடைந்து மானம் வெடித்ததென 
வெண்பேய் அறிவிழந்து வீழ்ந்ததுகா ணம்மானே 
பூதனை வாய்பிளந்து போகின்ற வானாலை 
வேதனும் 3 வானோரும் விண்ணில் நின்றுகண்டருளி 
தாயாய் முலைகொடுத்துத் தாமனால் மாய்ந்ததென்று 

815 
பேயான துக்குப் பெரும்பதவி யீந்தனர்காண் 
அவ்வாறு கண்டங் கசோதை துயிலெழவே 
செவ்வாய் மதலை சிறுகுரலால் விம்மலுற்றான் 
அண்ணலழக் கண்டங் கசோதை கண்விழித்துத் 
துண்ணென் றெழுந்து சுற்றெங்கும் பார்ப்பளவில் 

820 
வாசல் புறத்தே மலைபோல் கிடக்கின்ற 
பேயைத் தெரிசித்துப் பேச்சடங்கி மூச்சடங்கி 
அங்கோ ரிருப்பாழி அண்ணல் கையில் பாவித்து 
தங்கோன் தனையெழுப்பித் தானுரைத்தா ரம்மானை 
ஆவென் றலரி அசோதையும் நந்தனுமாய் 

825 
கோவென்ற சத்தத்தில் கோபால ரோடிவந்து 


1. கோபாலன் 
8. வேதனும் - பிரமனும் 


இடையன். 2. கூற்றுவன் - இயமன் , 
4. அண்ணல் - பெருமை மிக்கோன் 


கஞ்சனம்மானை 


31 


830 


835 


840 


ஈண்டவே 1 வந்தங் கெழில்நந்தன் வாசல்புக்கும் 
மாண்டபேய் தன்னை மலைபோலக் கண்டார்கள் 
கண்ட விழியைக் கரங்களால் தான் புதைத்து 
மண்டி விழுந்து வனம் புகுந்தா ரம்மானை 
போது விடிந்து பொழுது யுதித்தபின்பு 
தீதுபயில் பேயும் செற்றபடி யுள்ளறிந்து 
நந்த னழைக்க நல்லார்கள் வந்துகண்டு 
சிந்தை மயக்கம் தெளிந்து நின்றா ரம்மானை 
அண்டியிடைப் பேயான வெல்லாம் அப்புத்தியுடலை 
துண்டித்துக் கூர்மழுவால் சூலமண்டில் மேல் போட்டு 
தனதான விழுக்காடு தான் சுமந்து போய்ப் போட்டு 
வந்தார் முழுகு மனைகளிலே யம்மானை 
அங்கண் ணுடைய அசோதையுந் தன்மனையை 
எங்கு மெழுகுவித்து எத்திசையும் தூபமிட்டு 3 
நம்பி கிருஷ்ணனை நன்மஞ்சன மாட்டி 
அம்புயக் கண்ணனுக்கு ஆலாத்தி தானெடுத்து 
வேலிடைக் கண்ணினாள் வெண்பாலில் நெய்கலந்து 
பாலடை கொண்டு பரிந்தமுதந் தாலூட்டி 
இன்ப மகனோ டிருந்தா ளசோதையென்பாள் 
துன்பமனக் கஞ்சன் தோற்ற கேளம்மானை 
சோதனைக் கஞ்சனுட தூதரைக் கடிந்தோடி 
பூதனையாள் பாடு தன்னை போயுரைத்தா ரம்மானை 
ஆலமெனும் 5 நஞ்சு அமுதாய்ச் செரித்தமையால் 
மேலிவனை யாராலும் வெல்லவொண்ணா தென்று சொல்லி 
கன்றிச் சலித்திருந்த கஞ்சனைத் தான் கண்டு 
வென்றிச் சகடன் விளம்பலுற் றானம்மானை 
எந்த யுகங்களிலும் யான் பெரியோ னென்பவரை 
சிந்தை பொருது சிதைய மிடுக்குடையான் 


845 


850 


1 . ஈண்ட குழும் . 

2. சிந்தை மயக்கம் மனமயக்கம் . 
8. தூபமிட்டு - மணப்புகையிட்டு . 4. அம்புயம் - தாமரை . 5. ஆலம் . 
ஆலகால நஞ்சு . 


32 


கஞ்சனம்மானை 


855 


860 


865 


யானு மிருக்கையிலே யேங்கவே நீயுமிங்கு 
தானுமனம் சலிக்கத் தக்கதோ வென் றுரைத்தான் 
வெள்ளெயிற்றான் சொல்ல விற்ரஞ்ச னே துரைப்பான் 
கள்ளவிழி விழித்துக் குழந்தை போல் வடிவாய் 
என்னுடைய மாற்றான் 1 எழிலாயர்ப் பாடியிலே 
மன்னுடைய மைந்தன் மகனாய் வளருகின்றான் 
கொற்றவனே நீயவனைக் கொன்று தருவாயாகில் 
உற்றவுதவி யுனையல்லா லில்லை யென்றான் 
மன்றாடிப் பாலகனோ மாறாச் செனக்கென்று 
சென்றான் சகடுருவாய் தீதான வல்லசுரன் 
பண்டு நான் கொண்டா பட்டநினைந்தன்னை 
உண்டு தான் தேவிட்டுயருநின் போசனென 
கோபாலர் மெய்யில் கொழுப்பெல்லா முண்டிடுவை 
நீபாலனாகிய நாள் நீங்கிப்போய் அப்போது 
அந்தநாள் தன்னில் அசோதை திருமகனும் 
தந்தைதாய் காணத் தவழ்ந்து விளையாடல் செய்து 
சப்பாணி கொட்டியுஞ் சாஞ்சாடல் தான் பயின்று 
ஒப்பாரி காட்டியும் ஒண்டோளை வீசித்தும் 
முத்தம் கொடுத்தும் விழியால் மிரட்டுவித்தும் 
அந்தமங்கை காட்டியும் அம்புலியை 3 வாவென்றும் 
சங்கை யுடனே தவழ்ந்து திருமகளை 
மங்கை யசோதை மகிழ்ந்தெடுத்தங் கேதுசொல்வாள் 
எல்லா மறிவ னிவனறியா தொன் றுமில்லை 
நல்லார்க்கு நல்லான் நலிந்தார் தனைச் செயிப்பன் 
என்மகனே யென்று எடுத்தணைத்து மோந்துகொண்டு 
தன்மகனை வாழ்த்தித் தலத்திடையே வைப்பளவில் 
செங்கமலக் கண்ணன் தெருவில் தவழ்ந்து சென்று 
அங்கம் புழுதிபட அம்மணலைத் தான்குவித்து 
மற்றுந்தன் தந்தையரை வாட்டியும் வாட்டுண்டும் 


870 


876 


880 


1. மாற்றான் பகைவன் . 
8, அம்புலி - நிலவு . 


2. சப்பாணி கொட்டி - கைதட்டி ஆடல் . 


கஞ்சனம்மானை 


33 


சுற்றும் விழி பார்த்தும் தோகையரை ! கண்ணிட்டும் 
ஒத்த மதலையரை ஓணகாற்றா லீடுசெய்தும் 

885 
வித்தகனுந் தானும் விளையாடி யேது செய்தான் 
கோதனன் பெற்ற குரிசில் தனை மேல் விழுந்து 
காதினைப் பற்றிக் கடித்தறுத்தா ரம்மானை 
அப்பிள்ளை தாய்போய் யசோதைக்கு சொல்பளவில் 
வெப்பிள்ள மாகமிலா னொடிக்கத் தான் கண்டு 

890 
அஞ்சி வெருவி யலமந்து நீர்ப்பெய்து 
கொஞ்சி யழுது குறுகுறென் றான் விழித்தான் 
பந்தி யசோதைப் பயமுறுத்திப் போன பின்பு 
குந்தித் தவழ்ந்து கிஷ்ணனு மேது செய்தான் 
வாதிக்க வல்லசுரர் வாராரென வறிந்து 

895 
வீதிக்கே யெய்தி விளையாடல் செய்யலுற்றான் 
அன்னவன் தானிருந்த அவ்வூர் தனை நோக்கி 
மின்னு மியற்றரக்கன் மிக்க சகடுருவாய் 
நேருருண்டு வந்தான் நிணபோ சனனுடனே 
காரிருள் மெய்யோன் கடைக்கண்ணால் கண்டிருந்தான் 900 
நாம் தேடி வந்தபொருள் நன்கே நேர்ந்ததென்று 
தேனந் தோடலங்கல் ஸ்ரீகிருஷ்ண னிருந்தான் 
வட்டார மெல்லாம் வளைந்து சேறுமளைந்து 
விட்டான் சகடுதனில் வெண்சகடை யம்மானை 
தாக்கினார் நெஞ்சுதனில் தாமனும் - தன் பதத்தில் 

905 
தூக்கினான் வல்லசுரன் தோக்கெழுந் தாரம்மானை 
உதைத்தான் சிறுவன் உதைத்தலுமே உள்ளுயிர்போய் 
பதைத்தா ரசுரர் பருமலைகள் போல் கிடந்தார் 
தாமன் சகடுதைக்க தன்விசும்பில் வானோர்கள் 
பூமழை பெய்து புகழ்ந்து கண்டா ரம்மானை 

910 
பெம்மான் தவழ்ந்து சென்று பிள்ளையோ டங்கிருந்து 

1. தோகையரை பெண்களை . 2 .. வித்தகன் பெரியோன் . 
8. சகடு உருவாய் - சக்கரத்தின் வடிவெடுத்து .. 

4. சேறுமளைந்து - 
சேரடி . 5. தாமன் - மாலையணிந்த திருமால் . 6. பெ 

மான் 
பெருமை மிக்கவன் . 

5-6 


4 


- 


K 


54 


கஞ்சனம்மானை 


வெம்மா மண்குவித்து விளையாடி வீற்றிருந்தான் 
நின்ற சகடன் நின்போ சனனுடனே 
மாண்டு கிடப்பதனை மன்றாடிப் பெண்கள் கண்டு 
சென்றங் கசோதை திருமுன்னே சொல்லளவில் 

915 
மன்றுங் குழலாள் வயரெறித் தங்கோடிச்சென்று 
பாலன் தனை யெடுத்துப் பட்டவனைத் தான் பார்த்து 
வாள்விழி துப்பவள வாய்ச்சியரைப் பார்த்துரைப்பாள் 
பேழந்த வாய்ப் பேய்க்குப் பிழைத்தோமே யென்றிருந்தேன் 
சூழ்ந்தசுரர் தாமும் துடங்கித் துடித்தனராய் 

9201 
எவ்வகை உய்வோம் என் மனையில் கொண்டுசென்று 
செவ்வகையான் செழும்பவள வாயனுக்கு 
காப்பணி வித்து கனபலியுந்தான் சுற்றி 
வேப்பிலை கொண்டு மிகுபுகையுந் தான் காட்டி 
காடுகளுக்கு கன துணங்கை நா தெறிந்து 

925 
நீடுமகன் தன்னை நீங்காமல் வைத்திருந்தாள் 
மேனியிருஞ் செங்குஞ்சி 2 வெள்ளெயிற்றார் பட்டதனை 
கோனிறையின் பின்போன கோபாலர் வந்துகண்டு 
தம்மில் தலையசைத்து தம்விரலை மூக்கில் வைத்து 
நம்மில் தவமுடைய நந்தனே யென் றுரைத்து 

930 
கோளுந்தி நந்தன் மகன் கொல்லக் கடவனென்று 
நாளும் சுமக்க நமக்குக் கடன் என்று 
கொட்டு மழுவும் கொடுவாளுங் கொண்டுசென்று 
வெட்டிச் சுமத்தலுற்று வேசற்றார் 4 கோபாலர் 
வாட்டமறச் சுமந்து வண்டிலிவிட் டெல்லைவிட்டு 

935 
போட்டுமெழுகி மனை புக்கார் காணம் மானை 
அண்ணல் விடுத்த சகடன் பட்டா னென்று சென்று 
சொன்னார்கள் கஞ்சனுக்குச் சோகமுற் றாரம்மானை 
மத்தனுடனே மகாமத்த னென் றிருவர் 
மெத்தவுரை சொல்லி வேந்தனை வந்துகண்டு 

940 


1. பேழ்ந்தவாய் - பிளர் தவாய் . 2. செங்குஞ்சி - செம்மயிர் . 
8. தம்விரலை மூக்கில்வைத்து - மூக்கில் சுட்டுவிரல் சேர்த்து அதிசயித்தல் . 
4. வேசற்றார் - துன்புற்றார் . 


கஞ்சனம்மானை 


35 


மன்னவர்க்கு மன்னவனே வாட்டமுனக் கேதெனவே 
சொன்னவர்க்குக் கஞ்சனேது சொல்லினன் கா ணம்மானை 
உம்பர்கோன் மேலே உமையவ னென் றிருந்தேன் 
எம்பரித கஞ்சன் இடைநந்த கோன்மகனை 
வென்று இன்று தாருமென மிக்கவருஞ் சம்மதித்து 

945 
நன்றென்று சொல்லி நடந்தார்கா ணம்மானை 
ஆயர் பாடியில்போய் யசோதை மனையருகே 
வாயில்பா 1 லிரண்டு மருது நிற்கக் கண்டார்கள் 
அம்மருதைக் கிண்டி அலைகடலில் போகெறிந்து 
பொய்மருதாய் - தாங்கள் புகுந்து நின்றாரம்மானை 

950 
அங்கேயவர்கள் நிற்க அன்னையசோதை பெற்ற 
எங்கோன் கிருஷ்ணன் காண்பேது செய்தானம்மானை 
பாரெல்லாம் கண்டு பசிதீர உந்திக்கு 
வாருலவுங் கொங்கையில்பால் வார்க்கும்பால் போதாமல் 
சாடியில் பாலும் தயிர்த்திளையும் குடித்து 

955 
நீடிய வெண்ணைகளும் நெய்களையும் தான் விழுங்கி 
அம்மனையி லுள்ளதுவும் அவ்வூரி லாய்ச்சியர்கள் 
தம்மனையி லுள்ளதுவும் தவழ்ந்து போய் தான் விழுங்கி 
பங்கயக் கையால் 3 பவளவாயைத் துடைத்து 
செங்கமலக் கண்ணாரைத் தீமை பல செய்தும் 

960 
சந்திறைப் பிள்ளைகளைச் சண்டையிட்டுத் தான் தகைந்து 
அந்திச் சிறுகாலம் அதுதொழிலாய்க் கைக்கொண்டான் 
எங்கெங்கும் போன யிடைச்சியர்க ளெல்லாரும் 
தங்கள் மனை புகுந்தும் தாமவரைக் கோபித்தும் 
உற்ற பால்காணார் உரியில்வெண்ணெய் நெய்காணார் 965 
சற்றுமந்தத் தயிருதனைச் சாடிகளில் தான்காணார் 
வந்தாரிங் காரெனவே மக்களையுந் தான்முனிய 
இந்துசிலை மொழியா ரெல்லாரு மென்மொழியாய் 
நீருவருது முன்னீங்க ளங்குப் போனதற்பின் 


1. வாயில் - வீட்டின் முன் பகுதி . 2. பொய்மருது - பொய்யாகிய 
மருதமரம் . 8. பங்கயக்கை - தாமரை போலும் கை . 


36 


கஞ்சனம்மானை 


970 


9751 


980 


ஆரும் புகுந்ததில்லை அன்னியரும் வந்தறியார் 
சஙகை யசோதை தனையன் மகன் வந்துவந்து 
எங்களையும் பாங்கழித்து யேகினாரென்று சொன்னார் 
என்ன வெகுண் டங் கிடைச்சிய ரெல்லாங்கூடி 
அன்ன நடையாள் அசோதை யிடைக்கே சென்று 
நங்கா யுன் மைந்தனால் நாங்கள் குடி போனோம் 
எங்கள் தயிர் பால் நெய்யிருக்க வொட்டானென்று 
சொன்னவரை யெல்லா மசோதை துடந்துவைது 
என்னகத்தில் 2 வெண்ணெய் தயிரில்லா மல் வந்தானோ 
வில்லாள் நுதலாரும் வீடுகளிற் றான் போனார் 
எல்லாக் களவுக்கு மென் மகனோ நண்பனென்று 
பண்ணேறு சொல்லாள் 3 பருத்திவிதை வேப்பிலையும் 
கண்ணேறு 

சுற்றிக் கனவிலே தான் போட்டு 
மைந்தன் தனை வைத்திருந்தார் மண்ணாடி பெண்கேள்க்கு 
தந்தன் மனையில் தலத்திற் கடைக்கயிறும் 
மற்றும் படைத்தும் மருளிக்கு நேந்துகொண்டு 
பண்ணார்மொழி மடவார் பால் தயிரும் நெய்தனையும் 
கண்ணா லொருவர்களுங் காணா தொளித்துவைத்து 
தங்கள் மடந்தையரைத் தம்மனைக்கே காவல்வைத்து 
பொங்கு மிருள்வழி 

பாலெடுக்க 
போவது தன்னைப் புருஷோத்தம னறிந்து 
மேவிய தொட்டிலிலும் மெள்ள பெழுந்திருந்து 
சதங்கையுங் கிண்கிணியும் சத்தப் படுத்தாமல் 
நலங்கிளர் தந்தைதாய் நாடாமல் தான் தவழ்ந்து 
அன்ன நகரில் ஆயர்மனை தோறும் போய்ப்புகுந்து 
கன்னியரை யெல்லாம் கடும்போகம் தான் விளைத்து 
பேதை முதலாகப் பேரிளம் பெண் ணீறாக 
ஆதரவாகி அவரவர்க்குத் தக்க வனாய் 


985 


990 


995 


1. அ சோதை யிடைக்கே அசோதையின் வீடு . 2 . 

என்னகம் 
எனது வீடு . 3 . பண் ணறு சொல்வான் பண்ணைப் பழித்த 
சொல்வினை யுடையான் . 4 . 

கண்ணேறு கண் திருஷ் படுமென . 
5. புருஷோத்தமன் - ஆடவர்களில் சிறந்தவன் ( திருமால் ) 


கஞ்சனம்மானை 


37 


1005 


பந்துகழங் கம்மானை பாவையுந் தான் பதித்து 
எந்தன் வரவுரையாய் யென்றவரை பானை கொண்டு 
அங்கவரை யுள்ளாக்கி ஆய்ச்சியர்கள் பேணிவைத்த 1000 
பொங்குதயிர் பால் புது வெண்ணெ யத்தனையும் 
சேரக் குடித்துத் திரும்பிப்போய் தன் மனையில் 
பாரித்த தொட்டிலிலே பள்ளிகொண் டா ரம்மானை 
போமாத ரெல்லாம் புகுந்து தங்கள் பொன்மனைக்கே 
தாமாக வைத்த தயிர்வெண்ணெய் காணாமல் 
அன்று போலின்று அசோதைமகன் வந்தானோ 
என்று தங்கள் கன்னியரை ஏடிற்றுக்கேட்டளவில் 
வண்ணங்கள் வேறுபட்டு மங்கையர்க ளெல்லோரும் 
கண்ணனை யீன் றவனைக் கண்டிலோ மென்று சொன்னார் 
அற்றைநாள் போனபின்னா ளாய்ச்சியர்க ளெல்லோரும் 1010 
சுற்றெங்கும் ஒப்பமிட்டுச் சோதித் தொளிந்திருந்தார் 
அன்றுபோல் மெள்ள அரிகேச 1 வன்றானும் 
சென்றவர்கள் வீடுரனில் செந்நெய் பால் தயிர்வெண்ணெய் 
வாரிவிழுங்கியவர் மங்கையரைப் புல்கையிலே 2 
காரிகையார் அன்னை மார் கண்டு வெளிப்பட்டளவில் 1015 
அங்கவன் தான் கணங்கண்டு அச்சுதனு மவ்வுரிப்போய் 
தங்கள் மனையில் தன் தந்தையாய்த்தான் தவழ்ந்தான் 
எத்தெருவி லுள்ள யிடைச்சியர் களெல்லோரும் 
தத்தம் புதல்விகளைத் தன் கண்ணாற் றான் பார்த்து 
துள்ளி யெழுதனமுந் தோளும் புளகமெழக் 

1020 
கன்னியர்கள் நின்றதனைக் கண்டு கனல்விழித்து 
காய்ச்சிய பால் வெண்ணெய் களவுகொடுக் கலுற்று 
ஆய்ச்சியர்க ளெல்லாம் யசோதை யிடைக்கேசென்று 
மீண்டு தயிர்பால் வெண்ணெ யெலாம் உன் மகனே 
கொண்டூ ரெல்லாம் கொள்ளை கொண்டதுவும் போதாமல் 1025 
குதலைமொழிக் கன்னியரைக் கற்பழிக்க எண்ணியுந்தான் 


3 


2. புல்கையிலே - அணைக்கையில் . 


1. அரிகேசன் கண்ணன் . 
8 , புளகமெழ - மெய்சிலிர்க்க . 


38 


கஞ்சனம்மானை 


1030) 


1035 


1040 


புதல்வனை யிவ்வூர்க்குப் பொலியெருதாய் விட்டாயோ 
என்றவர் சொல்ல எழில்மகனைக் கைக்கொண்டு 
நின்றவசோதை நெடிதுரைப் பாள் அம்மானை 
நடைக்கற் றறியாத நாயகனை இப்போது 
உடை கற்ற கன்னியரோ உடைந்தனரென் றோதுகிறீர் 
மங்கையரே நீங்களெல்லாம் மக்களைப் பெற்றிலரோ 
சங்கதமோ யென்றளவில் தாமன் தவழ்ந்து சென்று 
தங்கள் மனையில் தரித்துரலில் நின்று கொண்டு 
தூங்கு முரியைத் துறந்து வைத்துச் சுற்றி யுள்ளோர் 
கண்ணையெல்லாம் பார்த்துக் கமலப்பூங் கையாலே 
வெண்ணை யெல்லாம் வாரி விழுங்கினர் காணம்மானை 
அவ்வாறு தன்னை யசோதையுங் கண்டுகொண்டு 
செவ்வாய் மதலை தன்னை சிக்கெனத் தானபிடித்து 
கன்று தும்பாலே " கனஉரலில் கட்டிவைத்து 
மன்றத் தசோதை மணித்தாம்பு தானெடுத்து 
பூமாலையுஞ் சேரப் பொடிகின்ற மற்ற கேசம் 
தாமரை நூலில் தரிப்பட்டு நின்றாற்போல் 
பயலை விழிவிழித்து பயந்து கண்ணீர்ப்பிசைந்து 
செய்து மறந்து சிறுநீரும் பெய்து கொண்டு 
பாந்தி யொதுங்கும் பசுளவாய்ப் பிள்ளை தனை 
ஏந்துகையில் தும்பாலே ஏது சொல்லி மோதுகின்றாள் 
கொண்டில் புகுதேன் கோதையரைப் புல்கேனென 
மிண்டுகள் பேசேனென வெண்ணெய் திருடேனென 
சிற்றில் சிதையேனேன தீமைபல செய்யேனென 
மற்றில் புகுதேனென வாசல்விட்டுப் போகேனென 
என்றவள் மோத யில்லையென்று கண்ணனழ 
சென்றின்று வானோர் தெரிசித்தங் கோதுரைப்பார் 
வையம் பதினாலும் வாழும் பொருட்டாக 
அய்ய னொதுங்கி அழுகின்றார் பாருமென் 


1045 


1050 


1055 


1 , பொலிஎருது - பொலிகாளை . 2. கன்றுதும்பால் - கன்று கட்டும் 
கயறு . 3. மணித்தாம்பு - அழகிய கயறு . 

. 4. தும்பு 

கயறு . 
5. மிண்டுகள் - கடியமொழி . 


கஞ்சனம்மானை 


39 


1060 


1065 


மதுபா லசோதைதான் மோதுகையில் 

மோதானென்று தாமனுக்குப் பேருமிட்டு 
மாயன்கட் டுண்டதனை வாரும் நாம் காணவென்று 
போயவன் சேந்த புரிகுழலார் நிற்பளவில் 
காவிற்குந் தாய்க்கும் குழந்தை யுருவாயிருப்பன் 
பாவித்துக் கன்னியரைப் பண்டித்துக் கண்ணிடுவன் 
கன்னியர்க ளெல்லோரும் காவலனுக்காய் பரிந்து 
மன்னி யசோதைதனை மன்றாடும் வேளையிலே 
பேருரலி னோடே புழைக்கடையில் தான் தவழ்ந்து 
ஆருரமர மருதா யங்கு நின்ற வல்லசுரர் 
திக்கெங்குங் கப்புவிட்டுச் சென்றளவுந் தான்வளர்ந்து 
தக்கம் விளைக்கச் சமைந்து நின்றா ரம்மானை 
அந்த உரலோ டணி மருது வேர்பறிய 
தவழ்ந்து தாமோதரனும் தள்ளிநடை கொண்டு 
இட்டன னங்கா 
பருபதம் * போல் நின்ற பனை மருதங் கோரிரண்டும் 
அற்பநடைக் காற்றாம லடிபறிந்த தம்மானை 
நித்த நடைபழக நீள்மருதா யங்குநின்ற 
மத்தன் மகாமத்தன் 4 மாண்டனன்கா ணம்மானை 
கஞ்சன் வரவிடவும் கண்ணன் செலவிடவும் 
துஞ்சி யசுரர் துடங்கினர்கா ணம்மானை 
நாள் மருதுசாய நடைகற்ற தன் மகனை 
வாள் பொருத கண்ணாளும் வந்தெடுத்துக் கைக்கொண்டு 
பட்டவரைக் கண்டு பயமுற்றுக் கொண்டுசென்று 
கட்டுமவிழ்த் தெறிந்து கண்மணியே யென்றெடுத்து 
மஞ்சன மாட்டி மணிக்கலங்கள் தான் பூட்டி 
அஞ்சனந் தீட்டி அமுதூட்டி வைத்திருந்தாள் 
மாமருது சாய்ந்து வல்லசுரராய்க் கிடக்க 
நோமருவுங் கோபாலர் கூடிவந்து கண்டருளி 


1070 


1075 


1080 


1. புழக்கடை - வாயில் . 2 . மருதாய் - மருத மரமாய் . 
8 . பருபதம் பெரியமலை . 4. மத்தன் , மகாமத்தன் கண்ணனைக் 
கொல்லவந்த இரு அசுரர்கள் . 5 . பட்டவரை - இறந்து பட்டவர்கள் , 


40 


கஞ்சனம்மானை 


அந்தவகை கேட்டு வன் பேயும் வன்சகடும் 

1085 
தந்தை மகிழ்ந்ததுவும் செல்வனே யென்றறிந்து 
பெற்ற வசோதை பேராட்டி தனைத்தொழுது 
கொற்றவனே யெங்கள் குலதெய்வ மென்று சொல்லி 
அப்பிணங்கள் தன்னிலிது அய்யிரட்டி போதுமென 
இப்பிணமும் ஓர் வகையால் எல்லோருமாய்ச் சுமந்து 

1090 
போட்டு முழுகி மனை புக்கினர் காணம்மானை 
கேட்ட விசேஷம் கெடுகஞ்ச னுள்ளறிந்து 
தக்கன் மனஞ்சலித்துத் தள்ளாடு வேளையற்றே 
புக்கா னவனருகே புட்கரனென் பானொருவன் 
பாரைப் பிளப்போம் பணியை 1 மணி பறிப்போம் 

1095 
காரைப் பிளப்போம் 2 கடலைக் குடித்திடுவோம் 
போர் வேந்தே கூற்றனைய புட்கரனீங்கிருக்க 
தேர்வேந்தே நீ தான் திகைத்திருக்கத் தேவையென்ன 
மெய்யாயர் பாடியிலே மிக்கநந்த கோன்மனைக்கே 
போய்ப் பாலகிருஷ்ணனைப் பொன்றுவித்துத் தந்தருளாய் 1100 
என்றனன் கஞ்சனிசைந் தருளிப் புட்கரனும் 
கன் றனன் புள்ளுருவாய்க் கடிதேதான் அம்மானை 
வெந்திற மேற்று விரைகின்ற புட்கரனை 
சந்தமதான வந்துயநதி தாகனென்ப ணம்மானை 
கோபாலர் தன்னையெல்லாம் கொல்லப் பணிபெற்றே 1105 
லோபா தோனன் உடன் கொண்டு போய்ப் புகுந்தான் 
போய்ப்பாடி யெல் யிலே புட்கரனும் போமளவில் 
ஆய்ப்பாடி வாழும் அசோதையுந் தன்மகனை 
குஞ்சி முடித்துக் குணுகிட்டு மையுமிட்டு 
கிஞ்சுக வாயனுக்குக் கிண்கிணியுந் தான் கட்டி 

1110 
சின்ன மருங்கினுக்குச் சிற்றாடை தானுடுத்தி 
அன்ன மருந்துவித்து அங்கையில் கோல் கொடுத்து 


- 


1 . பணியை நாகப் பாம்பினை . 2. காரைப் பீளப்போம் 
மேகத்தினைப் பிளந்து அழிப்போம் . 3. பொன்றுவித்து - கொன்று . 
4. புள்ளூருவாய் - பறவையினுருவாய் . 5 . மருங்கு 
6. அங்கையில் - உள்ளங்கையில் . 


-- 


. 


கஞ்சனம்மானை 


41 


| 


சென்று சிறுவருடன் சேர்ந்து சிறுகாட்டில் 
கன்றுகள் மேய்த்துவரக் கற்பித்தா ளம்மானை 
சங்காத்திமார்கள் கண்ணுந் தன்கண்ணுந் தானொட்டி 1115 
செங்காந்தள் கையானும் சென்றான் கா ணம்மானை 
வான்புக்கான் தன்மேல் வருவதனைக் கண்டிருந்து 
கான் பிறக்கக் கன்றினையும் கந்தரையும் தூரவிட்டு 
தூற்றிப்பழம் பறித்துத் தூயோனும் தோன்றி நின்றான் 
காற்றில் கடுகிவந்து கவ்வினான் புட்கரனும் 

1120 
மாவென்று மாயன் மலைபோல் வளர்ந்திடவே 
ஆவென்றான் புட்கரனும் அப்படியே யம்மானை 
வளர்ந்தா னிருகரத்தால் வன்பிள்ளை வாயலகைப் 1 
பிளந்தா னிமையோர்கள் பெய்தார்கள் புஷ்பமழை 
பிளவா யலகைப் பிடித்தாக்கை போல் கிழித்து 

1125 
வௌவாயேமற திரதன் மேல்விட்டெறிந்தா ரம்மானை 
மாண்டங் கிருவோரும் மாமலைகள் போற்கிடந்தார் 
ஆண்டங் கசோதையுடன் ஆயர்களு மேதுசொல்வார் 
உன் மகனை வந்து ஒருபுள்ளுத்தான் விழுங்கி 
நின்மகனு மற்றை நெகிழ்ந்து கொண்டா 

ரென்றுசொன்னார் 1130 
சொல்லத் தரியாள் துணுக்கென்றான் செண்டுகண்டு 
செல்ல மகட்குத் தீங்கில்லை யென்றறிந்து 
காயும் பழமும் கலந்து பறித்த போல் 
ஆயமக்க ளெல்லோரும் அந்தியிலும் 2 சந்தியிலும் 
காட்டில் திரிந்து கரைச்சலற வானார்கள் 

1135 
வீட்டில் புழக்கடையில் வீதியில் ஊரருகில் 
நம்மை யசுரர் நடமாட ஒட்டார்கள் 
எம்மையனே நாமினித்தா னென் செய்வோ மென்று சொல்லி 
கோமனை 3 யூட்டிக் குளிப்பாட்டி வைத்திருந்தாள் 
ஆமாஇடையர் அசுரரை வந்து கண்டு 

1140 


1. அலகை - வாயினை . 

2. அந்தியிலும் , சந்தியிலும் - மாலையிலும் , 
காலையிலும் , 3. கோமகனை - தலைவனாகிய கண்ணனை 


42 


கஞ்சனம்மானை 


1145 


1150 


1155 


உம்மைக் கொன்றானுக்கும் உங்களுக்குஞ் சீராட்டு 
எம்மில் பிணம்சுமந்து வேசற்றோம் நாங்களென்று 
ஏன்று நாளெல்லா மிரவு பகல் ஓயாமல் 
மூன்று நாளாய் சுமந்து முழுகிவந்தா ரம்மானை 
மற்ற விசேஷம துரைக்கில் போய்பிறக்க 
கேட்ட வாசுதேவன் குமா ரனுக்குத் தானிரங்கி 
தேவகியுந் தானும் செழுமலர் கண்ணீர் சோர 
ஆவி தளர்ந்து அயர்ந்து கிடக்கையிலே 
தேற்றிப் பிறசேனன் செத்ததுய ரேதென்றான் 
ஊற்றுகண் 1 மன்னவனும் உள்ளபடி சொல்லுமென 
அன்னக் குழந்தைதனை அத்தலத்தில் வைத்ததெய்வம் 
இன்னம் சிலகாலம் ஈடேற்ற தப்பாது 
ஓதும் வசுதேவன் ரோகணியுந் தேவகியுந் 
சாதுர்யத் தோடும் சலித்திருந்தா ரம்மானை 
இப்பால கிருஷ்ணனும் இருணனு மேது செய்தான் 
ஒப்பார்க் கன்றுகளை யொட்டிப்போய் கானகத்தே 
கற்றாயர் பிள்ளைகளும் கன்றுகளும் வேறுபட 
உற்றா ரிருவோரும் உண்மையுட னோர் தலத்தே 
மிண்டிக் - கருமுகிலும் வெண்முகிலும் போல்மேவி 
அண்டியிருந்து அறிவு வந்து கண்கலங்கி 
தம்மில் தெளிந்து தமையனும் தம்பியுயாய் 
நம்முச் சாயங்கள் நடத்துவோ மென்று சொல்லி 
கன்றுகளின் வாயிலே காப்போலை யைக்கட்டி 
துன்றுகண்ணி னொக்கத் துரத்தியதைப் பாயவித்து 
கஞ்சமலர்க் கண்ணானும் கற்றாயர் பிள்ளைகளும் 
அஞ்சப் பயந்து அவரவர்க்கு கன்றுதைத்தும் 
எல்லை தனக்கேசங் கிருஷ்ணனு மேது செய்தான் 
கல்லைத் தனமடித்துக் கற்றாயர் பிள்ளைகளை 
வாட்டித் தன் கண்ணைவிட்டு மற்றவர் தன் கன்றுகளை 
ஓட்டிப் பசுக்களிலே ஊட்டவிட்டா ரம்மானை 


1160 


1165 


1170 


1 , ஊற்றுக்கண் - கண்ணீர் சொரிகின்ற ,. 


2. மிண்டி - பொருந்தி , 


கஞ்சனம்மானை 


43 


1175 


1180 


சீலமைந்தர் 1 கண்டு சிவுக்கென்னத் தான் சென்று 
ஆலமந்த சோதைக் கழுது தொழுது சொல்வார் 
மின்னே நின் வெண்பிள்ளையும் கரும் பிள்ளையுமாய் 
என்னேர முங்கருவி யெங்களை நாட வொட்டார் 
தங்கள் கண்ணை நீக்கிவைத்து தாமெம்மை 

மிண்டுபண்ணி 2 
எங்களைத் தான் வெருட்டி யெம் பசுவி லூட்டுவிப்பார் 
என்றது கேட்ட வளும் சிமிட் டோடிற்று 
சென்றாளது கண்டு தேவபிரான் ஏதுசெய்தான் 
கையினால் வாய்புதைத்துக் கால் கொட்டி கண்பிசைந்து 
அய்ய னொதுங்கி யழுதான்கா ணம்மானை 
ஓச்சிய 3 வேலுக் கொதுங்காத மேனி அய்யன் 
ஆச்சிக் 4 கையில்கோல் கண்டழுதான்கா ணம்மானை 
அங்கையில் கோல்போட் டவரை யெடுத்தணைத்து 
மங்கை யசோதை மனை புகுந்தா ளம்மானை 
சங்கு நிறத்தனையும் தாமனையும் கண்டவர்கள் 
பொங்கிய கஞ்சனுடன் போயுரைத்தா ரம்மானை - 
சருவரியாய்ப் பாடியிலே தன் தங்கை மார்மைந்தர் 
இருள் வருமென்று யிடருற் றிருக்கையிலே 
பீடார் கிருததுவனும் விறலம் பனுமிருவர் 
வாடா மிடுக்குடனே மன்னவனை வந்துகண்டார் 
கண்டுநின்ற தானவரைக் கஞ்சன் மிகப்புகழ்ந்து 
பண்டு தானீங்கள் செய்த பராக்கிரமமில்லையில்லை 
பண்டு பழியுடையார் பாலகா ரோரிருவர் 
மண்டு மிடையா மனைக்கே வளருகிறார் 
ஆய்ப்பாடியில் போயவரைநீர் கொன்று தந்தால் 
ஒப்பா லெனக்கு வுயிர் தந்த தொக்குமென்று 
பேசிவிடுப்பப் பிறலம்பக் கிறுத் துவனும் 
ஆசில் மதுரை அகன்று சென்றாரம்மானை 


1185 


1190 


1195 


. 


1 . சீலமைந்தர் ஒழுக்கமுடைய இடைக்குல மைந்தர் . 
2. மிண்டுபண்ணி - குறும்பு செய்து . 3. ஓச்சிய - வீசிய . 4. ஆச்சி - 
இடைக்குலத் தலைவியாகிய யசோதை . 5. பீடார் - பெருமை பொருந்திய , 


கஞ்சனம்மானை 


சென்று யாய்ப்பாடியிலே சேந்த பனங்காட்டில் 
குண்ணாம விருணனைக் கொல்ல வினை யடைந்து 

1200 
மற்றக் கேசமாக பிறலம்பன் வந்து நிற்க 
கிறுத்துவனு மோர்வழியே கிருஷ்ணனைக் கொல்லவென்று 
காட்டினிடையே கழுதையா யங்கு நின்றான் 
வீட்டினிடை யிருந்த விர்த்தகனு மேது செய்தான் 
வண்டு குழலில் மலர் மாலையுந் துளவும் 

1205 
கொண்டு முடித்தருளி குங்குமத்தின் சேறாடி 
தெண்டுமங் கிறிசும்தெறி வில்லுங் கைக்கொண்டு 
அண்டு மிளைஞரெல்லாம் அங்குமிங்கும் சூழ்ந்துவர 
செம்பவள வாயில் செழுங்குழலைத் தான்வைத்து 
அம்புயக் கண்ணனு மணி நுதலு மேலேற்றி 

1210 
காதில் புனைந்த கனக் குண்டலமாட 
ஊதித் தெருவே உலாவினன் காணம்மானை 
மாயன் வரக்கண்டு மந்திற லம்பையென்பாள் 
ஆயர் மனைவியரும் அங்கங்கே ஓடிவந்து 
கங்கள் கொடுமருட்டுங் காவாலி போமளவும் 

1215 
உங்களுங்கள் கள்னியரை ஒளித்துவையு மென்று சொன்னார் 
சாடி யுரைப்பளவில் தங்கள் தங்கள் கன்னியரை 
ஓடியாங்கில் லொளித்து வைத்தா ரம்மானை 
ஆகாசஞ் சென்று அவரையெல்லாம் தன்புணர்ந்து 
ஏகாசம் செயலிற்றா ரெம்மாமி ...... காளன்று 

1220 
கன்னியர்கள் நெஞ்சுங் கலையுங் கவர்ந்து கொண்டு 
பின் னையும் மைந்தருடன் பேராளன் போனபின்பு 
வீரகோ தனன் மகள் வினோதரி யென்பா ளொருத்தி 
ஆரமுலையி லணையா தவ 
தாமத் தடம்புயத்து தாமனுக்கு மாலாகிய 

1225 
காமக் கடலைக் கடக்க வைக்கக் காணாமல் 
அங்கி 5 யெழுப்பிமிக அஞ்ஞானக் கண்ணாலே 


1 , அணிநுதல் - அழகிய நெற்றி . 2. ஊதித்தெருவே உலாவினன் 
ஈழலூதிக்கொண்டே சென்றான் . 

3. கலை - ஆடை . 

4 , மா லாகி 
மயக்கம் உடையவளாகி . 5. அங்கி - நெருப்பு , 


- 


கஞ்சனம்மானை 


45 


மங்கையுட லுடனே வைகுண்டஞ் சேர்ந்திருந்தாள் 
ஓங்கு தாமோதரனும் ஊரைவிட்டுப் போன பின்பு 
அங்கண னைமாரும் அறை திறந்து பார்ப்பளவில் 

1230 
வண்டுழாய் வீசமலர்க் குங்கும மணக்க 
கண்டு வெகுண்டு தங்கள் கன்னியரைக் கேட்பளவில் 
பூணா ராரப் புகுந்து வினோதரியைக் 
காணாம லன்னைக் கலங்கித் தவித்தழுதான் 
மாதுக் கழுவாள் மந்திறலம்பை யென்பாள் 

1235 
ஏதுக் கழுகிறாய் எப்போது முன் மகட்கு 
சுற்றித் திரிந்து தோணா யசோதைமகன் 
எற்றிப் போயெங்கணு மொளித்துவைப்பா னென்று சொன்னாள் 
மற்றாயர் தேவியர்கள் மன்னாட்ட மாகையிலே 
சிற்றாய ரோடே திரளப்பசுவை ஓட்டிவிற்று 

1240 
நீலமலர் மேனி நேமிப் படையானும் 
சாலவனம் புகுந்து சங்குவண்ணன் தன்னுடனே 
பேரானையான் பிறலம்பன் பெண் ணென்று 
காரானை மேனியனும் காலிகளை 3 முன்னோட்டி 
காட்டினிடை வந்தான் கண்டான் கிருத்துபத்தை 1246 
வட்டவருதும் மனதில் நினைந்து கொண்டு 
அட்ட வசுக்கள தனை அங்கே யழைத்தருளி 
கட்டெறும் பாக்கி கழுதைமேலேவினன் காண் 
அங்கது மூக்கிலாண்டும் அண்ணாக்கி லோரிரண்டும் 
செங்கை யடியில் செவியினி லீரிரண்டும் 

1250 
புக்குக் கடிக்கப் பொறிகலங்கி மேலுதிரம் ! 
கக்கிக் கதறி கழுதைப்பட்ட தம்மானை 
ஓரெட் டெறும்பும் உடலில் கடித்திடவே 
பாரக் கிருத்துபனும் பட்டான்கா ணம்மானை 
சண்ட மதக்களிற்றை சங்குவண்ணன் தானடித்து 1255 
மண்டை சுழற்றி மலையோடு தான் மோதி 


1 


- 


-1 . அன்னை 

யசோதை . 2. சிற்றயர் சிறிய இடையர் . 
8. காலிகளை கன்றுகளையுடைய பசுக்கள் . 4. உதிரம் - இரத்தம் . 


- 


46 


கஞ்சன மானை 


போட்டா ரமரர் பொழிந்தார்கள் புட்பமழை 
காட்டாயர் கேட்க கனசங் கிருஷ்ணனே 
ஆனையாய் வந்த பிறலம்பனைக் கொன்றமையால் 
மானமுடைய வலதேவனே யென் றுரைத்தார் 

1260 
உம்பர் கண்டபின்பு உற்றாளா- யோரிடையர் 
அம்பொன் னணியும் அசோதை யிடைக்கேசென்று 
கங்குல் 2 வண்ணனங்கோர் கழுதைதனைக் கொல்ல 
அங்குவளை வண்ணனொரு ஆனைகொன்றா னென்று சொன்னார் 
சாற்றத் தரியாமல் தானுந்தன் கேள்வனுமாய் 

1265 
ஏற்ற குமார ரிருவரையும் போயெடுத்து 
மேயும் பசுக்களையும் மீளவே தானோட்டி 
போயு மனைக்கே புகுந்திருந்தா ரம்மானை 
மாபாலர் கையால் வதையுண்ட தானவனை 4 
கோபால ரெல்லோரும் கூடிவந்தங் கேதுசொல்வார் 1270 
ஒருவராய்க் கொல்ல உடைந்தோம் பிணம்சுமந்து 
இருவராய்க் கொன்றா லினியெமக்கு ணோக்காது 
பெண்டுகள் வாரும் பிணம்சுமக்க வென்று சொல்லி 
மிண்டிச் சுமக்கலுற்று வீட்டில்வந்தா ரம்மானை 
வாகாந்த கண்ணனுடன் மற்றுந் தன்னண்ணனுமாய் 

1275 
ஏகாந்த மாக யிருந்தங் கிவை நினைந்தார் 
இங்கிருக்க வொண்ணா தியாமிங் கிருக்கமட்டும் 
அங்கிருக்க வொட்டான் அசுரரைக் கஞ்சனென்பான் 
மிண்டுபுகழ் சேர் விருந்தா வனந் தனிலே 
கொண்டு பலருங் குடியேற்ற வேணுமென்றான் 

1280 
மன்றாடி மார்கள் 6 வருவாரோ நம்பிறகே 
இன்றாலக் குடியெடுத் தாயென்றான் பலதேவன் 
எல்லோரும் போக இடுவேன் வகையென்று 
பொல்லா நரியும் புலியுஞ் செந்நாய்களுமாய் 
காட்டுடன் வீடு கனகுடியா யுள்ளவரை 

1285 


- 


1. உம்பர் 

தேவர் . 2 கங்குல் - இருள் . 3. கேள்வன் 
கணவன் . 4. தானவன் 

அசுரன் . 

5. ஏகாந்தமாக - தனியாக 
6. மன்றாடிமார்கள் . இடைக்குல மக்கள் . 


கஞ்சனம் மானை 


47 


ஆட்டுடன் மாடு அழிவுசெய்தா ரம்மானை 
பண்ணாளும் பாலகரும் பாற்பசுவும் சேதமவர் 
முன்னான் கோனங்கள் முறையிட்டார் நந்தனுக்கு 
அவ்வுரை கேட்டு அணிநந்த னேது சொல்வான் 
வெவ்விய கஞ்சன் வினை கொண்டான் நாடோறும் 1290 
பேயும் நிசாசரும் பீடெழுந்த ஊரைவிட்டு 
போயொரு ஊர்தனிலே புக்கிருந்தா லன்னரென்றார் 
மைந்தனே தானாக மாதவனைப் பெற்றெடுத்த 
நந்தனே யெங்கள் குல நாயகமே கேட்டருளாய் 
உங்கள் மனநினைவி லுத்தேச மன்னியிலே 

1295 
எங்களுக்கு வேறுமொரு யிச்சையுண்டோ வென்று சொன்னார் 
கூறுமவருடனே கோநந்தன் ஏது சொல்வான் 
ஆறு மரனு மடவியு முள்ளமையால் 
பொருந்தா வுமேயும் புனலுமன்னிற் றாகவுண்டு 
விருந்தா வனத்தினிலே மேவும் குடியென்றார் 

1500 
பூபாலர் போலப் பொலிந்து நூறாயிரவர் 
கோபால ரெல்லாருங் குடியெடுத்தா ரம்மானை 
கோதனமு மேதிகளும் கொச்சைகளுங் கன்றுகளும் 
மாதனமுந் தானியமு மைந்தர்களும் மாதர்களும் 
மண்டு பதளைகளும் மற்றுமங் கழிகோலும் 

1305 
கொண்டு இடையர் குடிபுகுந்தா ரம்மானை 
காடுபல வெட்டி கட்டையுந்தான் களைந்து 
மேடுபல குழியும் விரவிநிலந் திருத்தி 
தேர்வீதி யோடுந் தேர்களுந் தான் வகுத்து 
நீர்வாரி போக்கி நிறைமனையுந் தான் வகுத்து 

1310 
ஆர லெடுத்து அகங்களும் தானெடுத்து 
சாரவென மிகுத்த தாழ்வாரந் தாமிறக்கி 
மச்சுமளி யாங்கும் வான் கிணறுந் தான் வகுத்து 
மெச்சவே பொன் மேய்ந்து வெள்ளிப்பிரி கட்டி 
ஆலையங்கள் தானும் அறச்சாலை தான் கண்டு 

1315 


2. நந்தன் 


1. நிசாசரர் - நிசியில் உலவும் அரக்கர் . 
ஆயர் குலத் தலைவனாகிய நந்தகோபன் . 


48 


கஞ்சனம்மானை 


1820 


1325 


சோலையும் வாவி களும் சுற்றெங்குந் தான் கண்டு 
மிக்க கோபாலர் விருந்தா வனந்தனிலே 
தக்க அமரர் தலம்போலே சோடித்து 
நாடற் கரிதான நந்தனையும் மக்களையும் 
கூடக் கொண்டங்கே குடிபுகுந்தா ரம்மானை 
எத்தே வதைகளையும் இன்பமுடன் னாசரித்து 
மற்றை யலங்கரித்து மருளியை நேர்ந்து கொண்டு 
கோவும் குழக்கன்றும் கொண்டங்குத் தான் மேய்த்து 
தேவும் திருவும் செறிந்திருந்தா ரம்மானை 
அவ்வாறு கேட்டு அடிக்கஞ்சன் செய்யுங்கை 
எவ்வாறென் றென்று இடருற் றிருக்கையிலே 
துட்டரில் துட்டன் சுகந்தன் விகந்தனென்பான் 
இட்டமுடனே * ஏதுபணி யென்று நின்றான் 
அத்தகை யோரை அசோதையிடைக் கேயிருந்த 
வித்தகரைக் கொல்ல விடைகொடுத்தா ரம்மானை 
ஆலமெனப் பொங்கியவர் ஆய்ப்பாடியில் புகுந்து 
கோலவிழா வுங்குழாக் கன் றுந் தானான 
வண்டுவரை மாயன் வரவுபார்த்தே யிருந்தார் 
கண்டு திருவுளத்தில் கண்ணனு மேது செய்தான் 
மன்னு மாடெல்லாம் வயிறிரம்பத் தான் மேய்ந்து 
துன்னு பூமேவுஞ் சுனை தனிலே நீராட்டி 
ஆங்கதன் கன்றுகளாய் ஆய்ந்து பசுக்க ளெல்லாம் 
ஓங்கு நெடுமா லூட்டினன் காணம்மானை 
பாலூட்டிப் பின்னைப் பசுக்கள் மேல் தன்கரத்தில் 
கோலூட்டி மேய்த்துவந்த கோலக் குமாரருடன் 
வென்றிவரு மைந்தா விளாங்காய் நிறைந்து நிற்க 
கண்டு கரங்கூப்பிக் கன்றுக்குக் காட்டிடவே 


1330 


6 


1335 


1340 


- 


குளங்கள் . 


1. வாவி 

2. அமரர் - தேவர் . 
இளமை பொருந்திய கன்றுகளும் . 4 . வித்தகர் 
5 . பலமென 

நச்சு . 6 . வண்டு வரை மாயன் 
துவாரகையின் தலைவனாகிய கண்ணன் . 

ஏது என்ற சொல் சேர்க்கப்பட்டது . 


3. குழக்கன்றும் - 
பெரியோர் . 
வளம்பொருந்திய 


- 


- 


கஞ்சனம்மானை 


1345 


1350 


1355 


பாற்றுக் கறுவிப் பயகளைக் கையமர்த்தி 
வேற்றுக் கன்றொன்று கண்டுமிக்கதனைக் கால்வாரி 
கன்றைச் சுழற்றி களவினன் 1 மேலெறிந்து 
ஒன்றைக் கொண்டொன்று போய் ஊர்வீழ்ந்ததம்மானை 
கையா லெறிந்தளவில் கன்றுகனி மேல்விழவே 
மெய்யா யலறி விழுந்தபடி கண்டவர்கள் 
அங்கோடி நந்த னசோதைக்குச் சொல்பளவில் 
இங்கோடி வந்திங் கிருவரையுந் தானெடுத்து 
அவ்வூர் குடியிருக்க அஞ்சி அசுரர்க்காய் 
இவ்வூர் குடிவந்தோம் இங்குமவர் வந்தனரால் 
எங்கே ஒளிப்போ * மென்றேங்கி நிற்கையிலே 
கொங்கை தாய்மார்களும் கோன்களும் வந்து கண்டு 
உம்மக்க ளுக்கும் உமக்குமொரு நெறியுண்டோ 
* எம்மால் பிணஞ்சுமந்து வேறாம் நாங்களென்று 
ஆயரும் ஆய்ச்சியரும் அஞ்சாறு நாளாக 
போயவர் தான் சுமந்து போட்டுவந்தா ரம்மானை 
அன்புற்ற பாலர்களும் ஆய்பபாடி ஆயர்களும் 
இன்புற்று வாழ்ந்தங் கிருக்கின்ற நாளையிலே 
கோந்தி நிறைந்து குழற்கன்னி மார்களெல்லாம் 
பந்து குழவனமும் பாவையுங் கொண்டாடி 
வாரை பொருத வனமுலையா ரெல்லாரும் 
சேரச் சுனையாடச் சென்றார்கா ணம்மானை 
போயவ ரெல்லோரும் பூஞ்சோலையுட் புகுந்து 
செய்யக் களபமகிழ் செண்பகமு சூழநிற்க 
வண்டரவஞ் செய்யுமலர்க் கமலப் பொய்கைதனை 
கண்டரவஞ் செய்துவந்து கன்னியர்க ளெல்லோரும் 
வாய்ந்த பணியு மணிமே கலைதனையும் 


1360 


1365 


- 


- 


1 . களவினன் - வஞ்சகத் தன்மையன் . 2. கன்று கனி மேல்விழ 
கன்து கனியாய் இருந்த அரக்கன் மீது மோத . 3 . சுனையாட மலையில் 
உள்ள அருவியில் நீராப . 4. வண்டரவம் செய்யும் - வண்டுகள் ஒலிக்கும் , 

* பாடத்தில் சீர் இல்லை . சேர்க்கப்பட்டுளது . 
* சொல் இல்லை . எம்மால் சேர்க்கப்பட்டது . 

. 
7-8 


50 


கஞ்சனம்மானை 


காந்த னையகாற்றால் களைந்து வைத்து 

1370 
கூந்தல் நனையக் குளித்துவிளை யாடலுற்றார் 
கோதையர் களெல்லாம குளத்தில் குளிப்பதனை 
ஆதிபுருஷன் அறிந் தங்கே தான் சென்று 
ஆரு மறியா தவர்கள் கலை யத்தனையும் 
வாரி யொருபின்னை மரத்திலே தானேறி 

1375 
பற்றி யவர்மருளப் பார்த்துப் புருவத்தால் 
எற்றி முகுறாண்டா யிருந்தார் காணம்மானை 
சாபநுதல் நிமிரத் தாமரைக் கண்களினால் 
காவலனைத் தான் பார்த்து கன்னியர்க ளேது சொல்வார் 
உத்தமனே யுன்றனக்கே உள்ளஞ்சி நாங்கள் வந்தோம் 1380 
இத்தகைமை தன்னை நீ யெப்படிக் கண்டாயோ 
என்னே கலை 2 கொண் டெமைப்பங்கங் கொண்டமட்டும் 
ஓதநீர் கேளீர் ஒருத்திதனை யின்றெனக்கு 
காதலியாய் தந்து கலைவாங்கிக் கொள்ளு மென்றார் 
ஒண்ணுத லாரெல்லாம் ஒருத்திதனை நோக்கி 

1885 
கண்ணனைச் சேர்ந்து கலைவாங்கித் தந்தருள்வாய் 
உற்ற பணிகேட் டுனக்கேவல் செய்திருப்போம் 
பொற்றொடியே யென்னப் புரிகுழலு மென்னசொல்வாள் 
எங்கோன் கருத்தி யான் பெற்றால் வேண்டேனோ 
மங்கையரே என்ன மறுத்தொருத்தி யென்சொல்வாள் 1390 
முற்று நகையினா னாம்முந்நூற்று முப்பதின்மர் 
ஒற்றப் பகவன் ஒருவனுக்குத் தானஞ்சி 
பந்தம் கொடாதே பலகலைகள் நான் தருவேன் 
கொந்து குழலீர் குளியுமெனக் குளித்தார் 
காவிக்கண்ணார் 4 குளிக்கக் காவலனு மக்கலையை 

1395 
வாவிக் கரையிலொரு வன்னிமரத் தில்வைத்து 
ஓடையிடை மடவார் ஒவ்வொருவர்க் கொவ்வொருவன் 


1 , சாபநுதல் - வில்போன்ற நெற்றி ,. 
8. புரிகுழல் - முப்புரியாய் பின்னிய கூந்தல் . 
நீலோற்பவம் போன்ற கண்ணினையுடையர் . 


2. கலை 

ஆடை. 
4. காவிக்கண்ணார் 


கஞ்சனம்மானை 


51 


ஆடவனாய்ப் புக்குவிளை யாடினன்கா னம்மானை 
நீராடச் செய்தருளி நேரிழையார் தங்களுட 
வாராடுங் கொங்கைதனை மார்பால் தினைப்பித்து 

1400 
மேகலையு ! மீந்து விடுத்தான் விறல் நெடுமால் 
பாகலையு மஞ்சேனஞ் சொல்லார் பன்னீர் குடைந்தாடி 
உற்ற னாமனொற்ற துடனே பலித்ததென 
மற்றும் நெடுமலை வாழுறிதிய வாழர்போமளவில் 
அன்னை மா ரெல்லாம் அசோதை யீடைக்கேசென்று 1405 
பன்னீர் மடமாதர் பன்னீர் குளிக்கையிலே 
மங்கையர்கள் கூறை யெல்லாம் வாரிப்போ யுன்மதலை 
பங்கங் கொளவிடப் பார்த்திருந்தாய் நீயென்று 
கொட்டு முலையார் கொடுமைகள் சொல்லயிலே 
வீட்டிலிருந்து வெளிப்பட்டார் வித்தகனும் 

1410 
தன்னைக் கலாய்க்கின்ற தாயரையும் மாமியையும் 
கன்னித் தெரிவையர்கள் கண்டு கலன் தீர்ந்து 
மன்ன * னவர் கொண்ட வார்த்தையெல்லாம் பொய்யாக்கி 
அன்னையரும் தானும் அகம்புகுந்தா ரம்மானை 
பூத்தாமரைக் கண் புருஷோத் தமன் தானும் 

1416 
தீர்த்தமு மாடித் திருவமுது செய்தருளி 
போடையங் கட்டி புழுகாரம் பூச்சுகத்து 
ஆடை யுடுத்தி அழகாபரண மிட்டு 
மாதொன்று செய்யும் மரகத ஞாயிறுபோல் 
தாதொன்று செய்யும் நீர் தாமரை பூத்தாற்போல் 1420 
கல்லென்று சென்னிக் கதிரவன் நண்ணிலங்கை 
கொல்லொன்று கொண்டு குழலும் பிடித்தருளி 
கற்றாயர் தம்முடனே காலிகளைத் தானோட்டி 
உற்றான் தெருவே ஓளிநெடுமா லம்மானை 
செங்கையில் வாங்கியதை செலவாயில் வைத்தருளி 

1425 


- 


1. மேகலை இடையணி . 2. கூறை - ஆடை . 3. கலாய்க்கின்ற 
கலகம் செய்கின்ற . 4. திருவமுது செய்தருளி - உணவு உண்டு . 

* சர் இல்லை . அவர் என்ற சொல் சோக்கப்பட்டுள்ளது . 


52 


கஞ்சனம்மானை 


துங்க விரல்கள் வார்த்தை யுற்றியது 
கண்ணுந் திருநுதலும் கண்டோரு மேலேற்ற 
மன்னு மலையு மரங்களுங் கேட்டிருக்க 
தாயாருங் கன்றுகளும் தாமே செவிகொடுத்து 
ஓயான் றிருக்குழந்தை ஊதிச்சென்றா ரம்மானை 

1430 
ஆனிடையர் - பிள்ளைகளும் அண்ணலுமாய்ப் பொய்கையிலே 
கானிடை மாவிருக்ஷங் கண்டங் கேது சொல்வான் 
மற்றசொல் கேளாய் பூபாலனே ஓராது 
இத்திசையி லேகாதே யென்றார் காணம்மானை 
அண்டிய பாதாளத் தப்புறத்தும் ஆழமிக 

1435 
உண்டு பதினாறு யோசனைச் சுற்றுமுண்டு 
ஒன்பது யோசனையி னுச்சமுந் தானுமுண்டு 
மின்பயிலுந் தோளாய் விஷநீர்த் தடாகத்தில் 4 
அங்குறையு நாகத்துக் கஞ்சுதலை நஞ்சொன்று 
பங்குபிரா தபனை ககை யிரண்டுண்டு 

1440 
மூக்கால் புகையுமிட்டு மூரிக்கொடு விஷமே 
நாக்கால் உமிழும் நயனமது 5 உண்டு 
கொடுமையும் கூற்றொக்கும் கோபமே செய்வதெல்லாம் 
கடுமையும் காற்றொக்கும் காளியனே மற்றதன் பேர் 
அவ்வா ருறைவன அவிடமன்றி மற்றுமுள்ள 

1445 
எவ்வாறு போகென்று ஏகினார் மாமுனியும் 
கண்ணனுங் கண் சிவந்து காளியன் மேற்போக 
துண்ணெள் றெழக்கண்டு சூழ்ந்து நின்ற மற்றாயர் 
நீடும் பாட்டை " யிலே நீர்போனால் நாங்களெல்லாம் 
விடுவோமோ வென்று விலகித் துவளயிலே 

14501 
எச்சு நீர்வேட்டு எழில்பசுவுங் கன்றுகளும் 
நச்சுநீர்ப் பொய்கைதனை நாடியதே யம்மானை 
காளியன் கைகடக்க கண்டு நின்ற கோபாலர் 


1. கண்டோரு மேலேற்ற கண்டோர் வியப்பால் கண்ணை அகல 
விரித்து நோக்க . 2 . ஆனிடையர் பசுக்களை மேய்க்கும் இடையர் . 
8 . மா விருக்ஷம் பெரிய மரம் . 4. விஷநீர்த் தடாகத்தில் - நச்சுப் 
பொய்கையில் , 5. நயனம் கண் . 6. பாட்டை - பாதை . 


கஞ்சனம்மானை 


53 


1455 


1460 


1465 


மாலியல் பாதத்தில் வந்தித் துரைத்தார்கள் 
ஆவினஞ் சேர அருங்கயத்தில் மாளாமல் 
மேவியொரு நொடியில் மீளுவிப்பே னென்று சொல்லி 
அன்று பசு மேய்த்த ஆயரெல்லாம் அங்கு நிற்க 
சென்று பசுவைத் திரும்பவிட் டங்கேது செய்தான் 
காதிற் கடு 1 விளைக்கும் காளியானைத் தேடி 
சோதிச் சுவாவியெங்கும் சுற்றிக் கரையில் வந்து 
வான் கடம்பின் 9 மேலேறி வாய்விட்ட லைக்கொட்டி 
கோன் கடம்பில் நின்று குதித்தான் குளந்துளும்ப 
பாதம் பாதாளமுற்றும் பாம்பின் தலை மிதிப்ப 
மா தவமாய் வன்மலைபோல் வளர்ந்து நின்றான் 
தேங்கு கடலில் செல்வமள்ள வந்திழிந்த 
ஓங்கு கருமுகிலை யொத்தான் காணம்மானை 
வண்ண விழிகள் வடவை போல் நின்றெரிய 
கண்ணன் தனைப்பிடித்துக் காளியனு மேது செய்தான் 
தேவர் கோன்றானும் திரிமூர்த்தி கள் தானும் 
யாவரும் என்னிடத்தே எய்தப் பயப்படுவார் 
நீரூர் தடாகத்தில் நின்விதியால் நின்றவுன்னை 
பேரூரிலி 4 யானெறியப் பேசென்றா னம்மானை 
ஆய்ப்பாடி யாளும் அசோதையு நந்தனுமாய் 
உயப்போ யெல்லாமாகில் உயிர்தந்தா லல்லாது 
இப்போதை விட்டகல ஏகினன் காணம்மானை 
உன்னைப் பெரிதாக உன்னுடனே யான் பொருதால் 
அன்னான் தனக்கிறங்கி ஆய்ப்பாடியில் புகுந்து 
மின்னாழி மாயன் விழநீர்த் தடாகத்தில் 
புக்கதனைச் சொன்னா ரசோதைச் செவியில் சுருக்கென்ன 
நச்சுத் தடாகத்தை நம்பிப் புகுந்ததனை 
அச்சத்தால் நந்தன் யசோதையுந் தான் கேட்டு 
கையால் வயிறலைத்துக் 5 கண்சுழன்று காலெரிந்து 


1470 


1475 


1480 


1. கடு நஞ்சு . 

2 . வான்கடம்பு பெரிய கடப்பமரம் . 
3 . 

வடவா முகாக்கினி . 4. பேரூரிலி - பேரும் , ஊரும் 
இல்லாத கண்ணன் , 5. வயிறலைத்து - வயிற்றில் அடித்துக்கொண்டு . 


வடவை 


54 


கஞ்சனம்மானை 


மெய்யா லுயிற்று விழுந்தழுதா ரம்மானை 
ஆயரு மாய்ச்சியரு மங்கவர்க் * கொண்டோரும் 
தூய வசோதைத் துணையடியிலே 1 விழுந்து 

1485 
கஞ்சத் தடமலர் கண்ணணிப் போல்வந்திலனாய் 
நஞ்சுத் தடாகத்தே நாமும் போய் வீழ்வதென்று 
எண்ணி யசோதையு மெல்லாரு மொப்பமிட்டு 
கண்ணருங் கன்னியரும் காட்டகத்தே செல்பளவில் 
போதவு மாவிளைத்த பொன்னாழி யானுடைய 

1490 
பையும் விரித்துப் பலமுகம்போல் நஞ்சுமிழ்ந்து 
செய்யும் போரத்தனையும் செய்து சினமிகுந்து 
வா வெண் டாந்து மலை முழைபோல் வாயயர்ந்து 
ஆவென்று கவ்வினான் அயினாங்கு பல்லுமுற 
காளியான் செய்த கடும்பூசலைக் கண்டு 

1495 
மீளியும் . கண் சிவந்து வேசற்றுடன் கலந்து 
சருவிச் சருவியும் சண்டையிட்டால் சண்டையிட்டும் 
ஒருவர்க் கொருவர் உற்றால் நெருக்குண்டும் 
குற்றினால் குற்றியும் கோளிழைத்தால் கோளிழைத்தும் 
வெங்கூற்ற ரெண்டெண்ணி வேலையும் ரெண்டுற்றதென்ன 1500 
பொங்கு மலையிரண்டும் போந்து பொருததென்ன 
நாவளைக்கிலற் றீயவளைத்தும் நஞ்சுமிழக்கி லமிழ்தமிட்டு 
வால்வளைக்கில் கால் வளைத்து மழையிறக்கில் தீயிறைத்து 
கலந்து கரியோனுங் காளியனும் அம்மடுவில் 
சலந் திரியாய் நின்று தலைப்பட்ட பூசல்தனில் 

1505 
பா தமிரண்டும் படியாய்ச் சுமந்து நின்ற 
கோளரவில் சுற்றுண்ட கோமானு மேது செய்தான் 
வாளரவில் செஞ்சை வலக்கையால் தான்பற்றி 
கண்டத்தில் 3 நின்று கதிர்வாலள வுருவ 
விண்டத்துச் சுற்றெல்லாம் விட்டது காணம்மானை 1510 


* சொல்லில்லை . 

1. துணையடியில் இரண்டு பாதங்களில் . 2. மீளி 
ழிக்கவன் (கண்ணன் ) 3. கண்டத்தில் - கழுத்தில். 


ஆண்மை 


கஞ்சனம்மானை 


55 


உற்ற தினவாலை ஒருகையால் தானுருவி 
மற்றொரு கையினால் வாங்கியதை வாயில் வைத்து 
வாவியில் புள்ளுமவன் தெய்வ முமகிழ 
ஓவிய கூத்தினையும் உம்பரெல்லாம் கண்டுவர 
பாடினான் வாயில் வைத்துப் பைங்குழலின் 1 இன்னிசையை 1515 
ஆடினான் மாயன் அரவின் பட மொதுங்க 
காதுபட நெரியக் காளியன் சென்னியிலே 
ஆதிபுருஷன் " கூத்தாடி னன்கா ணம்மானை 
கோபமுற்றுக் கோமானும் கூத்தாடிப் பையதிர்ந்து 
சோகமுற்றுக் காளியனும் துஞ்சிக் கலங்குவதை 

1520 
கண்டக வனதேவி கன்னிபற்றை நாவுரைப்பாள் 
அண்டங்க ளுண்டுமிழ்ந்த அய்யவன் மா தவனை 
வள்ளலை மாயவனை வானோர்கள் நாயகனை 
உள்ளறியாதே உயுத்தம் பலவிளைத்தாய் 
தோராதே உன்னுயிரைத் தோத்திரஞ்செய் 

யென்று சொன்னாள் 1525 
காரானை மேனியனைக் காளியனு முள்ளறிந்து 
போதமனம் நடுங்கிப் போற்றிப் புகழ்ந்தேத்தி 
பாதம் பணிந்து பலமுகமாய்த் தான் துதித்து 
என்னா லறியாத யான் செய்த குற்றமெல்லாம் 
பொன்னா ழியானே பிராயே னடிபணிந்தான் 

1530 
அய்யனுங் காளியனை யஞ்சலஞ்ச லென்று சொல்லி 
பைய அவனும் படம்விட்டுத் தான்குதித்து 
பொய்கைக் கரையேறிப் பூங்கடம்பின் கீழிருந்து 
கைகட்டி முன்னின்ற காளியனைப் பார்த்துரைப்பான் 
ஆயரு மாய்ச்சியரும் அங்குவர இங்கிருந்தால் 

1535 
நீயும் நின் இல்லாளும் நின்கிளைஞ ரானோரும் ! 
நன்னீர்த் தடத்திருக்கும் நஞ்சினையுங் கைக்கொண்டு 
உன்னூர் புகுதென்ன உளமகிழ்ந்தங் கேது சொல்வான் 


- 


1. பைங்குழல் - பசுமையான வேய்ங்குழல் . 2. ஆதி புருஷன் 
ஆதிமூலமான திருமால் . 3. அண்டங்கள் உலகங்கள் . 4 ; கினைஞர் - 
சுற்றத்தார் . 


- 


56 


கஞ்சனம்மானை 


நீமுனிய வேண்டாம் நெடியோனே யித்தடத்தில் 
மாமுனிவன் சாபத்தால் வாரான மகாகருடன் 

1540 
இவ்வாற்றினை விட்டு ஏகினால் யென்னை யிப்போ 
செவ்வால் கருடன்றான் தின்றிடுவா னென்று சொன்னான் 
உண்டான உன் முடியி லுற்ற திருமுடியை 
கண்டா லணுகான் கருடனென்றா ரம்மானை 
செய்கை பொறு யென்னத் தெண்டனிட்டுக் காளியனும் 1545 
பொய்கை கரைவிட்டுப் போயினன் காணம்மானை 
காரிட்ட மெய்யனுக்கு காளிகா மர்த்தனென்று 
பேரிட்டுத் தேவர்களும் பெய்தார்கள் புஷ்பமழை 
காளியனைப் போகவிட்டுக் காளிய மர்த்தனென்பான் 
தூளி யுஞ் சேறும் துவலைப்பட்ட மேனியுடன் 

1550 
தன் தாயு மூருஞ் சனமுந் தனைத்தேடி 
வந்தான் தனக்கெதிரே வந்தார் காணம்மானை 
கண்ணாறு பாயக் கரங்கள் தலைமேல் வைத்து 
பண்ணார் மொழியாரும் பாலர்களும் ஆயர்களும் 
நன்னகரி லுள்ளோரும் நந்த வசோதையரும் 

1555 
பன்னகனை யென்னப் பரமனை வந்து கண்டு 
செங்கமலத் தாளும் சிகமுடியுந் தோணாமல் 
தங்கள் கரத்தால் தழுவினர் காணம்மானை 
செம்மலர்த் திருக்கரத்தால் தீங்கில்லை யென்றறிந்து 
தம்மனை தன்னில் தமரோடும் போய்ப்புகுந்து 

1560 
நல்லானைப் போற்றி நடுக்கமும் தான் தவிர்ந்து 
எல்லோரு மின்புற் றிருந்தார்கா ணம்மானை 
அத்தனையில் கஞ்சனவை யெல்லாம் தான் கேட்டு 
எத்தனையும் துக்கித் திருந்தான் காணம்மானை 
துன்பம் நினைந்து கஞ்சன் துக்கித் திருக்கையிலே 1565 
ஒன்ப தசுரர் ஒருமித்து வந்து கண்டு 
கால் கையுடைய கனவரைப் 4 போல் நின்றவரை 
1. இத்தடத்தில் இந்தக் குளத்தில் . 2. தூளி - 

புமுதி , நீறு . 
3. துக்கித் திருக்கையில் - சோகமுற்றிருக்கும் போது . 4. கனவரை 
பெரிய மலை , 


3 


- 


கஞ்சனம்மானை 


57 


1589 


வேல் கையுடைய விறல்கஞ்சன் பார்த்துரைப்பான் 
இன்று தானீங்கள் இடைநந்த கோன்மகனை 
கொன்று தான் தாருமென்ன கொற்றறசுரர் சம்மதித்து 1670 
நன்றென்று சொல்லி நடந்தார் காணம்மானை 
வாய்ப்பாடி நல்லசுரர்வந்து கூத்தாடிகளாய் 
ஆய்ப்பாடி அண்டையிலே ஆலடியி லங்கிருந்தார் 
அவ்வா றறிந்து அசோதை திருமகனும் 
செவ்வாய் முகத்துத் திருக்குறிப்புக் கண்ட 

ருளி 

1575 
காலிதனை மேயவிட்டுக் கையில் தடியூன்றி 
ஆலி னிழலில் அவனும் வந்தானம்மானை 
கூத்தரும் பார்த்திவனைக் கூத்தறுத்தங் கேதுசொல்வான் 
பார்த்தெம்மைக் கூத்து நீ பால்பசுக்கள் ஈகுதியோ 
அல்லது நாங்காண ஆட நீ கொள்ளுதியோ 
சொல்லா யெனவினவத் தூயவனு மேதுசொல்வான் 
கூவிப் பசுமேய்ப்பேன் கொடுக்கப் பசுவுமில்லை 
ஆவிற்றுக் கூத்துனாடுகி ரென்பாரு மென்று 
குஞ்சி முடித்துக் குதம்பையும் 1 காதிலிட்டு 
அஞ்சன 2 மிட்டு அரக்காம்பல் " மாலையிட்டு 

1585 
குங்கு மத்தாலே கொழுந்துபவ மையிட்டு 
செங்களபச் சேறாடி 4 சேலையுந் தா * னுடுத்தி 
வண்டனங்கள் தான்பாட மந்திகளே கைகொட்ட 
அண்டியவர் கண்காண ஆடினன் காணம்மானை 
மால்வகைத் தாளமற மற்றவர்கள் கண்காண 

1590 
நால்வகைக் கூத்தும் நடித்தான் காணம்மானை 
பாங்கி லசுரரெல்லாம் பண்டையுருக் கைகூட்டி 
ஓங்கலென 5 வலறி உள்ளளவுந் தான் விழுந்தார் 
ஆடி அசுரர் தனை அச்சுதன் கொன்றதனை 
ஓடி ஒருமாது ஊரிலே தான் சொல்ல 

1595 


1. குதம்பை 

காதணி . 

2. அஞ்சனம் கருமையுடைய மை . 
8. அரக்கர்ம்பல் - செவ்வாம்பல் . 4. செங்களபச் சேறாடி - செஞ்சந்தனக் 
குழம்பைப் பூசி . 

ஓங்கல் மலை . 
* இவ்வெழுத்துக்கள் மூல ஏட்டில் இல்லை , 


6 
. 


- 


58 


கஞ்சனம்மானை 


1600 


1605 


நந்த வசோதையர்கள் நாயகனைக் கைக்கொண்டார் 
அந்த நகரிலுள்ளோர் ஆண் பெண்ணாய் வந்து கண்டு 
கொன்றான் நெடுமால் கொலையுண்டார் வல்லசுரர் 
நன்றாய் பிணம் சுமந்து நாமே கழுத்தொடிந்தோம் 
என்று நெடுநாளாய் எல்லோருமாய்ச் சுமந்து 
சென்று முழுகிமனை சேர்ந்தார் காணம்மானை 
துன்பங் களைந்து தொறுப்பாடி ஆயரெல்லாம் 
இன்பம் செருக்கி யிருக்கின்ற நாளையிலே 
வண்மை யுடைய வசாத மரந்தனிலே 
உண்மை யிடை யரெல்லா முச்சாயத் தேது செய்தார் 
திக்குள்ள தேவருக்குந் தேவேந்திரன் றனக்கும் 
தக்க விழாவெடுக்க சம்மதித்தா ரம்மானை 
மன்னு தாமோதரனும் மற்றவரைத் தான் தடுத்து 
தன்னு மாடாடு துயரற்றுப் பல்குதற்கு 
மாற்றங் 9 கேளுங்கோள் வனதே வதைகளையும் 
ஆற்றங் கரையில் அணங்கையு மாசரித்து 
குமாரகிரி யென்னும் குன் றடியில் பொங்கலிட்டுத் 
தமராகப் பாலும் தயிர்க்குடமும் நெய்க்குடமும் 
கண்டு கதலிக் கரும்பின் நீர் பால்வகையும் 
கொண்டு மலைபோல குவித்துநாம் பார்த்திருந்தால் 
சண்ட வடிவு கொண்டு சற்புத்திர தெய்வம் 
உண்டதனை யெல்லாம் உறைந்தங்கு வீற்றிருந்தால் 
அண்டரும் " வாரார் அசுரர்களூம் தான்வாரா 
பெண்டுகளும் நீரும் பிணஞ்சுமக்கத் தேவையில்லை 
என்றான் எழில்வண்ணன் எல்லோருங் கேட்டிருந்தார் 
சென்றா ரிடையர் சிறப்பெடுத்தா ரம்மானை 
பார்ப்போ னகமும் பருப்பும் பொறிகறியும் 
நீர்ப்போல் பாற்குடமும் நெய்யும் தயிர்க்குடமும் 


1610 


1615 


1620 


1 , மாடாடு - மாடும் , ஆடும் ( உம்மைத் தொகை ) 
மறுமொழி . 3. அணங்கு - பற்றி வருத்தும் தெய்வதம் . 
உறவினராக . 5 . அண்டர் - தேவர் . 


2. மாற்றம் 

- 
4. தமராக 


கஞ்சனம்மானை 


59 


அப்பக் குடமும் அலசந்தியு மவலும் 
எப்பத்தி லுள்ள இளநீரும் வான்கரும்பும் 

1625 
நல்ல வருக்கை 1 நவிரையு மாங்கனியும் 
வெல்லமும் பாயசமும் வேண்டு மிடாச்சோறும் 
மட்டு மிலக்கு மறவண்டி லின் மேற்பொதிந்து 
கொட்டி முழக்கி குமாரகிரி யனைந்து 
அந்த மலைக்கீழ் அழகாகப் பந்தலிட்டு 

1630 
தந்தன் பசுக்கறந்து தன்பாலில் பொங்கலிட்டு 
பொங்க லமுதும் பொறிக்கறியும் போனகமும் 2 
எங்கெங்கு வந்தபொருள் எல்லோருந் தான் படைத்து 
மாற்றுக் கண்ணொப்பாக மண்ணாடி 3 மக்களெல்லாம் 
சோற்றுக் குண்ணாகச் சொரிந்துவைத்துப் பார்த்திருந்தார் 1635 
மெய்த் தேவதையாக விண்டுவே நீயுரைத்த 
அத்தே வதையை அமுது செய்யச் 4 சொல்லுமென்றார் 
இங்கு முருக்காட்டி யித்தனைபே ரோடுநின்றான் 
அங்குமொரு வான் பூத மாகியவர் கண்காண 
பற்றாமல் தானாகப் பாருண்ட சீர்வயிற்றில் 

1640 
துற்றான் திருநெடுமால் சோற்றுமலை யத்தனையும் 
பூதமா யங்கிருந்து போனகம் பண்ணயிலே 
பேதமா யிங்கிருந்த பேராளன் தானுரைப்பான் 
இத்தெய்வம் போலே இதற்குமுன் நீர்கொண்டாடும் 
அத்தெய்வம் முன்னாடுமோ ஆயரே யென்றுரைத்தார் 1645 
கண்டறியோ மென்று கனகப் பிரியமுற்று 
கொண்டல் நிறத்தான் குரைகழற்கீழ் தான் பணிந்து 
சிந்தாகுலந் தீரத் தேவதையை 2.பசரித்து 
வந்தாய ரெல்லாம் மனை புகுந்த ரம்மானை 
போய்ப்பாடி புக்க பின்பு பொன்னகரித் தேவரெல்லாம் 1650 
ஆய்ப்பாடி ஆயர்பா லாவியுண்ண வந்தார்கள் 


1. வருக்கை - பலா . 2 . போனகம் - 2.ணவு . 

3. மண்ணாடி 
இடையர் . 4 . 

உணவருந்த . 5 . 

குரை கழற்கீழ் - 
ஒலிக்கின்ற வீரக்கழலையுடைய திருவடி . 6. ஆவியுண்ண - உயிரைப்பறிக்க . 


அமுது செய்ய 


60 


கஞ்சனம்மானை 


1655 


1660 


1665 


ஊட்டம் போறாமல் ஊரோசித்துப் போமவரை 
கூட்டிப்போய் நாரதனைக் கோமானைக் காண்பித்து 
உள்ள தனையும் உமக்கே விழா வெடுப்பார் 
வள்ளலே நந்தன் மகன் வார்த்தை தனைக்கேட்டு 
பூதத்தை ஆசரித்துப் போனா ரிடையரென்று 
பேதித்து இந்திரன் முன் பேசினான் நாரதனும் 
இந்திரனு மங்கே எரிவிழித்தங் கேது சொல்வான் 
அந்தரத்தில் 1 மேகமெல்லாம் அங்கே அழைப்பித்து 
சினமாறி யன்றியிலே சிக்கென்று நீங்களெல்லாம் 
கனமாறி யரக்கன் வருஷந் தன்னாலே 
நந்தனையு மக்களையும் தம்மை யவமதித்த 
அந்த இடையரையும் ஆயப்பாடி யூர்தனையும் 
சொக்க ரைத்துச்சில விருட்டியாற் பொழிந்து 
வாரிக்குள்ளே யொழுக்கி வாருமென்றா ரம்மானை 
மெத்த உருமெறிந்து 2 மேகங்க ளத்தனையும் 
சத்தக் கடலில் சலத்தையெல்லா மோந்து கொண்டு 
சோப மிகுத்துக் சூர்கடல் போல் கோபித்து 
சாப மிகுத்துச் சடசடென்னத் தானிழற்றி 
அம்புயக் கண்ணுனுடன் ஆய்ப்பாடி எல்லையெல்லாம் 
தும்பிக்கை போலே துளிகொண்ட தம்மானை 
நாயகனை இப்போது நாரதன் வந்து கண்டு 
ஆயர்விழாவில் அமுது செய்தா னென்று சொல்லி 
இந்திரன் கோபித்து இவ்வூரில் மேலேவ 
வந்தது வாநகமென மாமேக முனாமலே 
வல்லவை செய்யென்று மாயவனை வற்புறுத்தி 
நல்லபதம் 3 தொழுது நாரதனும் போனபின்பு 
தங்கள் பசுக்களெல்லாம் தாமே துரந்துகொண்டு 
பொங்கு மனைக்கோ புகுந்திருந் தாரம்மானை 
காலிகளைச் சேர்ந்து கன்றினங்கள் பின் தொடர 


1670 


1675 


1680 


1. அந்தரம் 

ஆகாயம் . 2. உரு மெறிந்து 
8. நல்லபதம் - நல்ல திருவடியினை , 


இடி இடித்து , 


கஞ்சனம்மானை 


61 


1685 


1690 


வாலிய 1 வேற்றினங்கள் " வாலெடுத்துப் பாய்ந்தோட 
சூரியனுந் தோன்றாமல் சூழ்ந்தங் கிருள் செறிந்து 
மாரி பெழிந்தருள மண்ணாடி மக்களெல்லாம் 
சேரத் திரண்டுசென்று சீராமற் கோலமென்றார் 
ஆரத் திருமாலும் அசலென்று கையமத்தி 
ஆபத் தணைய வொட்டோம் ஆடுமாடுங்குடியும் 
கோபர்த்தனத் தடியில் கொண்டுபோ மென்று சொன்னார் 
கச்சை புனைந்து கனகப்பணி புளைந்து 
பச்சைத் துழாயும் பலமாலையும் புனைந்து 
குன்றா வெழில்படைத்த கோபர்த்தனத் தடியில் 
சென்றான் திறத்தோடுஞ் செங்கண் மாலம்மானை 
எடுத்தார் மலையை இடையநரல்லாங் கொண்டாட 
கொடுத்தான் வலக்கைக் குடைக்காம்பு தானாக 
வெய்கொண்ட தென்றும் விசும்பில் நின்றது போல் 
கைகொண்டு குன்றைக் கவிகை யால் தான் பிடித்து 
ஏதெனவு மெண்ணா திடையரும் எல்லவரும் 
கோதனமும் தாமும் குடியிருந்தா ரம்மானை 
ஏரிக்கரை யழிய எத்தலமும் நீரறச்சாய் 
வாரிவரும் போல மழை வெள்ளம் மீண்டலுமே 
ஒரோசனை படர்ந்து ஓரோசனை யுயர்ந்த 
வாரோசனையான் வானெறிந்து மாமலை மேல் 
ஏறினான் மாயன் எடுத்தகுடைக் காம்புடனே 
கூறினார் பல்லாண்டு 5 கோபாலர் மங்கையர்கள் 
ஒருமலை மேலேறி ஒருமலையைத் தானெடுத்து 
இருமலைபோற் றோளினான் ஏந்திநின்றா னம்மானை 
சேர்ந்தாய ரெல்லாம் தெருவகுத்து வீடுகட்டி 
வாய்ந்த தொழுவிட்டு வாழ்பதிபோல் வீற்றிருந்தார் 
வாய்ந்த புகழ்புனையும் மா தவனைக் கைதொழுது 
மேச்சலு மில்லை விறகுமில்லை என்றுரைத்தார் 


1695 


1700 


1705 


1. வாலிய வெண்மையான . 2. ஏற்றினங்கள் - கானைகள் கூட்டம் . 
8. கனகப்பணி பொன்னாபரணங்கள் . 4 . 

கவிகை 
5. பல்லாண்டு - பல்லாண்டு கூறி வாழ்த்தினர் . 


- 


- 


62 


கஞ்சனம்மானை 


1710 


1715 


1720 


உற்றெடுத் தகுணனை உடற்பிம்பு தானாக 
மற்றெடுத்த தோளால் மறித்தெடுத்துப் பிடிப்பளவில் 
கற்றினமு மேய்ந்து கனல்விறகு முண்டாகி 
உற்றின மாயரும் முகந்திருந்தா ரம்மானை 
குன்றில் மழைதடுப்பன் கோபாலனோ வென்று 
நன்றான மேகமெல்லாம் நாயகன் மேல் கோபித்து 
மண்ணில் நுரைமிதப்ப மாகடல்போலே பெருகி 
துண்ணென மின்னித் துணுக்கென்னத் தானிடித்து 
காற்றால் சுழித்தடித்துக் காரிருளால் கால்விழுந்து 
ஆற்றார்க ளாருமென்ன அந்தகாரம் பரப்பிக் 
கொழுந்தாரை 3 வட்டுக் குமுகுமென மேகமெல்லாம் 
பொழிந் தாரை புட்குலனாம் மேகம்வந்து 
நம்மை மறந்து நின்ற நந்தன் மகனிடையன் 
தம்மை மலையாலே தாங்கவொண்ணா வாறாக 
வலமாரியாய்ப் பொழிந்து மாயா மல் மற்றவன்மேல் 
கலமாரி யரக் கடாவுமென்று சொல்லலுமே 
கல்லெல்லா மொண்டு கவண கொண்டு வீசுவர் போல் 
செல்லெலாங் கூடிச் சிதறினர்கா ணம்மானை 
வில்லை வளைத்து வியனுருவி நாணேற்றி 
கல்லை மிகுத்த கடுங்கணைகள் 5 தானாக 
கோவர்த்தனமே குறியாக மேக மெல்லாம் 
ஏவத் தனிமேக மேந்தி நின்றானம்மானை 
ஏழு நாளாக யிரவுபக லோயாமல் 
வாழுமா மேக வருஷத் திளைப்பளவில் 
நாணிமிகு கோச நாதனென்று மோர்மேகம் 
வீணிலே மாயர் தேவேந்தன் பால் வாருமென்ற 
இம்மேக வண்ணனை விட்டிந் திரனாரூரேற்று 
அம்மேக மெல்லாம் அணைந்தது காணம்மானை 


1725 


1730 


1734 


1. கற்றினம் கன்றுக் கூட்டங்கள் . 2. அந்தகாரம் - இருள் 
3. கொழுந்தாரை - மிகுதியான மழை . 4. செல்லெலாம் மேகங்கள் 
எல்லாம் . 5. கடுங்கணைகள் 

கொடிய அம்புகள் , 


கஞ்சனம்மானை 


63 


விட்டு வெளிவாங்கி மேகமெல்லாம் போனபின்பு 
மட்டு மலர் தூவி வானவரும் வந்து கண்டு 
கோவர்த்தன மெடுத்துக் கோதனத்தைக் காத்தமையால் 1740 
கோவர்த்த னென்றுங் கோவிந்தன் தானென்று 
பேரிட்டுக் கைதொழுது பேர்ந்தா ரிமையோரும் 
காரிட்ட மெய்யனுங் கைக்குடையை வைத்தருளி 
அத்தாயர் தம்மையெல்லாம் அப்பதியே போகவிட்டு 
மத்தாரை மீதில் மணியாறை மீதிருந்தார் 

1745 
மின்பனியால் மேகங்கள் விண்ணரசன் தான் தொழுது 
உன்பணியால் யாங்கள் சென்று உன் சத்துவத்தால் 
துன்னி யிரவுபகல் தோன்றாமல் ஏழுதினம் 
கன்றிக் கனமழையுங் கல்மழையுமாய்ப் பொழிந்தோம் 
கோவர்த்தன கிரியைக் கொண்டொருவன் காத்து நின்றான் 1750 
ஏவத்தாலே நாணியாங்களு மீண்டு வந்தோம் 
இந்திரனே அந்த யிடைநந்த கோனுடைய 
மைந்தனும் யார்க்கும் மடங்கானென வுரைத்தார் 
காரணங்கள் சொல்பளவில் கண்ணாயிரத் தானும் - 
பாரீ ரெந்தன் பராக்கிரம மென்றுசொல்லி 

1755 
சோடு : புனைந்து சுரசேனை தற்சூழக் 
கோடு மூர்ச்சதிரக் கோதண்டங் கைக்கொண்டு 
ஆயுதங்கள் சேமித்து அயிராவத " மேறி 
பாயும் பரியும் பலபசுவின் முன் போக 
நீடிய கோபமுடன் நீர்வண்ணன் " தன்மேலே 

1760 
பாடியை நோக்கிப் படையெடுத்தா னம்மானை 
எங்கோன் மேல் செல்லுகின்ற இந்திரனை இப்பொழுதே 
பொங்கோடை " யானையுடன் பொன் றுவிப்போ னென்று சொல்லி 


- 


படை . 


- 


1. கோதனம் - பசுச்செல்வம் . 

2. கண்ணாயிரத்தான் - ஆயிரங் 
கண்களையுடைய இந்திரன் . 3. சோடு காலணி ; சுரசேனை - தேவர் 
4. கோதண்டம் வில் . 

5. அயிராவதம் இந்திரன் 
வெள்ளானை . 6. நீர்வண்ணன் 

கண்ணன் . 

படை வீடு , 
ஓடை - முகபடாம் ( யானையது அணி ) . 9. பொன்றுவிப்பேன் -- 
கொல்வேன் . 


7. பாடி 


- 


. 


. 


64 


கஞ்சனம்மானை 


1765 


1770 


1776 


உக்கிர வான்கருடன் ஓடிவர அந்நேரம் 
சக்கரமுஞ் சங்குந் தனிவாளும் தண்டமுமாய் 
மாயன் மேல் செல்கின்ற வாசவனைக் கொல்வதற்கு 
காவேரி போலக் கண்ணனுருவந் தானம்மானை 
பஞ்சா யுதமும் பறவைக் கரசனுமாய் 
நஞ்சான தென்ன நடந்துவரக் கண்டு 
எட்டிப் போயிந்திரனை வேதா வந்தான் முனிந்து 
பதறிப் படையெடுத்து பாவி நீ கெட்டொழிந்தபய் 
ஆயர்பதியி லெம்மை யாளுடையான் வீற்றிருந்தான் 
நீயவனை யெண்ணாமல் நிந்தித்தா யென்று சொல்லி 
காய்ந்தார் கருடனுடன் கண்ணன் பஞ்சாயுதம் 
சேந்தாருனை யிப்போ தெண்டிக்கக் காரணம் 
அண்டமுறப் பணிந்து அவ்வவரை யாசரித்து 
தெண்டங் கொடுத்து திரும்பிப்போ மென்று சொன்னார் 
கையில் விரலொன்றுங் காதிலிட்ட குண்டலமும் 
செய்ய முடியும் செருக்களத்தில் ஓடையமும் 
அந்தணர் கோன் சொல்ல அறுத்தறுத்து முன் போட்டு 
வந்தவழி நோக்கி வாசவனும் போய்ப்பிழைத்தான் 
ஆற்றும் கருடனுடன் அய்யன் பஞ்சாயுதமும் 
சீற்றம் தெளிந்து திரும்பினன்கா ணம்மானை 
எண்ணப் படையுடனே யிந்திரனை மீளுவித்து 
கண்ணற் கமலக் கடவுளும் போனபின்பு 
கோபர்த்தன மெடுத்த கோமானு " மாயருமாய் 
ஆபத் தணையாம லாய்ப்பாடி யிருந்தார் 
காராழி மேனிக் கறியாமல் செய்ததெல்லாம் 
வாராழி சூழ்மதுரை மன்னனுக்குச் சொன்னார்கள் 
கூற்றரைக் கொன்றதுவும் கோலவிளா வுண்டதுவும் 


1780 


1785 


1790 


1. வாசவன் இந்திரன் . 2. பறவைக்கரசன் கருடன் . 
3. வேதா - பிரமன் . 4. அண்டமுற - பூமியில் படிந்து . 5. செய்ய - 
சிவந்த . 6. கோமான் - தலைவனாகிய கண்ணன் . 


கஞ்சனம்மானை 


65 


1795 


1800 


ஏற்ற மலையை எடுத்துமழை காத்ததுவும் 
பேருல கெங்கும் ..றத்தை தானாக 
சீருலவு கஞ்சன் திகைத்தங் கிருக்கையிலே 
சேந்து குருந்தனுடன் தேனுகன்னே பானிருவர் 
ஏந்து மனமுடைய கஞ்சனை வந்து கண்டு 
தங்கள் மனமிடுக்கும் சத்துவமும் தான் சொல்லி 
எங்களை யங்கவ மேலேவ வெண்ணாரம்மானை 
கஞ்சனுங் கேட்டுக் கனக்கப் பிரியமுற்று 
அஞ்சன வண்ணர்க் கடையாளமுஞ் சொல்லி 
ஏவினானேவ யிருவரும் போய்ப் பாடியிலே 
மேவினார் பின்னை விளைந்தது கேளம்மானை 
சோதித் தொறுபாடித் தொல்பதியில் வாழுகின்ற 
மாதர்க்கணி வசந்தம் - வந்ததுகா ணம்மானை 
கானமலர்க் கூந்தல் கன்னியர்க ளெல்லோரும் 
ஆனகுரவைப் பாட்டாடிப் பின்னேது செய்தார் 
நாங்காம தேவதைக்கு நற்பூசை பண்ணுகைக்கும் 
ஆங்காலம் வந்ததென்று ஆனமுர சறைந்து 
நன்னகரி சேரமற்று நாள்வரைந்து காப்பணிந்து 
பொன்னகருக் கப்புறத்தே பூங்கோயில் கண்டருளி 
தந்தம் தமக்கே சருவாபரண மிட்டு 
பந்துகில வீக்கிப் பரிசனமெல்லாங் கொண்டு 
அன்ன நடையார் அணியிழையார் போகையிலே 
முன்னந் தடுத்து முகுளாதரி யுரைப்பாள் 
வாரணியுங் கொங்கைமீற மற்றெம்மைப் பூந்தடத்தில் 
கோரணி கொண்டவன் றன் கோவில் கடக்க மட்டும் 
பேசாதே வாருமென்ற பெய்வளையைத் தான் குடுத்து 
தாசாரு மென்மருங்கில் சுந்தரியே ஏழுரைப்பாள் 
எப்பழி பெற்றாலும் எம்மையவன் மேவுவனாய் 


1805 


3 


1810 


1815 


- 


1. அஞ்சன வண்ணர் கருநிறமுடைய கண்ணன் . 

2. வசந்தன் 
மன்மதன் . 8. காப்பணிந்து விழா வயர்வதற்குமுன் காப்பு அணிதல் 
மரபு . 4. வார் - கச்சு . 

9-10 


66 


கஞ்சனம்மானை 


1820 


1825 


1830 


மைபயிலுங் கண்ணீர் மகாப்பிரசாத மென்னும் 
பாயசமும் பாலும் பருப்பும் பொறிக்கறியும் 
நெய்யும் விளக்கும் நிறைகுடமும் கொண்டு சென்று 
கந்தமலர்க் குழலாள் காமன் கோட் டம் 1 புகுந்து 
பந்து கழங்கம்மானை பாவையுமே பயின்று 
மல்லிகை பிச்சி மணமலர் தான் சொரிந்து 
மெல்லியர் களெல்லாம் விளையாடும் வேளையத்தே 
கோலமாதர்க் குக்குரவைப் பாட்டாடு கின்ற 
வால மடவாரை மாயன புணர்வதற்கு 
நற்கூடப் பிள்ளைகளும் நங்கையரும் காணாமல் 
பொற்கூடக் கோவில் புகுந் திரு தாரம்மானை 
காமதனை ஒசரிக்கக் கந்துமதி யென்பாள் 
போய் மதனன் 4 கோயிலிலே புக்கிருந்தா ளம்மானை 
அங்கவள் தன்னை அசோதைத் திருமகனும் 
பொங்கப் புணர்ந்து புறம் விடுத்தா ரம்மானை 
வந்தவள் தன்னை மடந்தையர்கள் தான் பார்த்து 
இந்த அவயங்கள் ஏம்பலித்து வந்தீர் நீர் 
மின்னாழி மெல்லியலீர் வேறி தற்கு ஐயமில்லை 
பொன்னாழி மாயன் புணர்ந்தா னென வறிந்து 
ஒருவர் கோபிக்க ஒப்பல்ல வென்று சொல்லி 
இவ்விருவராக யியங்கினர் காண் அம்மானை 
வண்ண மடவார் மதனை யடி தொழுது 
நண்ணி யிருவருக்கும் நடுவே யிருள் படைத்து 
இருவற் கிருவராய் இன்பமுறப் புணர்ந்து 
பொருவற்ற கோவில்விட்டுப் போகவிட்டா ரம்மானை 
கொங்கை புளக மெழக் கோல்விழி பூசலிட 
மங்கை யிருவர் வரக்கண்டு மாது நல்லார் 


1835 


1840 


1845 


1 . காமன் கோட்டம் மன்மதன் கோவில் , காமவேள் கோட்டம் 
எனப்படும் . 2 . குரவை முல்லை நிலப் பெண்டிர் பலர் சேர்ந்து திருமாலை 
வழிபட்டு ஆடும் ஓர்வகைக் கூத்து . 3 . 

ளமை வாய்ந்த . 
மதனன் 

மன்மதன் . 5. புளகமெழ - மெய்மயிர் சிலிர்த்தல் . 
கோல்வழி - அஞ்சனக் கோலால் தீட்டப்பட்ட கருவிழி , 


வல 


. 


. 


கஞ்சனம்மானை 


67 


வெற்றி மதராசன் 1 மெய்யதால் வந்ததல்ல 
மற்றிதுவும் நம்முடைய மாயன் மயக்கென்று 
ஆனவினோ தரியு மாவிந்து சோதையையும் 
வானமகளி ரென்ன மதன் கோவிலுள் விடுத்தார் 
மேதையுறக் கொண்டு வெண்கோவில் போது நின்ற 

1850 
கோதையரைக் கண்டு குந்தனு தேனுகனும் 
அக்கன்னி மாரை அலைகடலில் போகெறிந்து 
பொய்க்கன்னி மாராயம் புகுந்தார் காணம்மானை 
தனங்கள் புளகமெழத் தார்குழல்கள் பின் தாழ 
அனங்க னருகே யவர்வந்தா ரம்மானை 

1855 
மாய மடவராய் வல்லசுரர் வாரதனை 
ஆயர்பெருமா னறிந்து கொண் டங்கேது சொல்வான் 
நத்தியே யாம்விரும்பும் நன்னுதலீர் இப்போது 
உற்றிங் கிருவோ ரொருக்காலே வந்துபுக்கீர் 
ஒருவீர் ஒருவீராய் உற்றணைந்து மேவுவிரோ 

1860 
இருவோரு மேவுவிரோ யேதுங்கள் எண்ணமென்றான் 
ஒருவரைப் புல்க ! ஒருவர் தரியோமென்று 
இருவரு மாகவந்து இன்றிவனை மேல் விழுந்து 
மோகம் வினைப்பார்போல் முன்னேயும் பின்னேயும் 
ஆகந் தழுவியவ ரார்ப்பரித்தா ரம்மானை 

1865 
முன்பாங் குருந்தனுக்கும் பின்பான தேனுனக்கும் 
வன்பான காலனாய் மாயவனு மேது செய்தான் 
கைகொண் டுறவிலக்கிக் காட்டி நெறித்தலுமே 
பொய்க்கொண்ட வேஷமெல்லாம் போய்ப்பழய வேஷமுமாய் 
உள்ளுதிரங் கக்கி ஒளிவளையாய் நின்றவர்கள் 

1870 
வெள்ளையறுத் தோரை விழுந்தோர் காணம்மானை 
கால்சாய்ந் தசுரர் கருமலைபோல் வீழ்ந்ததனை 
பால்சாய்ந்த சொல்மடயார் பார்த்து வெருண்டோடிவந்து 


- 


1. மதராசன் - மன்மதன் . 2 . வானமகளிர் தேவமகளிர் . 
8. அனங்கள் - அங்கமில்லாதவன் ( உருவற்ற மன்மதன் ) 4 . புல்க - 
அத்தழுவ . 5. ஆகம் - மார்பு . 6. காலன் - இயமன் . 


68 


கஞ்சனம்மானை 


அம்மாத ரெல்லாம் அசோதையுட னேதுசொல்வார் 
எம்மாமி கேட்டருளீர் இற்றைநா ளிங்குநின்று 

1875 
நாங்களெல்லாம் காதலித்து நன்னோன்பு நோற்பதற்கு 
பூக்கணையான் - கோயிலிலே போயினோ மங்கிருவர் 
பெண்ணுருவாய்ப் புக்கார் பிணங்கண்டோம் தாமரை போல் 
கண்ணுருவாய் நிற்பதுவுங் கண்டோம்கா ணென்று சொன்னார் 
அய்யகோ வென்று அசோதையும் நந்தனுமாய் 

1880 
கையால் வயிறலைத்துக் காவலனை வந்து கண்டு 
ஆய்ப்பாடி தன்னிலுள்ள ஆயரு மாய்ச்சியரும் 
வாய்ப்பாறி ஓடிவந்து மாண்டவரைப் பார்த்துரைப்பார் 
ஊர்த்தெரு வீதியிலும் ஊர் தனிலுஞ் சாகாமல் 
பிறத்தியலே செத்துப் பெருக்க மூளைந்தீர்கள் 

1885 
மீண்டு பிணஞ்சுமந்து வேசற்றுப் போகமால் 
பெண்டுகளும் நாமும் பிழைத்தோமே யென்று சொல்லி 
வந்துமனை புகுந்தார் மாதவனோ டெல்லோரும் 
அந்தவினோ தரியுமா விந் தயோதை யையும் 
அன்னை மார் காணாதமுதங் கசோதை யுடன் 

18901 
சொன்னமொழி கேட்டுத் தூயவனு மேது செய்தான் 
வேலை 5 யிலே கைநீட்டி மிக்க மடந்தையரை 
கோலமுடன் காட்டிக் கொடுத்தார் காணம்மானை 
சென்று குருந் தனுடன் தேனுகனு மற்றவனால் 
பொன்றினர் " கஞ்சனுடன் போயுரைத்தா ரம்மானை 1895 
வஞ்ச மனத்தசுரர் மாண்டாரெனக் கேட்டு 
கஞ்சன் சலித்துக் கலங்கி யிருக்கையிலே 
நல்ல பிரமாவை நாடித் தவசுபண்ணி 
வல்லசுர ரெல்லாம் வரம் பெற்று மீளையிலே 
மூவுலகும் வெல்லவல்லான் முன்னை யுகந்தனிலே 1900 


- 


1 . நன்னோன்பு மன்மதனை 

எண்ணிச் செய்யும் விரதம் : 
2. பூங்கணையாள் மலரம்புகளையுடைய மன்மதன் . 3. வயிறலைத் து - 
வயிற்றில் அடித்துக் கொண்டு . 4. வேசற்று - துன்புற்று , 

5. வேலை 
கடல் , 6. பொன்றினர் 

இறந்து பட்டனர் . 7. மூவுலகு 
சுவர்க்கம் , மத்திமம் , பாதளம் என்னும் மூன்று உலகங்கள் , 


- 


கஞ்சனம்மானை 


69 


1905 


1910 


மாபலவானான சற்ற வாலியென்பா னோரசுரன் 
கஞ்சத் தயனைக் கலங்கப் பிடித்தடித்து 
வஞ்சித்து வேண்டுமவர் வந்தாரென வுரைக்க 
மெய்யும் நடுநடுங்கி வேதாவு 2 மோடிச்சென்று 
வைகுந்தத்தே புகுந்து மாலுக் கபயமென்றார் 
அந்தணர் கோனும் அபயங் கொடுத்தருளி 
வந்தநீ ஏன் என்று மாயவன் தான் முனிந்து 
வாழுந் திகிரி யினால் வல்லசுரன் தன்னுடலம் 
ஏழு கூறாக எறிர் தார் காணம்மானை 
ஆழி - பெறிய அறுப்புண்ட தூணியும் 
ஏழு சுரராக யெழுந்திருந்தா ரம்மானை 
கண்டங் கெழுவரையும் சாசினியில் போயிரென்று 
தண்டுளப மாயன் சாபத்தால் வந்தவர்கள் 
கார்வரை யைத் திண்டுங் கடல்வற்ற நீர்குடித்தும் 
போர்வேட்டுப் போர் வேட்டுப் புயங்கள் தினவுதின்றும் 
மிண்டு மிடுக்குடைய வெள்ளெயிற் றாரோரெழுவர் 
கண்டு பணிந்து நின்று சஞ்சனைப் பார்த்தேது சொல்வார் 
காற்றும் கருங்கடலும் கனவரையு மெண்டிசையும் 
கூற்று 6 மியங்காதோ கொற்றவனே யெங்களுக்கு 
உம்மை யவமதித்த ஒன்னார் க ளுண்டாகில் 
எம்மை யவர் மேலே ஏ வென்றா ரம்மானை 
எல்லாச் சமத்துக்களும் என்னோடே சொல்லிடுவீர் 
வல்லான மைந்தனுக்கு மாட்டாமல் சேர்த்திடுவீர் 
என்றவன் சொல்ல எயிறுதனை மடித்து 

று கனல்விழித்து வேந்தனைப் பார்த்துரைப்பான் 
சற்றுவ மற்றவர்கள் சாவதுக்கு ஐயமில்லை 
வெற்பொத்த தோளாய் விடைதாரென அவனும் 
பொற்பித்துப் பூசித்துப் போகவிட்டா ரம்மானை 


1915 


1920 


மென் 


1925 - 


2 . 
1 , கஞ்சத்தயன் த மரை மலரி:" உள்ள பிரமன் . 

வேதா - 
வேதங்களின் தலைவனான பிரமன் . 3. திகிரி - சக்கராயுதம் , 

4. ஆழி - 
சக்கரம் . 5. கார்வரை கரியமலை . 

6. கூற்றும் இயமனும் , 
7. ஒன்னார் - பகைவர் . 


70 


கஞ்சனம்மானை 


சென்று தொறுப்பாடி சேர்ந்த எழுவோரும் 
என்று தருவா யெனத்திரியும் வேளையிலே 

1930 
கோதனன் தந்தக் குலவிக்காம்பி னாணையென்று 
மாதினுக்கு நாளை மணமென்று தானுரைத்து 
எங்கு முரசறைந்து யெவ்வூர்க்கு மோலைவிட்டு 
மங்கு லெனவே மணக்கா வணங் . களிடம் 
பூவாடை கட்டிப் பொலிவுடனே பந்தலிலே 

1935 
கோபாலரைக் கூட்டி கோதனனு மேது சொல்வான் 
மங்கை பிறந்தநாள் மங்கையுடனே பிறந்த 
சிங்க வலியும் சினமு மிகவுடைய 
ஏழெரு தான ரிஷபங்களைத் தழுவி 
வாழவெறி வாற்சென் மகள் புகுவா ளென்று சொல்லி 1940 
கொம்புமுனை திருத்தி குஞ்சிக்குக் குச்சணிந்து 
செம்பொற் றுடைகயிறும் செம்மணியுந் தான் பூட்டி 
வால இடையருடன் மைந்தரும் கண்டு நிற்க 
கோல விடை 5 ஏழினையும் கொண்டுவந்து கோ தனன் தான் 
மானை 8 மணம்புண்ர வல்லார் தழுவுமென்று 

1945 
ஆன தொழுவி லடைத்துவைத் தாரம்மானை 
இடையர் குமாரரெல்லாம் யிவ்வார்த்தை யைக் கேட்டு 
தொடையல் ? புனைந்து சுகந்தவகை யும் பூசி 
பின்னைக்குச் செய்த பெரியமணப் பந்தலிலே 
என்னைப் பாருன்னைப்பா ரென் றுவந்து நின்றார்கள் 

1950 
அஞ்சனச் செங்கண சோதை திருமகனும் 
மஞ்சன மாட்டி : வகைமாலை யுஞ்சூட்டி 
போனகஞ் செய்து புழுகுடனே " சாந்தணிந்து 
ஆனபணி யாலழ காபரண மிட்டு 
குங்குமச் சேறாடி கொழுந்துபட நாமமிட்டு 

1955 


- 


- 


1 . மங்குல் மேகம் . 2 . மணக்காவணம் மணப்பந்தல் . 
3. கோபாலர் - இடையர் . 4. ரிஷபங்கள் காளைகள் . 5. கோலவிடை 
அழகான காளைகள் . 

6 . மானை 

மான் போன்ற பெண்ணை . 
7. தொனடயல் 

8. மஞ்சன மாட்டி - நீராட்டி , 
ழான் மதம் என்னும் மணப்பொருள் . 


- 


- மாலை . 


9. புமுரு - 


- 


கஞ்சனப்மானை 


71 


1960 


1965 


i 


பொங்கிய கேயூரம் பொற்றாளில் பூரித்து 
வா குபுரி பூண்டு மகரக்குழை புனைந்து 
கோதை புறந்தாழ சொர்ணச் சிமிறணிந்து 
முன்கையில் கங்கணமும் முத்துவட மாலையணிந்து 
பொன் கச்சை கட்டிப் பூவாடை மேல் சிமிட்டி 
அல்லிக் கயறும் அரைவட மூந் தான் கட்டி 
நல்ல உடைவாள் நலமாய் வலத்தணிந்து 
தண்டைக் கழல் புனைந்து சமமாளி கைமிதித்து 
செண்டுங் கிரிசுந் தெறிவில்லுங் கைக்கொண்டு 
தொங்கல் 2 நிழல் கீழே தோழன் மார் தற்சூழ 
மங்கலப் பந்தலிலே வந்தான் காணம்மானை 
அவ்வளவி லிந்த அசுரர்க ளேது செய்தார் 
வெவ்விய வேழெருதும் வேளையிலே போகெறிந்து 
அந்த எருதி னடையாள மாம்படியே 
இந்த அசுரர்கள் தான் யேழெந்தாய் அங்கு நின்றான் 
காச்சிறாக காதலைத்து வாலெடுத்து 
மூக்கினால் தீயுமிழ்ந்த முன்னின்ற யேற்றை தனை 
தன்னே தென்றென்றித் தனம்பெரியக் கோதனனுந் 
அன்ன தொழுவி லடைத்துவைத் தாரம்மானை 
மங்லக மார்ப்ப மணிமுரசு நின்றார்ப்பு 
அங்க முருக்கேற .ரை குழாமூத் 
பொன்மணி மாலைகளும் பட்டுத் தான் தொடுத்த 
நன்மணிப் பந்தலிலே நாரிமார் 6 தற்சூழ 
கூந்தல் முடித்துக் குவளைத் தொடை புனைந்து 
வாய்ந்த பணிகள் வகைவகையாய்த் தானணிந்து 
வானில் சிறந்த மலர்விழிச்கு மையெழுதி 
தோளில் கரும்பெழுதித் தொய்யில் தனமெழுதித் 
தோடு கடையம் சுடர்ாணி முத்தாரம் 


1970 


1975 


1980 


மாலை . 


1. கோதை - கூந்தல் . 2. சொக்கல் 

3. ஏழெருதாய் - 
ஏழு காளைகளாய் . ஏற்றை காளையை . 5. தொழு - மாடுகட்டும் 
இடம் . நாரிமார் - பெண்டிர் . 7 . பணி 

ஆபரணம் , 


- 


72 


கஞ்சனம்மானை 


நீடு வயிரம் நிறைமணிகள் நின்றிலங்கும் 
சச்சு முனிந்து கன தனங்க ளாலிக்க 

1985 
செச்சை புனைந்து செழுந்தாளத் தொங்கலிட்டு 
மின்னு மருங்கினுக்கு மேகலையே பற்றாக 
அன்ன நடந்ததென்ன அம்புய மங்கை என்ன 
ஆயர் வளஞ்சூழ அணிமாலைக் கைப்பிடித்து 
தூயமொழிக்கப் பிழையுந் தோணினன் காணம்மானை 1990 
தங்கிளைஞர் சூழ்ந்த தமனியப் பந்தலிலே 
பொன்கிளைஞர் பூண்முலையாள் போந்தனள் காணம்மானை 
தோளை யிறுமாந்து தோன்றி யெதிர்நின்ற 
காளையர்கள் தம்மைக் கடைக்கண்ணால் பாராமல் 
தன்னைக் கொளவிருந்த தங்களையும் பாராமல் 

1995 
பொன்னரிய மாலை தன்னைப் பொற்கையால் முன்னீட்டி 
நந்தன் மகனையே நாடிவந்தா ளம்மானை 
அந்தவகை கண்டளவில் அவள் தந்தைக் கோ தனனும் 2 
அரிதாய் எளிதாய் எண்ணாரெனு மிப்பொழுது 
எருதேழும் வென்றுவந்து என் மகளைக் கொள்ளுமென்றார் 2000 
ஆங்கவர் சொல்லுதலும் ஆயர் குமாரரெல்லாம் 
நாங்கள் வளர்த்ததென்றும் நம்பசுக்க ளீன்றதென்றும் 
பற்றாமல் சொல்லிப் பதறிப்பதறி வந்து 
சற்றே யெருத்தைத் தழுவினர் காணம்மானை 
அண்டா 3 யெருத்தின்மே லார்ப்பரித்துப் போய்வீழக் 2005 
கண்டார்கள் பின்னவரைக் கண்டிலார் தேவர்களும் 
கொம்புக்குப் பற்றாமல் கோலச்சிறு குளம்பில் 
வெம்பித் துவையுண்டு மெய்யழிந்தா ரம்மானை 
தானே எருத்தைத் தழுவவென்று புக்கவர்கள் 
உன்னு முயிரும் ஒருவிடத்தில் காணாமல் 

2010 
நங்கோ தனன் வளர்த்த நல்லெருதீ தல்லவென்பார் 


1. அம்புய மங்கை தாமரையில் உறையும் 

இலக்குமி . 
2. கோதனன் - ஆயர் தலைவன் , ஏறு தழுவியவர்கட்கே எம்மகள் உரியள் 
என அறிவித்தவன் 3 , அண்டா - அடக்கமுடியாத . 


கஞ்சனம்மானை 


73 


வெங்கால னீ 1 தென்பார் வெவ்வடவைக் காணுமென்பார் 
மாயனே இவ்வெருதை மட்டுப் படுத்தாமல் 
ஆயரே நம்மையெல்லாம் அற்பத்தில் கொல்லுமென்று 
எங்கெங்கு மோடும் இடை யரைக் கையமர்த்திச் 

2015 
செங்கண் நெடுமாலைத் தெண்டனிட்டுக் கோதனனும் 
அச்சுதனே யெங்க ளசோதைத் திருமகனே 
நச்சுவிழிப் பின் னை நாயகமே கேட்டருளாய் 
அவளுனக் காவள் அவறனக்கு நீயாவை 
இவள் பொருட்டாக மெருதேழையும் தழுவி 

2020 
கோட்டுமுலை மாமயிலைக் கூடென்றான் கோ தனனும் 
கேட்டு மனமகிழ்ந்து கேசவனு மேது செய்தான் 
குஞ்சியுற முடித்துக் குப்பாசந்தான் பிணைந்து 
கஞ்சுகக் 4 காயலக் கவசமுந் தான் பிணைந்து 
காரேற்று மேனியான் 5 கைதட்டித் தோள் தட்டி 

2025 
போரேற்றுக் கடம் புகப் பாய்ந்தா னம்மானை 
எருதுருவாய் நின்ற எழுவருங் கண்டிவனை 
நிருபரே நாந்தாம் நினைத்தபடி யானதென்று 
ஏழெருது; னாமாயிங் கொருவ னென்றுசொல்லி 
சூழ வளைந்து கொண்டு சுற்றெங்கும் வட்டமிட்டு 

2030 
வாலெடுத்து வால் நிமிர்ந்து வள்கண் சிவப்பெறிந்து , 
காலெடுத்துக் காதலை .சனலெரிபோல் மூச்செறிந்து , 
கொம்பாலே ஓங்கிக் குறிக்கொண்டங் கேழெருதும் 
எம்பிரான் மேலே எழப்பாய்ந்த தம்மானை 
ஏற்றிய பல்லியங்க ளெங்கு , மிடிமுழங்க 

2035 
சேற்றி லுடன் சேனை திரைகடல் போ லார்ப்பரிக்க 
வானவர்கள் கண்டு மொய்ப்ப மாயோ னெழப்பாய்ந்து 
தானவர்க ளோடே தலைப்பெய்தா, ரம்மரனை 
1. வெங்கா லன் - கொடிய இயமன் , , 

கொடிய இயமன்.2. வெவ்படவை 
வடவாமுகாக்கினி 3. தண்டனிட்டு 

வணங்கி . 

4. கஞ்சகம் 
மெய்ப்பை . 

5. காரேற்று மேனியான் கருநிறமுறு கண்ணன் . 

போர் செய்யும் காளை . 7 .. எம் பி நான் 
தலைவனாகிய கண்ணன் . 8 . பல்லியங்கள் பலவகைப்பட்ட இசைக் 
கருவிகள் . 9. தானவர் - தேவர்கள் , 


. 


கொடிய 


* 


6. போரேறு 


- 


எமது 


14 


கஞ்சனம்மானை 


2040 


2045 


2050 


ஏழுபருபதம் ! போல் ஏழெருதும் தான் வளைந்து 
ஏழு கடலுமுள் நடுங்கி லேழ்கடல் போலே முழங்கி 
நந்தன் மகனை நடுப்படுத்திச் சுற்றெங்கும் 
வந்து வளைந்து மணிவண்ணன் மேனிதனில் 
நாலேழு காலாலும் நன்றாயுற மோதி 
வாலேழுங் கொண்டு வெரிந்தங் குறப்பிணித்து 
கூரேழு கொம்பாலும் எம்மா னி லக்காக 
ஒரே ழெருதுமுறப் பாய்ந்த தம்மானை 
சக்கரக் கையன்றான் சமர்த்தினால் தப்புவித்து 
உக்கிரத்தால் மற்றதன் ஓர் மூலையி லொதுங்கி 
அண்ட விழிகளுக்கும் அச்சுதனே தானானான் 
ஒண்டொடியார் கண்களுக்கும் ரூபமத னானான் 
ஆயர் விழிகளுக்கும் அசோதை மகன் தானானான் 
மாய எருதுகட்கும் வல்லெருதங் கேழானான் 
ஓரெருதுக் கோரெருது மல்லொன் றொன்று 
போரேற்றுக் கொண்டு பொருதுதுகா ணம்மானை 
துள்ளி யெதிபாயத் தானுமெதிர் பாய்ந்து 
துள்ளி யெழப்பாயில் துள்ளியெழப் பாய்ந்து 
கோடு கொடு சாடில் கோடுகொடு சாடிற்றும் 
மாடுகள் தன்னுடனே மாயன் பொரும் போரை 
கண்டங் கமரர்களுங் கையால் விழிபுதைத்தார் 
மண்ணு மலையும் மரங்களுந் தூளெழுந்து 
ஆற்றெழுந்த தூளி லவனி யிருள் படைத்து 
கூற்று நடுக்கமுற்றுக் கோளரவு மச்சமுண்டாய் 
சூதாக வந்த தொருபுகழால் மாயனுக்கு 
ஏதாகப் போகுதென்று ஏங்கி யிடிப்பித்து 
நந்த னசோதையரும் நம்பி யிருஷணனும் 
அந்த நகரிலுள்ள ஆயரும் நிற்பளவில் 


2055 


2060 


2065 


1. ஏழு பருபதம் ஏழு மலைகள் . 2. மணிவண்ணன் மணிபோன்ற 
நீல்நிற வண்ணன் . 8 . எம்மான் 

எமது தலைவன் (கண்ணன் ) 
4. அண்டவிழிகள் உலகக் கண்கள் 5. ரூபமதன் 

சிறந்த உருவினை 
யுடைய மன்மதன் , 6. அவனி 

உலகம் 

7. கூற்று - இயமன் , 


- 


கஞ்சனம்மானை 


75 


2070 


2075 


2080 


அஞ்சன மேனி அரி யெருதுக் காற்றாமல் 
கஞ்ச னெருதேழும் கால் தளர்ந்த தம்மானை 
மாக ! யீமையோரு மண்ணோருங் கண்டுநிற்க 
ஏக வுருவாய் எருதேழையும் வளைத்துப் 
புக்குத் தழுவிப் புயத்தோ டிறுக்குதலும் 
கக்கிக் குருதிமிக்க சுண்களும் தான் பிதுங்கி 
பொய்கொண்ட வேற்றுருவம் போக்கி யசுரரெனும் 
மெய்கொண் டலறிவிழுந் தார்கா ணம்மானை 
ஒருசற்று மாயலறி யோரேமு மாமலைபோல் 
வருசற்ற வாலியென்பான் மாண்டான் காணம்மானை 
எருதெழிச்சி யான ஏழெருதும் பட்டுவிழ 
பொருதழற்று மாயன் புறப்படற்றான் கண்டு 
தந்தையும் தாயும் தமையனு மாயருமாய் 
வந்து தழுவி மணக் காவணம் புகுந்தார் 3 
மான் நெடுமாலும் மஞ்சன நீராட்டி 
ஆனபணி யா லலங்கரித்து வந்து நின்றார் 
சொல்ல வறியாத் துடியிடையார் 5 தங்களிலும் 
நல்ல தவஞ்செய்த நப்பின்னை யவ்வளவில் 
போத வனப்பெய்திப் பொன் போல் நடந்துவந்து 
மாதவனுக் கிட்டாள் மணிமாலை யம்மானை 
வேதன் * முகிழ்த்தமிட்டு மெல்லியர்கள் வாழ்த்தெடுப்ப 
காதலியைக் கைப்பிடித்து கண்ண னிருந்ததற்பின் 
அவ்வூரி லுள்ளவரும் ஆயரும் ஆய்ச்சியரும் 
கைய வினைப்பேரும் கல்யாணம் வந்தவரும் 
கூடித்திரண்டு சென்று கோதனன் தான் வளர்த்த 
கேடுற்ற மாடுகளால் கெட்டொழிந்தோ னாமெனவே 
சேனைத் திரளுடனே சென்றங் குரிமையிட்டு 
ஆனைப் பிணத்தை எறும்பு குறைப்பது போல் 


2085 


2090 


5 
. 


1 . மாகம் ஆகாயம் . 

2. பட்டு விழ - இறந்து விழ. 
மணக்காவணம் - திருமணப்பந்தல் காவின் வண்ணம் போலிருப்பதால் 
காவணம் ஆயிற்று . 4. பணி - அணிகள் . 5. துடியிடையார் - உடுக்கை 
யொத்த இடை, யுடையார் . 6. வேதன் - பிரமன் , 


76 


கஞ்சனம்மானை 


2095 


2100 


2105 


கொட்டால் தறிகையால் கொடாலியால் தறித்து 
பட்ட பிணத்தைப் பலநாளுமாய்ச் சுமந்து 
ஊர்ப்புறம் போட்டு உடனே முழுகிவந்து 
சீர்பெற மாயனுடன் சேர்ந்திருந்தா ரம்மானை 
மா தவன் 1 கையாலே வல்லசுரர் மாண்ட்தனை 
தூதுவர்கள் கஞ்சனுக்குச் சொன்னார் காணம்மானை 
சொன்ன சொல் கேட்டுத் துணுக்கென்னச் சோகமுற்று 
அன்னவன் மூர்ச்சித்து அயர்ந்து கிடக்கையிலே 
திலதவர்க் கலகசிறி நாரத னென்னும் 
கலகப் பிரியன்காண் கஞ்சனை வந்துகண்டு 
தேவர் திரையளப்ப தேவேந்திரன் சேவிப்ப 
மூவுலகு மாளு முடிவேந்தே கேட்டருளாய் 
எவ்வெளிய இடை நந்த கோன் மகனை 
தேவகி மைந்தனென்று செப்புவார் சொல்கேட்டு 
அங்கவன் மேலே அசுரரைத் தான் போக்கி 
மங்கக் கூடாதே வசஞ்சொல்லக் கேட்டருளாய் 
அத்தலத் திலுள்ள அதிபிர்மா வானாலும் 
சுத்தவினை வல்லான் சூனியத்தால் வென்றிடுவன் 
அவ்வூர் இடையர்க்குன் ஆளோலைப் போகவிட்டால் 
இவ்வூரில் கட்டிவந்து இக்கணமே தந்திடுவர் 
பற்றாப் பயல் தன்னைப் பாராட்டி மாயாதே 
உற்றாளா யிப்பொழுதே ஓடவிடாயென்று சொன்னான் 
வெம்மா முனிமொழியை மெய்யென்று கஞ்சனுந்தான் 
அம்மாயன் றன்னை அழைப்பிக்க வேண்ட லுமே 
தந்தளவாயாகில் நின்ற சந்திர தாத னென்பான் 
வந்துகரங் கூப்பி மன்னவனைப் பார்த்துரைப்பான் 
நன்கொன் றறியாத நாரதன் சொல்கேட்டு 
மன் கொன்ற பேராழி மாயவனை இங்கழைத்து 
எரிதிரியைக் கவ்வி எலிதா னிருக்கின்ற 


3110 


2015 


2120 


14 மாதவன் 
மந்திரச் சூழ்ச்சியால் , 


கண்ணனின் வேறு பெயர் 2 சூனியத்தால் 
3 , தளஎ வாய் 

படைத்தலைவன் , 


கஞ்சனம்மானை 


2125 


2130 


2435 


துரிசினுக்குள்ளே வைத்து துஞ்சிப் போ 1 லாகாதே 
பாலப்பிரா யத்தில் பன்னாளும் நீவிடுத்த 
ஆலமுலைப் பேயோ டசுரரையும் வென்றிலனோ 
காளிதா னென்னும் கடும் பாம்பை வென்றிலனோ 
நீளிய குன்றெடுத்து நின்ற மழைக் காற்றிலனோ 
வானோர் பணிந்தேத்தும் வைகுந்த நாயகனை 
ஆயன் மைந்தனென்று அற்பமா யெண்ணாதே 
பிழைக்கவகை கேட்கில் பேராளன் தன் னையிங்கே 
அறைக்கவும் வேண்டாம் அவன்வழியும் போகாதே 
என்றான் தியன்றான் என்றலுமே கஞ்சனென்பான் 
நன்றான நாரதனும் நானு மறிவில்லாமல் 
இங்குனைக் கேட்டோமே என்றே யெரிவிழித்து " 
அங்கவனை வாளாலற வெறிந்தா ரம்மானை 
காரியமுஞ் சொன்னவனைக் கைவாளால் கூறுசெய்து “ 
நாரதமுனியை நன்குரைத்துப் போக விட்டு 
கொற்றவிறல் கஞ்சன் கூரன் தனை யழைத்து 
இற்றைப் பொழுதில் யெழிலாய்ப்பாடி யில் போய் 
நாயகனை யுள்ளிட்டு நந்தனுடை மக்களையும் 
ஆயரையு மிங்கே யழைத்துவா வென்று சொன்னார் 
வேந்த னுரைப்ப விடைகொண்ட கூரனுந்தான் 
போந்து தொறுப்பாடி புக்கான் காணம்மானை 
அன்னானை வந்து கண்டு ஆயரெல்லாம் கைதொழுது 
மன்னா எம்மூரற்கு வருங்கருமம் சொல்லுமென்றார் 
தழைத்த புகழ்க் கண்ணனையும் தந்தையுமுங்களையும் 
அழைத்து வரச்சொன்னார் அரசரென்றா ரம்மானை 
இற்றைநா ளிங்கிருந்து எங்களையும் கைக்கொண்டு 
பிற்றைநாள் போகப் பிரசாத மென்று சொல்லி 
வீடாரங் கட்டி மிகவே உலுப்பைக்கட்டி 


2140 


2145 


. 


2150 


1. துஞ்சினாப்போல் - இறந்தார் போல . 2 . ஆயன் - இடையன் ... 
8. எரிவிழித்து - தீப்போல் சினவிழி விழித்து 4. கூறுசெய்து - வாளால் 
வெட்டித் துணித்து . 


78 


கஞ்சனம்மானை 


கூடாய ரெல்லாம் கூரன் தனை யிருத்தி 
வேற்றிந்து நம்மில் விசாரித்து மேல்விளையும் 
வாற்றிந்து - கஞ்சன் வரச்சொன்னான் காரியத்தால் 
செங்கமல ... த் தெரிசிக்கக் காரணமாய் 

2155 
அங்கதுக்குத் தக்க தறிந்துரையு மென்று சொன்னார் 
மூத்த மனுஷர் சொல்ல மூத்த யிளைஞரெல்லாம் 
வேற்று மனந்தளர்ந்து வெய்துயிர்த் தங்கேதுசொல்வார் 
இங்கியா மெல்லோரு மிப்பொழுதே தான் போகில் 
அங்கவன் செய்த தனுபவிப்ப தல்லாது 

9160 
நாட்டுக்குப் பாட்டுரைக்கும் நாயகனை நாங் கொடுபோய் 
காட்டிக் கொடுக்கக் கணக்கல்ல 3 வென்றுரைத்தார் 
அங்கவர் சொல்ல அயல்நின்றா ரேது சொல்வார் 
எங்கோனும் - போகவொட்டோம் யாமுமங்கு வாரதில்லை 
நந்தன் குமாரனுடன் நம்மை யழைக்கவென்னும் 

2165 
வந்தவளைக் கொன்றினிமேல் வாரவனையும் பொருது 
ஆவதெல்லா மாக்கி அதிநந்தமாக வந்தால் 
சாவதுதான் நன்றென்று சாற்றினர் காணம்மானை 
ஊரிடையர் சொல்ல உடன்படாதே யிருந்த 
வீரதனென்று வீசார்வா னேது சொல்வான் 

2170 
பல்லாயர் தானும் பலரும் யிடையிருத்தி 
எல்லோருங் கேளுங்கோள் யானுமொரு வார்த்தை சொல்ல 
இழிவுற்ற போது யிராசாக்கினை 5 மறந்து 
அழிவுற் றாயரென்று அம்புவியோர் சொல்லாரோ 
தமருற்ற வேலோரும் தாமரையாள் கோமானும் 

2175 
அமருக்கோ 

.......... ங்கள் கைப்பிடித்து 
மிக்கங் கூரனொடு மிக்க அனைவோரும் 
சிக்கென்று அந்தத் திருநகர்க்கே சென்ற பின்பு 
கஞ்சன் படைவலியும் கார்மேனியான் வலியும் 


1 , விளையும் வாறறிந்து விளை 

4 

ம் தன்மை உணர்ந்து 
2. வெய்துயிர்த்து - பெருமூச்சு விட்டு . 8 . கணக்கல்ல ஏற்றதல்ல . 
4. எங்கோன் எமது தலைவனாகிய கண்ணன் . 5. இராசாக்கிக் . 
அரசகட்டளை . 

உறவினர் . 


6. தம 


கஞ்சனம்மானை 


79 


விஞ்ச வறிந்து பின்னை வீரனுக்குத் தீங்கு வந்தால் 

2150 
அப்போ அறிந்திடுங் கோளாயரே நீங்களெல்லாம் 
இப்போதே அச்சமுற்று ஏன் தான் தளம்புகிறீர் 1 
வையம் பதினாலு மாறுகொண்டு வந்தாலும் 
ஐயன் தனக்கு அழிவில்லை காணுமென்று 
வீரதன் சொல்ல இடையரெல்லா முளமகிழ்ந்து 

2185 
ஆரமணிக் கொங்கை யசோதை யிடைக்கே சென்று 
முன்னேயுறப் பணிந்து முண்டகக் கண்ணனையும் 
அன்னே யெமையும் அழைக்கிறான் கஞ்சனென்பாள் 
கேட்டா ளசோதை கிளர்ந்து பின்னை வார்த்தை சொல்ல 
மாட்டா ளயர்ந்து வசமழிந்தா ளம் மானை 

2190 
வாற்றி எடுத்தணைத்து எல்லோரும் கண்கலங்கி 
தேற்றினார் தேற்றத் தெளிவுவந்தங் கென் சொல்வாள் 
என் மகனைக் கஞ்சன்பால் யேவென்ற சொல்கேட்டு 
புன்மையென் னாவி யின்னம் போனதில்லை யென்று சொல்லி 
காரியைப் பறித்துக் கையால் வயிறலைத்தும் 

21951 
நீரோடு வேல்கண்ணாள் நின்றவரைப் பார்த்துரைப்பாள் 
நிலமெழுகி உண்டு நெடுநாள் தவசுபண்ணி 
பலவிரத னோக்கி ஒரு பாலகனைப் பெற்றெடுத்தேன் 
அன்றளவை தொட்டு அவன் விடுத்த வஞ்சனைகள் 6 
இன்றளவும் தப்பியிருந்த திரு மகனை 

2200 
கண்டுபழி விளைப்பான் கஞ்சன்பால் போகவிடேன் 
கொண்டு போய்க் காட்டி கொடுமென்னை யென்றலுமே 
என் மகனைக் கஞ்சன்பால் ஏகவிடே னென்றவளை 
மின் மலர்க் கண்ணீர் துடைத்து வீரதனேதுசொல்வான் 
உன்மகனால் கஞ்சன் உலகினுள் வந்ததுகாண் 

2205 
அக்கஞ்சனைப் போலே ஆயிரம் பேர் வந்தாலும் 
இக்கஞ்சக் கண்ணன் இமைப்பளவில் கொன்றிடுவன் 

1. தளம்புகிறீர் - வருந்துகிறீர் . 2. மாறுகொண்டு - பகைகொண்டு . 
3. முண்டகம் தாமரை . 

4. வச மழிந்தாள் - தன்னிலை மாறினாள் . 
5 : ஆவி - உயிர் . 6. அவன் விடுத்த வஞ்சனைகள் அவன் செய்த நச்சுச் 
செயல்கள் . 7. கஞ்சக்கண்ணன் - தாமரை போன்ற கண்ணினையுடையாள் . 


- 


80 


கஞ்சனம்மானை 


2210 


. 


மைமருவு கண்ணாய் இகல்கடந்த ! கஞ்சனையும் 
அம்மருளத் தானும் அரசாள்வா னுள் புதல்வன் 
சோதிரிஷியும் மொழிந்தான் சூளறைந்த தேனாமென்று 
ஆதரவாய்ச் சொல்ல அசோதையுந் தான் பொருந்தி 
அம்புயக் கண்ணார்க் 2 கழகுப்பணி பூட்டி 
நம்பியுடனே வருவே னானுமென்று சம்மதித்தாள் 
தாய்தடுப்ப அஞ்சி சலித்திருந்தான் தான் பிறகு 
வாய்திறந்து சொல்ல மனப்புயங்கள் பூரித்து 

2216 
அன்னையும் தன்னுடைய அன்னையுந் தந்தேவி 
பின்னையுந் கூட்டிப் பிறகுவரக் கற்பித்து 
தானும் சமைந்து தலைவாசல் தன்னில்வந்தான் 
கோனும் வரவிடுத்த அகூரனு மவ்வளவில் 
தேரிலேறி வந்து திருமுன்ன்ே தேரிறங்கி 

2220 
காரேறு மேனியான் காலிலீறிப் பணிந்து 
எங்குலத் திலுள்ள இறைவனே கேட்டருளாய் 
உன்னை மங்குவிப்பதாக ஓடிவரச் சொன்னான் " கஞ்சனென்பான் 
வண்டேறுந் தாரா யவா வென்றான் முன்னையிங்கு 
கண்டிடுவ னென்று சொல்லி கட்டுரைப்பேன் கஞ்சனுக்கு 2225 
என்றங்கு நின்ற எழுவான் றனைத் தடுத்து 
நன்றென்று கூரனுடன் நம்பிநகை கற்றுரைப்பான் 
யான தண்டிப் போகயிருந்த தனையென்மாமன் 
தரன தண்டி யாள் விடுத்தால் தாழ்ப்பேனோ வாராமல் 
விஞ்சுங் கூரனே மிக்கோரும் கண்டு நிற்க 

2230 
கஞ்சன் றனையும் கடற்படையும் கொல்லுகிறேன் 
என்றான் நெடுமால் கூரனு மேந்தல் தனை 
தன்றானைத் தேரேற்றித் தான் சா ரதியாக 
தொங்கல் நிகரற்றத் துடிக ளிடிமுழங்க 
பொங்கிய சேனை ,புடையெங்குஞ் சூழ்ந்துவர 

2235 


6 


1. இகல் கடந்த - பகை வென்ற . 2. அம்புயக் கண்ணார் 

தாமரைக் 
கண்ணுடைய கண்ணன் , 

3 அழகுப் பணி - அழகிய ஆடை அணிகள் . 
4 , காரேறுமேனியான் 

கரிய மேககிற வண்ணன் . 5 . கடற்படை 
கடல்போன்ற படை . 6. சாரதியாக - தேரோட்டியாக 
7. தொங்கல் - மாலை . 


- 


கஞ்சனம்மானை 


81 


மங்கலம் வாழ்த்தெடுப்ப வந்தான் பெருந்தெருவே 
அங்கவரைக் கண்டழுது ஆயரு மாய்ச்சியரும் 
வன் பேத மில்லா வாசன் வரவிடுத்து 
வன் பூதனை யாலும் வல்லசுர ராலுமியாம் 
மங்காமல் காத்து மலையால் மழைக்காத்தும் 

2240 
எங்கேநாம் நாம் போவோம் யாமாங் குடியிருப்போம் 
கோதனமும் வேண்டாம் குடியிரோ மென்றுசொல்லி 
மாதவன் 1 பின்னே வழிக் கொண்டா ரம்மானை 
ஆயரு மாய்ச்சியரும் அங்கவரைப் பின்தொடர 
மாயன் விளையாடு மைத்துனமைக் கன்னியரும் 

2245 
ஆடவனாய் நம்மோ டறியாப் பருவமுதல் 
கூடிவிளை யாடும் கோமானுடன் போனால் 
அங்கவனுக் கொன்று வந்தா லவ்விடத்தே மாண்டிடுவோம் 
தீங்கிலை யாகில் திரும்புவோ மென்று சொல்லி 
ஆரம் விழிசிதறி அவ்வூரி லாய்ச்சியரும் 

2250 
சேர அவன் ஏகச் சென்றார் காணம்மானை 
தன்னமரி யோன்றன்னைச் சுற்றித் தொடர்ந்துவரும் 
கன்னிமார் தன்னில் கமலப் பத்திராட்சியென்பாள் 
தேரிற் புகப்பாய்ந்து சீராமன் றாள் பணிந்து 
காரிற் குழல் 3 சரியக் கண்புதைய நின் றுரைப்பான் 2265 
அருமாதவ ருன்னை அசோதை வயிற்றுதித்த 
ஒருமாதம் பற்றியுன்னை யுளவாறே யறிந்து 
செய்யும் தொழில்களும் தின்பனவு முன்பனவும் 
மெய்யும் உயிரும் விசாரமும் மற்றுள்ளதுவும் 
என் வசமாக்கிப் புணையே பணிந்திருக்கும் 

2260 
என் வசமாக்கி இணக்கிப் பேர்வீடு தந்து 
போகில் போவல்லாது போகவிட்டே னென்பதுமே 
ஆகிலப் போவென்று அவளை யுடலுடனே 
மண் தின்றார் கொண்டு நிற்க வானோர் புடை . சூழ 


1 . - மாதவன் - கண்ணன் . 2 . 

ஏக - போக . 

8. காரிற்குழல் - 
மேகம் போன்ற கூந்தல் . 

4. பேர் வீடு சிறந்த மோட்ச உலகு . 
11 - 12 


82 


கஞ்சனம்மானை 


எண்ணின்ற வைகுந்தம் 1 ஏற்றிவித்தா ரம்மானை 

2265 
அங்கவை செய்து அகூரனுடன் சேனையுடன் 
பொங்கு மதுரைப்புறங் காஞ்சன மென்னும் 
ஆற்றங்கரை யணுகி அங்குவண்ணார் தந் துறையில் 
தோற்ற முள்ளப்பட்டுந் தூசுகளும் கொள்ளை கொண்டு 
ஆமா றலங்கரித்து அங்குநின்று போகையிலே 

2270 
பூமாலைக்காரன் புனிதனை வந்து கண்டு 
சுட்டியும் சுட்டுத் துடையலுந் தூக்கமுற 
பட்டமும் , பொட்டும் பலவும் கொடுத்துகந்து 
அண்ணலை 9 நன்றாய் அலங்கரித்துக் கைதொழுதான் 
கண்ணனு மற்றவர்க்குக் காட்சி கொடுத்தருளி 

2275 
சேந்து மதுமதுரைத் தெருவே வருகையிலே 
சாந்து சவாது நல்ல வச்சிரநீர்க் கற்பூரம் 
கோந்து மிருகம் தங்குங்குடிக் கத்தூரி 
கந்தப் பாணிக 3 நீர் கஞ்சனுக்குத்தான் கொடுத்து 
ஒப்பித் தடிதொழுது உள்ள படி சொல்லி நின்றான் 

2280 
கற்பித்த கூனிமிர்த்துக் கன்னிவடி வாக்கிப்பின் 
கஞ்சனைக் கொன்று கடிதழைத்துக் கொள்ளுகிறோம் 
அஞ்சனக் கண்ணா யகத்தி லிருமென்று சொல்லி 
மேவினார் மேலே விறல்கஞ்சன் சேனையுடள் 
ஏவினா னப்போ யிரண்டுநிகர் காரை 

2285 
சொல் விழாவமுனைச் சுந்தர னென்பானிருவர் 
வில்விழாக் கொண்டு மிகுமுழக்கிச் சூழ்ந்து கொண்டு 
ஆயருடைந் தோட அஞ்சலென்று கையமர்த்தி 
மாயனெதிர் மலைந்து மண்டுயுத்தம் பண்ணினர்காண் 
பங்கயக் கண்ணன் பலர்க்கும் பலராகிச் 

2290 
செங்கையே ஆயுதமாய் சேனையையும் கொண்டுழக்கி 
முந்தரமாய் வந்த முரணியனைத்தான் தூக்கி 
சுந்தரன் மேல் மோதித் தொலைத்தா னிருவரையும் 

1. வைகுந்தம் - வீடு பேறு . 2. அண்ணல் - பெருமையுடையோன் . 
-8 . கந்தப்பாணி வாசனை கலந்த நீர் . 4. கூனிமிர்த்து 
நிமிர்த்தி , 5 .. செங்கையே யாயுதமாய் - முட்டிப் போர் செய்தல் . 


- 


கூனலை 


கஞ்சனம்மானை 


83 


1 


வந்தவரைக் கொன்று வருகின்ற மாயவனை 
அந்த யிடையர் அணிமஞ்சன மாட்டி 

3295 
பொன்மணி யாபரணம் பூட்டி யலங்கரித்து 
மின்மணிமாட வியன் மதுரை தன்னிலுள்ளோர் 
நீடியக் கோடி நெடுந்தெருவி லுள்ளவரும் 
கோடி யிரட்டிக் குறுந்தெருவி லுள்ளவரும் 
நந்த னிடை வளர்ந்த தேவகி மகனை 

2300 
அந்தம் பெறக் கஞ்சனழைப்பிக்க வந்தனனாம் 
வாரும்நாங் காணவென்று மைந்தரும் மங்கையரும் 
சாரு நிறத்தானைக் கண்டுகந்தங் கென் சொல்வார் 
காமனில்லாக் குடையன் கண்ணன் திருமேனி 
தாமரை பூத்ததினிமேகங் காணு மென்பார் 

2306 
இங்கிவன் பேரழகுக் கேற்றவடி வில்லையோ 
சங்கு கலையும் தருவதுபோல் சேர்ந்திடுவார் 
மங்கைய துரைக்க மற்றுள்ளோ ரெல்லோரும் 
பங்கயக் கண்ணானைப் பார்த்து மிக உருகி 
கயல்மறுகங் கண்ணீர்பனித்த கஞ்சனெனக் கூற்றிருக்கும் . 2310 
இயம் புறந்தனிலே ஏன்வந்தான் பாவியென்பார் 
சங்கிருந்த கஞ்சத் தடக்கையான் பாருமென்பார் 
இங்கிருந்த கஞ்சற் கியமனிவன் காணுமென்பார் 
எண்ணாரும் சொல்ல இலங்குமணித் தேரேறி 
சென்றான் வெறுந்தெருவே செங்கண் மாலம்மானை 2315 
வஞ்சனையில் வில்வீழ வல்லசுரர் மாண்டதனை 
கஞ்சனுங் கேட்டு கலங்கி யிருக்கையிலே 
கொந்து கண்ட பைந்தார் குலவேந்தன் றன்னையப்போ 
வந்து கண்டான் கேசனென்னும் வல்லசுர னம்மானை 
மந்தார வெற்பை வளைத்து முறித்திடவே 

2320 


1. மஞ்சனமாட்டி - நீராட்டி . 2. நந்தனிடை நந்தகோன் வீட்டில் 
8. பங்கயக் கண்ணான் தாமரை போலும் கண்ணுடைய கண்ணன் . 
4. கூற்றிருக்கும் இயமன் இருக்கும் . 5. தடக்கை அகன்ற கை 
8. இலங்குமணி - ஒளிர்கின்ற மணிகள் , 7. பைந்தார் - பசுமையான 
மாலை . 


. 


84 


கஞ்சனம்மானை 


சந்திர சூரியரைத் தாக்கவோ சொல்லென்று 
வல்லாண்மை 1 சொல்லி நின்ற மன்னவனைப் பார்த்திவனும் 
எல்லா மினிது இடை நந்தகோன் மகனை 
நம்மூர் புகுந்தான் நலிந்தவரைக் கொல்லுவையாய் 
எம்மூரு மாயாமல் இருக்கலா மென்று சொன்னார் 

2825 
கன்றதில் படியடிப்பேன் கன்றுகொள் ளாயென்று சொல்லி 
குன்றதில் கொடிய வெகு கோசனனைத் தானழைத்து 
வல்லவகை யதனால் மாயவனைக் கொல்வதற்கு 
நல்ல பரியாக 2 நான் வடிவு கொள்ளுகிறேன் 
கிளர்ந்த பரியைக் கிருஷ்ணன் முன் கொண்டு சென்றால் 

2330 
ளந்தலை யென்று சொல்லி யென்மேலே யேறிடுவன் 
மற்றவனை நான் வல்ல மாயத்தாலே கொடுபோய் 
கொற்றவன் முன் காட்டிக் கொடுப்போ மெனச்சொல்லி 
வாகுமலை யனைய வல்லசுரன் கேசனேன்பான் 
மேக வண்ண ப மான மிததுரங்க மாகிநின்றார் 

2335 
அலக்கணினான மயிற்பு அச்சமற்றுக் குற்றமற்று 
இலக்கண முண்டான் ராசபரி யாகி நின்றார் 
கம்பிற் கடிவாளம் கச்சைசல்லி பொற்கவசம் 
செம்பொற் கலனை மணி சிக்கென்னத் தான் பூட்டி 
இரவி புரவியிலும் இந்திரன் மாக்களிலும் 

2340 
தரவிய ரூபமுடன் சஞ்சிவிற்றுக் கொஞ்சிவர 
தம்பிரா னான தனிநெடுமால் தன்னெ திரே 
நம்பிரான் றன்னை நடத்திவித் தானம்மானை 
சிகர மணியணியுந் தேரிலும் நின்றிரங்கி 
நகரி சனங் காண நடந்துவரும் நாயகனை 

2345 
பரனுடைய சோதிப் பணியணிந்துப் பூச்சூடி 
கால்நடையே வந்தால் கவனமில்லை யென்றுசொல்லி 
பரிமாவி 8 லேறுமென்று பண்ணுவான் கைதொழுது 


- 


1 . வல்லாண்மை 

மிக்க ஆற்றல் . 2. பரியாக - குதிரையாக . 
8 . மேக வண்ணம் - மேகத்தின் நிறம் . 4 . 

துரங்கம் குதிரை. 
5. ராசபரி 

லக்கணமுடைய குதிரை . 6 . நகரிசனம் - நகர 
மக்கள் . 7. பரனுடைய கடவுளுடைய . 8. பரிமாவில் - குதிரையில் 


கஞ்சனம்மானை 


85 


அரிமாயவனு மவனை முக னோக்கி 
கடியகுதிரை தன்னைக் கண்டால் பயப்படுவோம் 

2850 
டைய மக்கள் நாங்களிதை யேற்றிடு வோமோ 
மெள்ள யெடுத்துவைத்து வீழாமல் கைப்பிடித்து 
துள்ளாம லோடாமல் தொடர்ந்து நடத்துவையால் 
இக்குதிரை மேலே யிருக்கலா மென்று சொன்னார் 
அக்குதிரை மேலே அவனெடுத்து வைக்கவென்று 2355 
எடுத்தா னெடுக்க வொண்ணா திடையொடிந்து கீழ்விழுந்து 
துடித்தா னசுரன் துஞ்சினா" னம்மானை 
வெகுகோசனன் சாக வெருண்டு பரிதானோட 
புகுகேசனைப் பிடித்துப் பூண் முதுகி லேற்றி 
நாலாறு சாரிகளும் நால்வகையுந் தானடித்து 

2360 
காலாற வெட்டான் கசம்பறியத் தானடித்து 
ஆசனம் பற்றாமல் அதுக்கினா னவ்வளவில் 
கேச 2 னுயிர் போய்க் கிடந்தான்கா ணம்மானை 
சீராமன் தன்னைத் திருமஞ்சன மாட்டி 
ஊராய ரெல்லோரும் ஒப்பனை செய்பளவில் 

2365 
பாடிப் பயிலும் பரியு மடிந்ததனை 
ஓடிப்போய்க் கஞ்சனுட னோதினன்கா ணம்மானை 
கவலை பெரிதுடைய கஞ்சனு மற்றிவனை 
குவலயா பீடத் தால் கொல்லிவிடப் போவென்று சொல்லி 
தாழ்த்த மிடுக்க சாதிபல னென்பானை 

2370 
அழைத்தருளிக் கஞ்சனவனுக் கெடுத் துரைப்பான் 
இந்திரனை வென்றும் இமையோரை ஈடுசெய்தும் 
அந்திரமே வந்திழந்த ஆனையென்னுங் கூற்றுவனை 
கொண்டுபோ யாயரையும் கோநந்தன் மைந்தனையும் 
மீண்டு போர் செய்து மிதிப்பித்து வாருமென்று 

2375 
ஆதித்தர் தோன்றிய அண்ட மிரண்டினையும் 


1. துஞ்சினான் - இறந்துபட்டான் ( மங்கலச்சொல் ) 2. கேசன் - 
பரியாய் உருவம் எடுத்த அசுரன் . 

8 . 

UIT Lq - பாசறை ; போர் வீடு. 
4. குவலயாபீடம் யானையின் பெயர் . 5. கோநந்தன் 

இடையர் 
குலத்தில் தோன்றிய நந்தகோபன் , 2. ஆதித்தர் - சூரியர் , 


. 


86 


கஞ்சனம்மானை 


ஆதி பிரமன் மனமயிற் பத்தியினால் 
வலக்கையில் ஆண்டிற்றில் வந்துற்ற மற்றகேச 
குலக்கயங்கள் | தயங்க குத்திக் கொலைசெய்து 
நூறாயிரங் களிற்றி னோற்ற மிடுக்குடைய 

2380 
ஆறால்வருஞ் சீற்றத்தா லவ்விலங்கில் நிற்பதனை 
கம்பத்தின் சோவைவிட்டுக் காலில் விலங்குவிட்டு 
வெற்பொத்த கூற்றை விலங்குவிட்ட வாறதுபோல் 
தம்முழ மன்று முழமதாமே யொருமுழமாய் 
ஏழரைச் சுற்று மெழிலுயற்றி யொன்பதுமாய் 

2385 
நீழவரைக் கப்புவிட்டு நெற்றியில் மேலந்தமுமாய் 
மெற்றாரை மும் மதமும் வேலையிலே மேகமிடும் 
நிற்றாரைப் போலே நெடிய துதிக்கையுமாய் 
கூறுடைய கொட்டுக் குவலயா பீடமென்றும் 
பேறுடையானை தன்னைப் பித்தேற்று மவளாய் 

239 
கஞ்சா மதமத்தைக் கற்றாழைக் கள்ளுடனே 
அஞ்சா மதமிட்டு யமுதுக் கவளமிட்டுத் 
தென்னை யிளங்குருத்தும் தினைச்செந்நெல் வேய்க்குருத்தும் 
கன்னல் கட்டோ எடுங் கடிக்கரும் புந் தானருந்தி 
பொன்னணி யோடைப் புரசமணிப் பூட்டி 

2395 
அன்னதுக்குத் தக்க அணியா லலங்கரித்து 
மெய்க்குக் கவசமிட்டு மிக்காயுதஞ் சுமத்தி 
கைக்கு முசலம் வைத்துக் கத்தியுங்கோடம்வைத்து 
வேகமுடைய வெகுகளிற்றைப் போர் பயிற்றி 
தாகமுடைய கேசாதி பலனென் பான் 

2400 
அண்டிய பேரரக்கர் ஆயிரம் பேர் சூழ்ந்துவர 
கொண்டு சென்றான் வீதியிலே குஞ்சரத்தை ச யம்மானை 
கால்கடுகி வால் நிமிர்ந்து கண்கள் சிவப்பெறிந்து 
பாகர் சிலரைப் பலதிக்கும் பிய்த்தெறிந்து 


1 . கயங்கள் யானைகள் . 2. வெற்பு - மலை . 8. மும்மதம் - 
கன்னமதம் , கபோலமதம் , பீஜமதம் ஆகிய மும்மதமுடைய 

யானை , 
4. கன்னல்கட்டு - கரும்புக்கட்டு , 5. குஞ்சரம் - யானை , 


கஞ்சனம்மானை 


87 


24-05 


2410 


2415 


செந்தூளி யாடி திசையெங்கும் கை நீட்டி 
வெந்தீ வருவதுபோல் வீதியிலே கண்டவர்கள் 
வெண்பிறையைக் கவ்வியொரு மேகம் வருகுதென்பார் 
கண்புதையு மிங்கோர் கருமலை போகுதென்பார் 
நீலக்கட லெழுந்து நேரே வருகு தென்பார் 
சோலைக்குலங்க ளெல்லாம் துறத்து நடந்ததென்பார் 
கோபாலர்க் காவலனைக் கொல்லுவிக்கக் கஞ்சன் விட்ட 
மாபாவி யானை வருகுதென உள்ளறிந்து 
ஓடிக் கதவணைப்பார் உப்பரிகை 3 யேறிடுவார் 
ஆடிப் பதறுவா ரருகுவர அஞ்சிடுவார் 
மஞ்சைப் பிளந்தும் வருங்காற்றாய் குணணிடித்தும் 
இஞ்சிக் 3 கதவுமனை யெல்லாம் யெடுத்தெறிந்து 
கோறப் பாகரைப் பிளந்து கூறும் பெருந்தொட்டில் 
ஆய்ப்பாடி மன்னன் முன்னே யானைவந்த தம்மானை 
கண்டாய ரெல்லாங் கலங்காமல் கையமர்த்தி 
பண்டானை வென்ற பலதேவனை யழைத்து 
சவ்வானை யானை யெளிதல்ல எண்டிசையில் 
அவ்வானை யோடே அயிராபதத் தினையும் 
வென்று விசையும் விடுத்தந்தக் கஞ்சனை யும் 
சொன்னதற்பின் யாவரையும் கூட்டிவா வென்று சொல்லி 
ஆயற் கவனை யணிகாவலாய் நிறுத்தி 
போயக் களிற்றுடனே போர் மலைந்தா ரம்மானை 
தீயக் களிற்றால் வந்த சிகரத்தின் மத்தகத்தை 
ஆயக் களிறு காலால் அமுந்த உதைத்தருளி 
கும்பத்தில் தட்டிக் குலையிலடி வயிற்றில் 
செம்பொற் பதத் தாலே சிக்கென்ன தான் மோதி 
சுற்றித் திரிந்தும் துதிக்கையில் பட்டகன்றும் 
பற்றிப் பொருதும் பணைமருப்பின் மீதிருந்தும் 
மேலிற் றிரிந்தும் வெளியெங்குந் தான் துவைத்தும் 


2420 


2425 


2430 


1 . 

கதவணைப்பார் கதவை மூடுவார்கள் . 2 . உப்பரிகை - மேல் 
மாடம் . 8. இஞ்சி - மதில் . 4. பதம் - பாதம் , அடி , 5. - பணை 
மருப்பு - பருத்த தந்தம் . 


88 


கஞ்சனம்மானை 


சூலித்தடித்து மகப்படா தொட்டெடுத் தும் 
பாய்ந்து போர்கண்டு பாகனும் கோபமுற்று 

2435 
காய்ந்து களிற்றை கணப்பினாற் காலோச்சி 
அங்குசத் தால் தாக்கி அசலம் : போலே திரியும் 
வெங்களிற்றை யுட்சுருக்கி வெரிவெளிர்போல் சுத்தவிட்டு 
எவ்வாகு மென் றோர்ந்தில னவ்வளவில் 
அவ்வானைக் கையி லகப்பட்டா னம்மானை 

2440 
சீர்பாத மேலா திருமவுலி கீழாக 
ஆபாத யானை அவனை வளைத்தெடுத்து 
கார்மேனி யானைக் + கண் மருப்பின் மொச்சிபற்றி 
தேர்வீதி யெங்குந் திரிந்தது காணம்மானை 
விஞ்சிய கோபுரத்து மேடையிலும் நின்றவர்கள் 

2445 
குஞ்சரக் கொடியிடையேர் கோமானைக் கண்டிறங்கி 
நெஞ்சங் குழைவார் நெடுங்கண்ணீர் சோர்ந்திடுவார் 
தஞ்சந் தரியார் சருவேசுர ரென்பார் 
வேரா " நடுங்குவார் வேதாவை நொந்திடுவார் 
போ ரானைக் கையில் பிழைத்த வாரென் றிடுவார் 

2450 
கொம்பில்பட்டா னென்பார் குற்றுயி ரின்னமென்பார் 
நம்பிப்பட்டா னென்று நகரிசனம் சொல்பளவில் 
பாற்கடல் போலவெண்ணை பயிலும் பணைமருப்பி 
மோக்கிழந்த கொற்றவனு மேதுசெய்வா னம்மானை 
வழுவி மதகரியை வஞ்சித்துக் கோட்டி லுந்தான் 2455 
நழுவி விழுந்து நகைபுரிந்து நாயகனும் 
கருமேக மீன்றதொரு கன்று போலங்கு நின்று 
பொருவேக யானையுடன் போர்தொடங்கி யேது செய்தான் 
கைநீட்டிக் கைநீட்டும் கால்நீட்டிக் கால் நீட்டும் 
மெய்நீட்டி மெய்குறுகி வெந்தினிற் போயொதுங்கி 2460 
மாயப்போர் செய்தியென மாவுத்தன் 7 கண்ண ழன்று 


1. அங்குசம் - யானையை அடக்கும் தோட்டி . 2. அசலம் - மலை . 
8. திருமவுலி - தலைப்பகுதி . 4. கார்மேனியானை - கருநிறமுடைய 
கண்ணனை . 5. வேரா 

6. கோடு - கொம்பு ; தந்தம் , 
7. மாவுத்தன் - யானைப்பாகன் . 


வியர்த்து . 


- 


கஞ்சனம்மானை 


80 


2465 


2470 


2475 


காயக் கரியைக் கடுங்கோப முண்டாக்கி 
எத்தனைக் கோடி யானைத் தொழிலுண்டு 
அத்தனையும் கொண்டு அட்டுவிற் றானம்மானை 
அவ்வகைக் கெல்லாம் வையவையாற் றப்புவித்து 
செவ்வையில் நின்று திருநெடுமா லேதுசெய்தான் 
கொம்பைக் கையால்பற்றிக் கும்பத்தி னோட.றைந்து 
தும்பிக்கை தன்னை துணித்து நிலத்தறைந்து 
ஈரிரண்டு காலினையும் ஏற்றினா னவ்வளவில் 
காரு ருண்ட தென்னக் கரியுருண்ட தம்மானை 
நிலையற்று நீச்சாக நீண்ட குருதி யெங்கும் 
மலையிக் கைதிறந்து வல்லருவி வாரதுபோல் 
அங்குற் றெமுங்குருதி அங்கங்கே ஆறாகி 
துங்கப் பணைமருப்பின் சுற்றெங்கு முத்துதிர 
தலையொடிந்து காலொடிந்து தந்தங்கள் தானொடிந்து 
மலையொடிந்து வீழ்ந்தது போல் மாண்டதுகா ணம்மானை 
குவலயா பீடத்தைக் கொன்று கொழுங்குருதி 
திவலையில் 3 மூழ்கிச் சிவந்து நின்றான் சீராமன் 
...... ..போலவடந்து மக்கள் ........... னை 
பாகனைப் பேசாமல் பற்றி வளைந்துகொண்டு 
முடித்த மயிர் பிடித்து மோதி நிலத்துடனே 
பிடித்திரு கூறாய் பிளந்தெறிந் தாரம்மானை 
அவ்வாறு கண்டு அறிவாகி வுற்றரசர் 
செவ்வாய் மணியைத்திரு மஞ்சன மாட்டி 
ஆபரணம் பூட்டி அமுது செய்யப் 5 பணிவித்து 
சாபமுற வளைத்து தாமும் அமுதுணப் போந்தார் 
அரிவெட்டி பட்டதுபோல் அச்சுதன் வாரதுவும் 
கரிவேட்டை யாடியதுங் கண்டுநின்றார் கற்றீர்பர் 
போந்து அடிமையுடன் பொன்னாசனத் திருந்தார் 
காந்து மன சுடைய கஞ்சனுட னேது சொல்வார் 


2480 


4 


2485 


2490 


1. கார் மேகம் . 2. குருதி - இரத்தம் . 8 . திவலையில் 
அலையில் . 4. திருமஞ்சனமாட்டி - நீராட்டி , 5 . 

அமுது செய்ய 
உணவருந்த . காந்துமனம் - சீற்றம் மிக்க உள்ளம் , 


90 


கஞ்சனம்மானை 


வல்லசுர னென்றும் மலை வெல்லந் தின்றசிங்கம் 
வெல்கரி 1 யைக் கண்டால் விடுமோ விழுங்காமல் 
கரியையும் பாகனையும் கட்டழித்து மீளாதே 
எரி யையும் போல்விழித்து இங்கேயும் போது நின்றான் 
செயிர்த்தங் கவனுடனே சேனையுடன் சென்றிருந்து 2495 
உயிர்த்துச் செயவல்ல துனக்குற்ற செய்யென்று சொன்னார் 
மற்றது சொன்ன மகிபனைக் கஞ்சனென்பான் 
கொற்றஉடை வாளால் கூறு செய்த வேளையத்தே 
சொல்லரிய பேர் துவக்குண்ட மேருவினில் 
வல்லுரத் தால் குற்றி வழிகண்ட மூட்டிகனும் 

2500 
அங்கது மண்டி அகிலமெல்லாங் கொள்ளை கொண்டு 
தாங்கி வலிநிறுத்தும் சண்டவலி சாணுரனும் 
வெல்யுத்தம் செய்து மிகுமலைபோல் தோள் புடைத்து 
மல்யுத்தம் விட்டெழுந்து வந்தார் காணம்மானை 
ஏவினான் கஞ்சன் எழில்வண்ணன் மேலவரை 

2505 
மேவினார் போயவனும் வீதியிலே வா ரவனை 
உரவோனே யெம்மில் ஒருவனுடன் யிவ்விடம் நீ 
தரவேணும் மல்யுத்தம் தந்தானெனுந் தோள் புடைத்து 
மண்ணாடி மைந்தரோ மாடாடு மேய்ப்பதல்லால் 
ஒண்ணாக மல்யுத்தம் ஓர்பிறப்புங் கண்டறியோம் 

2510 
நற்படியோ டெங்களை நீர் நாடிவந்தீ ரிப்போது 
மற்போர் வேணுமெனில் வாருமென்று மாதவனும் 
வன்கச்சை கட்டி மணிவளையுந் தோள்வளையும் 
ஒண்கைக் கணிந்து உறுப்பெங்கும் வெண்ணையிட்டு " 
நேத்திரத்துச் சென்னிக்கு நீள் குருளை தான் கட்டி 2515 
சாத்திரத்தி லுள்ள படி தானுமுற வணிந்து 
மலிப்போருக் கானவகை யெல்லாந் தான் புனைந்து 
கலிப்போர் புயங்கள் கலிக்கப் புடைத்தார்த்து 


1. வெல்கரி வெல்லும் யானை . 2 . எரி நெருப்பு . 
3. செயிர்த்து 

கோபித்து . 

4 | உயிர்த்து - பெருமூச்செறிந்து . 
5. வல்லுரம் வன்மையான மார்பு . 6. உரவோன் - ஆற்றல்மிக்கோள் , 
7. வெண்ணையிட்டு - நெய் பூசி , 8 . கலிக்க - பூரிக்க , 


கஞ்சனம்மானை 


91 


தாழ்விற் றளஞ்செய்து தாடைதனை யங்கமுற்று 
வாழுங் குறங் கொதுங்கி வல்லுறுப்புத்தான் குமைத்து 2520 
சேமமுறுவல் செய்து திரு........... மேலேற்றி 
கைமுறுவல் மெய்முறுவல் கண்கள் சிவப்பெறிய 
மன்னின்றார் கண்களிப்ப துடைவெல்லாம் செலுத்தி 
முன்னின்ற மாதவனை முட்டிகனும் பார்த்துரைப்பான் 
அல்லி யிடையர் மகனல்லக்கா நீயறிவாய் 

2525 
மல்லர் - மகனேகாண மல்லர்க்கு முன் போதாது 
சாத்திரங்கள் கற்றாலும் சற்று முனைப்போலே 
சூத்திரம் கற்றாரைத் தொல்லுலகில் கண்டறியோம் 
என்றாலு மிப்போ சிங்கங் கைப்பட்ட 
கன்றானைப் போலெனது கைப்பட்டா யென்று சொல்லி 2530 
மோதினான் முட்டிகனும் முண்டகத்தாள் - கோமானை 
காதினான் மற்றவனைக் கார்மேனிக் கற்பகனும் 
மலையிரண் டென்ன வடவை யிரண்டென்ன 
அலை யிரண் டென்ன அரியே றி ரண்டன்ன 
தாக்கினான் வானத் தலைவர் தலை பணிப்ப 

2635 
ஆக்கினான் மற்போ ரடைவடைவே யம்மானை 
சிரத்தா லுறப்பாய்ந்து திண்டோளா லீடுசெய்து 
கரத்தால் பணித்தும் சுழற்றியும் கால்வளைத்துத் 
தாங்கிப் பலபோருந் தம்மில் சரிபேராய் 
வாங்கிப் போய்நின்று மறுகாலு மேது செய்தார் 

2540 
தங்கவுரு விடிபோல் தோள் தட்டி ஆர்ப்பரித்து 
தங்கள் மனமிடுக்காய் 

னாரம்மானை 
மலையி ரண்டுங் கோனெனவு 

யொன்றின் 
தலையிரண்டு தானெனவும் தம்மிலுறத் தழுவி 
ஒருவர் விழுந்தும் ஒருவர தின் மேற்புரண்டும் 

2545 
ஒருவர் தளர்ந்தும் ஒருவர் மனந்தெளிந்தும் 
ஒருவ ரெடுத்தெறிய ஒருவர் புடை புரண்டும் 
1. குறங்கு 

தொடை . 2 . மல்லர் மற்போர் செய்பவர் . 
8. கன்றானை - இளம் யானை . 

4. முண்டகத்தாள் - தாமரைபோன்ற 
பாதம் . 5 . 

அலை - கடல் . 6. அரியேறு - சிங்கம் , 


- 


92 


கஞ்சனம்மானை 


ஒருவர் கையில்குத்தை ஒருவர்கையில் தான் பிடித்து 
வாக்கா லிடியெழுப்பி 1 மார்பாலகக் கனலெழுப்பி 
மூக்கால் புகையெழுப்பி முட்டியுத்தம் - செய்கையிலே 2550 
கட்டி யெடுத்துக் கரியோனைக் கீழாக்கி 
முட்டிகன் மேலிருந்து மூரித்தோள் தட்டயிலே 
மாற்றான் முகம்நோக்கி மாதவனு மேது சொல்வான் 
தோற்றார்கள் தொழிலைத் தொழிலிட்டான் செய்திடுவேன் 
நீயென்னை வெற்றிகொண்டு நீங்குதியோ வென்று சொன்னான் 2555 
மாயவன் மேலிருந்த வல்லசுரன் ஏதுசொல்வான் 
கூடுமிப் பேர்காணக் கொலைக்களத்தி லுன்னையிப்போ 
ஏடுவிப்பே னல்லாமல் விடுவேனோ யென்று சொன்னான் 
வீரனுந் தான் சொல்லி மேலிருந்த முட்டிகனை 
போரிற் புரண்டெழுந்து பின்கழன்று முன் சமைந்து 2560 
முட்டிகனைச் சேந்தான் முனிந்து சானுரானென்பானை 
வட்டி முதுகைக் கரங்களாலே நெரித்தான் 
இருமலை தாக்க யிடைநின்ற மாமலைபோல் 
மறுமலர் தண்டுளப மாயனு மேது செய்தான் 
முன்னான் முகற்கு முன் போல முன்னிற்கும் 

2565 
பின்னான சாணுரானைப் பேராமற் போர்மலையும் 
ஒருவரோடு நின்றான் ஒருவர் பொருதார்போல் 
இருவரோடு மற்போர் யியற்றினர் காணம்மானை 
திறம்பா தெதிர்நின்று செங்கமலக் கண்ணினானும் 
புறம்போன வரைப் புயங்களால் ? மோதுவித்தும் 2570 
கையை யொடித்து மகன் மொழியைத் தான் பெற்றும் 
மெய்யையுற நெறித்தும் வெம் போர் விளைக்கையிலே 
தூளிசுடர் மறைத்த சூழ்மதுக்கள் தூளெழவோ 
காளிகலிந் தெழவே கண்டார் வெருண்டகன்றார் 
அந்நேரந் தன்னில் அசோதை திருமகனும் 

2575 


- 


1 . வாக்காலி டியெழுப்பி இடிபோன்று கடுங்குரலெழுப்பி . 
2. முட்டி யுத்தம் - கைப்போர் . 3. மூரித்தோள் - பூரிக்கும் தோள் . 
4. தண்டுளபம் குளிர்ந்த துழாய்மாலை . 5 . நான்முகன் பிரமா . 
6. திறம்பாது புறமுதுகிட்டு ஓடாது . 7 , வரைப்புயங்கள் - மலை 
போன்ற புயங்கள் , 


- 


- 


கஞ்சனம்மானை 


93 


முன்னே பொருகின்ற முட்டிகனை யேது செய்தான் 
வீணாகப் பாசமெனும் கட்டாற் பூட்டுதலும் 
பூணாக முன்னெருங்கி பொங்குதிரங் கண்பிதுங்கி 
மாமலை வீழ்வதுபோல் மண்மேலுற விழுந்தார் 
தாமனு மவ்வளவில் சாணூரனைத்தான் பிடித்து 

2580 
கையில் கைகோத்துக் கடுந்தரையில் மோதுதலும் 
குப்பிக் கவிழ்ந்துடலம் கொப்பளித்தா னம்மானை 
கல்லென்ற திண்டோள் கரியமால் கையாலே 
மல்லரிரு வோரும் மாண்டனர் காணம்மானை 
அங்கவரைக் கொன்று அழியாத கோபமுடன் 

2586 
செங்குருதி யாடித் திருமேனி தூள் மூடி 
வெந்திறல் வேந்தருடன் வீதியிலே வா ரவனை 
சுந்தரச் சோபையுடன் சொர்க்கந் திளமுகியும் 
கற்புடைய மாதர் கமலாட்சியும் பணிந்து 
பொற்புன லாடுவித்துப் போனக 2 மும் பண்ணுவித்து 2590 
ஆம்பணி கொண்டு அலங்கரித்துத் தெண்டனிட்டான் 
காம்பணி தோளாரைக் கண்ணனும் கண்டுகந்து 
இன்றுமுத லெனக்கே யேந்திழையா யிங்கிருந்து 
பொன்றுதவும் வைகுந்தம் போய்ப்புகுவ ரென்று சொல்லி 
கச்சைத் தலையாடக் காதிலிட்ட குண்டலமும் 

2595 
செச்சைத் துடையும் திருப்புயமுஞ் சீராட 
தும்பி புடை பாடத் தோகைநல்லாள் கொண்டாட 
நம்பி 4 தெருவே நடந்துவரத் தான் கண்டு 
போந்து மிருவினைய பூஷனுந் தானொருவன் 
காந்து மன துடைய கஞ்சனுற் றுரைப்பார் 

2600 
ஆதிக் கடவுளோர் அன்னாளா யின்றளவும் 
வாதிக்க வொண்ணாத மல்லரையும் கொன்றுழக்கி 
ஆறாத கோபமுடன் அந்நாளுனை நாடி 


1. சுந்தரச் சோபையுடன் - அழகான தோற்றத்துடன் . 2. போளகம் . 
உணவு . தும்பி வண்டுகள் . 4. நம்பி 

நம்பி . ஆடவர்களிற் சிறந்த 
கண்ணன் . 5. காந்து மனம் - வெதும்பும் உள்ளம் , அழுக்காறு . 


- 


94 


கஞ்சனம்மானை 


2605 


2610 


2615 


வாரானெனக் கேட்டு வனக்கஞ்ச னே துரைப்பான் 
இங்கே பசாரிக்க யேவினா னல்லாது 
அங்கவரைக் கொண்டோ அரசாண்டேன் மூவுலகும் 
என்றவன் சொல்லி யிருக்கின்ற வேளையத்தே 
துன்னு மிடுக்குடைய சுந்தோப சுந்தரென்பார் 
சந்திர சூரியர்கள் தோற்றிலரோ யெங்களுக்கு 
பன்னா ளியற்று மெங்கள் பற்றாக்கி யிம்பொழுது 
மன்னா வுலகில் மனிதரோ மாறாச்சு 
காவலன் பின் மற்றவனைக் கட்டிக் கொடுவாறோம் 
ஏவும் .......... மேலெம்மை யேவினன் காணம்மானை 
மேற் பூணணிந்து " மிகுகச்சை தான் கட்டி 
கற்பூரப் பொற்புளகக் காப்பாடையும் புனைந்து 
பார்த்திபனேவ மந்திரத்தை நகை விதிர்த்து 
போய்த் திருமாலைப் புரவளைத்தா னம்மானை 
எங்கள் தொழிலன்றி யாமறியாக் காரியத்தை 
அங்கம் பொருகைக் கழக கீறிர மாகில் 
வாரும் போர்வென்று மாயவனும் சம்மதித்து 
காரும் பொன் மேனியான் கச்சைகட்டி முற்றிவிட்டு 
தண்டை வளையில் தடமுளகை மீதணிந்து 
கண்டல முள்ளாக்குப் பாசந்தான் புனைந்து 
சுடர்வயிரத் தாரை சுரிகை - தனை யுருவி 
திடமொடு கைக்கொண்டு திருமுதுகு தானளித்து 
செய்ய கருத்திறுகத் திருப்புருவ மேலேற 
மாலடி கொட்டி வலதுகை கால்முன்னாக 
நாலடி கட்டி நடந்தெதிரே தாக்கலுமே 
சூழ்ந்து கரியோனைச் சுந்தோப சுந்தரனும் 
கூர்ந்து பலவகையால் குத்தினர்கா ணம்மானை 
தொட்டு நடந்தும் சுரிகையால் குத்துகளை 
தட்டியும் மெய்நெரித்துந் தாழ்ந்துமிழப் பாய்ந்தும் 


2620 


2625 


2630 


ஆபரணம் . 


1. மன்னாவுலகு - நிலையில்லாத உலகம் . பூண் 
8. . கச்சை - வீரர்கள் இடையில் இறுக்கிக்கட்டும் வார் . 4 . 
உடைவாள் . 5. கரியோளை - கருநிறமுடைய கண்ணனை . 


சுரிகை . 


கஞ்சனம்மானை 


95 


1 


சங்குக் கரத்தானும் தண்டிவந்த தானவரும் 
அங்கத் தொழிலினடை வெல்லாங் குத்துதலும் 
தப்பாச்ச லொன்றாலே தாமன் சுரிகையினால் 

2635 
துடைப்பாச்ச சுந்தோன் துஞ்சிவிழுந்து பின்பு 2 
உற்றதனை மீள ஒருகால் புறம் வீச 
மற்றவனும் வீழ்ந்தான் மலைபோலே யம்மானை 
துய்ய சுரிகையினால் சுந்தோப சந்தனையும் 
செய்ய திருமால் சிறுபொழுதில் கொன்றயர்ந்து 2640 
கோலால வாசுகியின் கோள்வாயிலே பிறந்த 
ஆலால மென்ன அன்ன வரக்கண்டு 
மாகும் போலோடி மகீபதனென் பானொருவன் 
சூறுதன் போல் கஞ்சனுக்குச் சொன்னான் காணம்மானை 
சொன்னவனைக் கோபித்துச் சொற்கஞ்ச னேது செய்தான் 2645 
முன்னமி யான் விடுக்க மூனரு பலனா ..... ம 
சொல்லரிய பேய்முதலாச் சுந்தர னீறாக 
மல்லசுரன் + எண்ணிறந்தார் மாண்டா ரிவனாலே 
ங்கே பசாளித் தினிதுரக வார்த்தை சொல்லி 
அங்கே விடுத்தா லவன்கையால் மாண்டிடுவார் 

26501 
மற்றாயன் தன்னை வதைப்பேணி யானோய 
பற்றாரை யேவிப் படக்கொடுக்கத் தேவையில்லை 
மண்ணாடர் வந்தெனக்கு வாசல்முறை செய்ததுவும் 
விண்ணாடர் வந்து மிகுகப்பம் கட்டுவதும் 
அத்தி யெழு பத்தாருயிரத்தை வெல்ல வல்ல 

2655 
சத்திகொடு வல்லாது தந்தா ரொருவருண்டோ . 
ஏழுவயது முதல் எண்ணவெண்ணா தின்னளவோ 
வாகு பிலத்தை மறிக்கவல்லா ருண்டாச்சே 
இன்றிவனைக் கொன்று யானுலகை யாளும்வகை 
கன்று முடியரசர் கண்டிருங்கோ ளென்று சொல்லி 

2660 


தானவர் - அசுரா . 2. துஞ்சிவிழுந்தபின்- இறந்தபின் ( மங்கலச் 
சொல் ) 3. செய்ய - சிலந்த . 4. மல்லசுரன் - மல்யுத்தம் செய்தலில் 
வல்ல அசுரள் . 5. பற்றார் - பகைவர் . 6. வின்ணாடர் - தேவர்கள் 
7. அத்தி - யானை . 


96 


கஞ்சனம்மானை 


2665 


2670 


மினகச் செறிசிங்க விரர்சனங் குதித்து 
பொன் கச்சை கட்டிப் புக்கருவாள் பூரித்து 
வங்கப் பருதியும் வார்சிலைக் கலாபமும் 
நற்றுங்கக் கலாபமுடன் தோள்வளையும் தோளணிந்து 
மவுலி புனைந்து வகைமாலை தான் புனைந்து 
சவலிக் கடுக்கனுடன் சன்னவீரம் புனைந்து 
மருவ மிருள கல்லோனோர் திறையளித்து 
சருவா பரணத்தால் தன்னுடம் பெல்லாமறைத்து 
வீரக ........ 

யந்தானனிந்து 
மார்புக் கிசைந்தகன வச்சிராங்கித் தோணிந்து 
வெற்றிப் படையரசர் வேல்வேந்தர் மண்டலிகர் 
சுற்றிவர வீரத் துவசம் விசும் பளக்க 
வெங்கவரிக் காலசைப்ப மிக்ககுடை நிழற்றச் 
சங்கப் படாகம் தலமதில் ஆர்ப்பரிக்க 
அம்புமுனை திருத்தி ஆயுதமெல்லா மெடுத்து 
செம்பொன் சிலையைச் சிறுநானொலி யெறிந்து 
மாசோன னற்றாலே மயனால .......... ற்ற 
யோசனை மூன்றுயர்ந்த உப்பரிகை மேலேறி 
எண்ணப்படாச் சேனை யெத்தனையுன் டத்தனையும் 
வண்ணக் கரிய நிற மா தவன் மேலே யேவி 
தரணியில் மன்னவனும் தானும் பொன்மேடையிலே 
ரணிய வெற்பில் எழுகின்ற சூரியன் போல் 
வீறான செம்பொன் விளங்குசிங் கா தனமேல் 
ஏறாகக் கஞ்சன் இருந்தான்கா ணம்மானை 
பொன் செய்த மாளிகைமேல் பொற்கோலம் கண்டுநின்ற 
கஞ்சனைக் கண்டு கடுநரகி லுள்ளவர்கள் 
சாலமனந் தளர்ந்து தம்மிலே யேதுசொல்வார் 


2675 


2680 


2685 


1. மவுலி - சென்னி . 2. சருவாபரணம் - மிக்க ஆடை , அணிகள் . 
8. வீரத்துவசம் - விரச் சின்னமாகிய கொடி . 4. விசும்பு - ஆகாயம் . 
5. வெங்கவரி - வெண்மையான மான் மயிர்க்கற்றை . 6. செம்பொன் 

செம்பொன்னாலான வில் . 7. இரணியவெற்பு பொன்மயமான 
மலை , 


- 


கஞ்சனம்மானை 


97 


ஏலன்பழி கொண்ட பாவிபழி காரன் 
உற்ற திருவு முடன் பிறந்த பெண்டுகளும் 
பெற்ற பிதா வும் பெருஞ்சிறையிலே கிடக்க 

3690 
தாரணியை யாளுந் தறு கண்மை " போதாமல் 
ஆரணியத்தே யிருக்கும் ஆயரிடத்தே வளர்ந்த 
அச்சுதனைக் கொல்ல அழைப்பித்தான் காணுமென்று 
நச்சுவிழி நீர் சொரிய நாரணனைப் பார்த்துரைப்பார் 
கஞ்சனே யென்னுங் கடும்பாவி தான் செய்த 

2695 
வஞ்சனையும் மன்னன் வரலாறு கேளுமென்று 
ஓதுவார் மற்றிவனை உக்கிரசேனன் பெற்று 
சூதுமன துடைய துட்டனென உள்ளறிந்து 
ஓர்கஞ்சப் பாத்திரத்தி லுடக்கிடத்திப் போட்டமையால் 
பேர்கஞ்ச னென்றவனைப் பேரிட்டழைத் தார்கள் 2700 
ஏகவயதி லியவுதனைப் பிளந்தான் 
ஆகம் நிரம்பு தன் முன் சிங்க வாகனனை 
சங்காரஞ் செய்து பின்னுஞ் சந்திரசூரியர்போற் 
பொங்காமற் கொன்றவர்க்குப் போர்வேந்தன் வாழ்கின்ற 
னற்சுரர் வங்கிஷத் திலங்கு அசுமான தனையும் 

2705 
கொன்று சமாலியையுங் கொன்ற குலந் தனக்கு 
தானரசு செய்தான் சதுப்புவியும் தானான 
வானவனோ டிந்திரனை மாறாதநிலை கொண்டார் 
எழுபத் தாயிரம் யானை மிடுக்குடையான் 
பழுத்தத் தன் தங்கை பாலா லனைவரையும் 

2710 
மாயவதை செய்தான் மற்றோர் குழந்தைபிழைத்து 
ஆயர்வளர்த்தார் அவன் தனையும் கொல்ல வெண்ணி 
அங்கே வினைபடர்ந்தான் அங்கும் பிழைத்ததுகண் 
டிங்கே யழைத்தா ரிடர் செய்யக் காணுமென்பார் 
தேவகி மைந்தன் செயஞ்செய்து தான் பிழைத்தால் 

2715 


1 , பெற்றபிதா - வசுதேவன் . 2. தறுகண்மை - ஆற்றலுடைமை . 
8. அச்சுதன் - கண்ணன் . 4. கஞ்சப் பாத்திரம் - வெண்கலப் பாத்திரம் . 

வானவன் தேவர்கள் . 6 . மாயவதை மாயமாகக் கொல்லை . 
1. - இடர் செய்ய - துன்பம் செய்ய . 

13-14 


- 


- 


48 


கஞ்சனம்மானை 


பாவக மன்றிப் பலதேவர் கண்களுக்கும் 
திக்கார் கடவுளர்க்கும் சீர்செய்வோ மென்றிசைவார் 
துக்கார் மகன் தனக்குத் தூங்கித்தலை நேர்ந்துகொள்வார் 
எங்கெங்கு முள்ளோரு மிவ்வா றிருக்கையிலே 
அங்கதனை வென்ற அய்யனு க்குத் தான் துணையாய் 

2720 
தந்த வசுதேவன் தம்பிதற் றாசனுடன் 
அந்த மாபிலுள்ளோர் ஆருங் கூரனுடன் 
தங்கள் கடற்படையும் தாங்களும் வந்து கண்டு 
பொங்க முழுக்காட்டிப் போனகமுஞ் செய்வித்து 
தாமாமணி சுகந்த மதானை பல பூஷணத்தால் 

2725 
ஆமா ரலங்கரித்து ஆயுதங்களும் கொடுத்து 
தங்கள் பெரும்படையும் தாமும் துணையாகத் 
துங்க நெடுமாலைச் சூழ்ந்துவந் தாரம்மானை 
கூற்றுவன் போல் வெட்டக் கொளகை போல்வாரவனும் 
ஏற்று வந்த கஞ்சனெனவுங் கடற்சேனை 

2730 
நோக்கினார் கண்ணும் நுழையாமற் றுன்னிவந்து 
தாக்கினார் தேவர் தலைபணிப்ப அம்மானை 
ஆனையுந் தேரு பரியுங் காலாளும் 
சேனையுமாகத் திருமாலைச் சூழ்ந்து கொண்டு 
கார்மலையைச் சூழ்ந்த கருங்கடல் போலார்ப்பரித்து 2735 
போர்மலையைக் கண்டு புயல்வண்ண னேது செய்தான் .. 
எவ்வகையாய் வந்த யானை பலதேர் காலாள் 
அவ்வவருக் கவ்வவராய் ஐமுக்கால் நாழிகையில் 
கொன்றான் திருநெடுமால் கூற்றுவனுந் தேகியான் 
சென்றாறா யோடினதே செங்குருதி யம்மானை 

2740 
சேனையைக் கொன்றும் சினஞ்சற்றும் மாறாமல் 
ஆனையைக் கொன்ற அங்கோளரி போலே 


1. அய்யன் - தலைவன் . 2. முழுக்காட்டி - நீராட்டி . 8. நெடுமால் 
நாராயணன் . 4 . கார்மலை கரியமலை . 5. ஐமுக்கால் நாழிகையுள் - 
ஐந்தேமுக்கால் நாழிகைக்குள் . 6. அங்கோளரி 

அழகிய சிங்கம் , 


கஞ்சனம்மானை 


99 


கஞ்சன் 1 மேல் செல்கின்ற கஞ்சன் றனிமைகண்டு 
செஞ்சொற் கருடனுடன் சேட னருணனென்பான் 
பாற்கரனைப் போற்றிப் பணிந்து புகழ்ந்துரைப்பான் 

2745 
பொற்கருங் கஞ்சன்றான் பொன் மேடையில் நிற்ப 
காலாளாய் செல்கின்ற கண்ணனுக்கு நோன் துணை யாய் 
மேலாளாய் தோள் கொடுப்பேன் வெய்யோனே போவென்றான் 
தேர்ப்பாகன் தன்னைத் திவாகரன் றானேவ 
ஆயப்பாடி வேந்தே அருணனும் வந்துகண்டு 

2750 
திண்டோளி லேற்றிச் சிகரத்தில் நின்றவர்முன் 
கொண்டாடி வந்து குறுகினன் காணம்மானை 
அக்கமலக் கண்ணாற் கூரலு மப்பொழுதே 
தக்கப்படைக் கலமுஞ் சஞ்சுவமுந் தான் கொடுத்தான் 
தாரிட்ட கோதைத் தலைக்கிராணம் புனைந்து 

2765 
வீரப்பட்டம் கட்டுவித்து விரற்பிடியு மணிந்து 
நற்கவசம் பூண்ட விண்ணாழிகை யழைத்து 
வற்கப் பலகை மகாதுரகம் புனைந்து 
கச்சை யணிந்து கதிர்வாள் கைத்தணிந்து 
செச்சையே கேயூர் மிற்றான் புனைந்து 

2760 
நிக்கென வில்லைச் சிறுநா ணொலியெறிந்து 
யோசனை மூன் றுயர்ந்த உப்பரிகை மேல்நின்ற 
நீசன் நிலையறுதி நீளருணன் தோள் மீதே 
போந்திரு மேருவினைப் போர்வேட்டு தென்றேற்று 
மந்திர மாமலைபோல் வந்துவலி நெடுமால் 

2765 
தந்திரு மாமன்மேல் 

காணம்மானை 
தன் மருகன் போர்வேட்டுத் தன் மேல் வரக்கண்டு 
பொன்முறுவல் தோன்றப் புகர்வாள் தனை விடுத்து 


31 


- 


1. கஞ்சன் கண்ணனின் மாமனாகிய கஞ்சன் . மற்றொரு கஞ்சன் 
தாமரை மலர்போன்ற கண்ணன் . 2. நோன் துணை வலிய துணைவனாய். 
8. கதிர்வாள் கைத்தணிந்து - ஒளி பொருந்திய வாளைக் கையில் பிடித்து , 
4. போர்வேட்டு - போரினை விரும்பி . 


100 


கஞ்சனம்மானை 


3 


மின்னாணெறி யெறிந்து மிகை சொன்ன கஞ்சனுடன் 
பொன்னாழி 1 மாயன் புகலலுற்றா னம்மானை 

2770 
இன்னஞ் சிலநா ளிங்கேயனிதிருந்து 
அன்ன வசுரர்தனை அங்கென மேலே வந்தே 
அங்கின்று யென்னை அறியா தழைப்பித்தாய் 
குங்குன னுயிரை யிழக்கவென மொழிந்தான் 
கஞ்சனுங் கேட்டுக் கதித்து : கொதித்துரைப்பான் 

2775 
முன் சென்ற போரென்று மோசப்போர் செய்யாதே 
வல்லையா யவரென்றான் மாயோனைத் தீயோனும் 
தொல்லையா மண்டபத்தில் தானொன்னைத் தான் பறித்து 
சுற்றி யெறிந்தான் சுடராழி மாயன்மேல் 
மற்றவனுந் தானை வாளிகளால் 2 கூறு செய்தான் 

2780 
வணங்கி யெடுத்து மகேந்திர அத்திரத்தை 
குணங்கொடிய கஞ்சன் குறித்தெறிந் தானம்மானை 
எங்கு மெரிகாண இமையே ருந் துண்ணென்ற 
பொங்கு மடவையென்ணப் போ துங் கடுங்கணையை 
மூன்று கூறாக முகுந்தனு மோர்கணத்தில் 

2785 
என்றுகோ லொன்றினா லெய்தறுத்தா னம்மானை 
முன்னாளசுரர் முடி துணித்த வாளியொன்று 
அந்நாயகனு மழைப்பித்து மந்திரித்து 
கஞ்சன் மேலெய்தான் கடுங்கணையு மாங்கவனை 
தஞ்சமே செய்ததன்றி தடையற்றதில்லை யம்மானே 2790 
அருணன் புயத்துமேல் அப்பொழுது கஞ்சனென்பான் 
வருண னிடைபெற்ற வாரணத்தைத் தான் தொடுத்தாள் 
மின்னியிடி முழங்கி மிகவிருண்டு சோனை செய்து 
தன்னில் வருவதனைத் தூயோனுங் கண்டருளி 
ஆய்ந்த அசனியில் வந்தன் னாளசுரர்களை 

2795 
காய்ந்த புகர்மழுவைக் கஞ்சன் மேல் விட்டெறிந்தான் 
அன்னது வாரணத்தை பற்றித் தூளாக்கி 

1. பொன்னாழி - பொற் சக்கரம் . 2. வாளிகள் அம்புகள் . 
8. அத்திரம் - பாணம் , 4. கடுங்கணை - கொடிய அம்பு . 5. அசனி - இடி . 
6. மழுவை - மழுவாயுதம் . 


கஞ்சனம்மானை 


101 


மன்னன் மேல் தையாமல் வாய்மடிந்த தம்மானை 
பஞ்ச பத்திரமென்னும் பருபதத் ! திலே நெடுநாள் 
கஞ்சன் தபசுபண் ணிக் கண்ணுதலோன் பால் பெற்ற 2800 
பாசுபத அத்திரத்தைப் பாம்பணையோன் மேல் தொடுத்தான் 
வீசுகன லுமிழ்ந்து விண்ணடுங்கச் சூழ்ந்து சென்று 
சுற்றி வளைந்து துளைத்தோ ளருணனுடன் 
நெற்றியிற் பட்டுருவி நீங்கினன் காணம்மானை 
ஊற்றான நெற்றியுடன் உத்தமனைக் கைதொழுது 

2805 
ஆறாதசீற்றத் தருண னழன்று ரைப்பான் 
உன்னைக் கொலவிடுத்தான் உன்னைப் பயந்தார்கள் 
தன்னைச் சிறைவைத்தான் தன் பொறுமை கண்டிருந்தும் 
உற்றானம் பாற்று உரவோனைக் கைதாங்கி 
பற்றாதவனைப் பனாட்டுவதே னென் றுரைத்தான் 

3810 
வற்புறுத்தக் கேட்டாளன்று மாயோ னருணரிட 
பொற்புயத்தில் நின்ற புவிபோ லெழப்பாய்ந்து 
ஆயுதமெல்லாம் கஞ்சனுட 
மாயள் தலைப்பெய்தான் மற்றவலும் போர் மலைந்தான் 
கையால் பிறகறித்துங் காலா லுடல்வளைத்தும் 

2815 
மெய்யால் நோக்குவித்தும் வெம் போர் விளைக்கையிலே 
மானை நீங்கி நின்று மற்றவன் றன் மார்கிழிய 
கோமா னொருவேலைக் கொண்டெ றிந்தா னம்மானை 
மால்தொட் டெறிய மணிமார் பிற்கிழிந்து 
வேல்பட்டுக் கஞ்சன் விழுந்தான் காணம்மானை 

2820 
வெஞ்சின வேல்பட்டு மிகத்தளர்ந்து முன் விழுந்த 
கஞ்சனைப் பார்த்து கமலக்கண்ணா னே துரைப்பார் 
வற்றாப் படைக்கலமும் - வரந்தர முன்களித்து 


..... 


1. பருபதம் - பெருமலை . 2. கண்ணுதலோன் நெற்றிக் 
கண்ணுடைய சிவபிரான் . 3. பயந்தார்கள் - பெற்றவர்கள் , 4. வற்றாப் 
படைக்கலம் - குறையாத போர்க் கருவிகள் , 


102 


கஞ்சனம்மானை 


உற்ற குருவுமாய் உங்களவர்க்கு நாயகமாய் 
எந்தையை 3 வல்விலங்கிட் டெந்தனக்கு முன் பிறந்த 

2825 
மைந்தரறுவர் தம்மை வாணா ளழிவுசெய்து 
தந்தையு மங்கையையும் தட்டிச் சிறையில் வைத்து 
உந்தன் கொடுமை உனைச்சூழ்ந்த தென் றுசொன்னார் 
கண்ண னுரைக்கக் கஞ்சகனு மேது சொல்வான் 
என்றங் கடந்து நின்ற எந்தையைக் கேட்டருளாய் 

2830 
மாயனளவாய் மதலையாய் நீபிறந்து 
பேரிடை 3 வளர்ந்து ஆய்ச்சியரைச் சோவுசெய்து 
வாலியக் காட்டில் மணித்தும்பிற் கண்ணுங்கட்டி 
காலியன் மேய்ந்ததுவும் கட்டிக் கறந்ததுவும் 
ஊழிவினை காணுனக்கு மெனக் கேட்டு 

2835 
ஆழிநெடு மாலும் ஆலாலம் 4 போலழன்று 
குஞ்சி யைப் பற்றிக் கொடியோன் வரையனைய 
நெஞ்சி லோர்காலால் நேயா னுதைத்தலுமே 
தலைபோக்கி முன் கிடப்பத் தாண்டிப்போ யப்புறத்தே 
மலைபோல் கிடந்ததுவே வல்லுடல மம்மானை 

2840 
அஞ்சன மேனியருள் மாதவன் கையால் 
கஞ்சனும் பட்டுக் கவிழ்ந்தானை காணம்மானை 
கருணை முகில் 6 தானும் கஞ்சனைக் கொன்றபின்பு 
அருணன் தனை யுகந்து ஆதித்தன் பாற்போக்கி 
காலாக்கினி போலக் கனமாளிகை திறம்ப 

2345 
மேலான தேவர் விசும்பில் நின்று கண்டருளி 
கஞ்சனைக் கொன்று கடவுளரே நம்முடைய 
நெஞ்சிற் பயங்கெடுத்தான் நீலவண்ணன் என்றுசொல்லி 
அற்புதனைப் போற்றி ஆசுவணங் கூறி 
புற்பமழை பொழிந்து புத்தேளிர் போனபின்பு 2850 


1 . நாயகமாய் - தலைவனாய் . 2. எந்தை - என் தந்தை . ( மரூஉச் 
சொல் ) 3. பேரிடை - இடையரிடத்தே. 4 . ஆலாலம் 
நஞ்சு. 5. குஞ்சி ஆடவரின் சிகை . 6. கருணை முகில் 

அருள் 
மேகமாகிய கண்ணன் . 7. புத்தேளிர் - தேவர்கள் , 


ஆலகால 


- 


கஞ்சனம்மானை 


103 


பொறையில்லா வனக்கஞ்சன் போன்றின்மை தான் கேட்டு 
சிறையி லிருந்த வசுதேவனும் தேவகியும் 
சத்திய சாத்தகி யும் தங்கை சுபத்திரையும் 
மிக்கசுரர் சேனை விட்டுணுவின் வீரர்களும் 
கன்றால் விளாவெறிந்த கண்ணனைக் காண்பதுவாய் 2855 
சென்றார்கள் செல்ல ஸ்ரீகிருஷ்ணன் ஆழ்வாரும் 
வெஞ்சந் தவிர்ந்து வியன்றந்தைக் கால் தனிலே 
நெஞ்சங் குளிரமிகு நேசமுறத் தொழுதான் 
தாளில் தொழுதவனை தந்தை வசுதேவன் 
தோளிற் றழுவித் துணைக்கண்கள் நீர் துளிப்ப 

2860 
அய்யனை மெய்யா லடரவணைத் தணைத்து 
மையல் தெளிந்தபின் மக்களைத் தானழைத்துன் 
தம்பி யிவரிருவர் சத்தியன் சாத்தகி தன் 
தும்பி யனையாய் சுபத்திரையுன் தங்கையெனச் 
செப்ப வருகிருந்த தேவகியைத் தான் காட்டி 

2865 
அப்பா வுனையீன்ற அன்னையிவ ளென்று சொல்லி 
செங்கண்மால் நேசமுடன் தேவகியைத் தான் தொழுதான் 
கொங்கை பால்பாயக் குலவியகண் ணீர்சொரிய 
பெற்ற போதன்றிப் பிறகொருநாள் கண்டறியாள் 
உற்ற மகனை " உகந்துகந்து தானணைத்தாள் 

2870 
தன்பொன் மகனைத் தழுவிச் சலிப்பற்று 
இன்பம் பெருகி யிருக்கின்ற தேவகிதான் 
மலைபோ லொருபுறத்தே வல்லுதிரத் தாரை விட 
தலைபோய் கிடந்த தமையனைக் கண்டுருகி 
கண்ணாலருவி விழக் கஞ்சன் மேல் போய்விழுந்து 

2875 
அண்ணாவே கோவென் றலறினள் காணம்மானை 
கொற்றவன் செய்த கொடுமையெல்லாந் தான் மறந்து 


1 , சாத்தகி - கண்ணளின் இளையான் . 2. உற்ற மகன் - பொருந்திய 
மகள் . ( பிறந்தபின் உற்ற மகன் ) 8. உகந்து உ.கந்து - விரும்பி விரும்பி ,. 
( மிக விரும்பி ) 4. வல்லுதிரத்தாரை - கொடிய இரத்தப் பெருக்கு 
5. கொற்றவன் - கஞ்சன் , 


. 


104 


கஞ்சனம்மானை 


2880 


2885 


2890 


பொற்றொடியாள் 1 பெரிதும் புலம்பினள் காணம்மானை 
தங்கேள்வன் மாடே சராசந்தன் பெற்றெடுத்த 
பொங்குணர்ந்த சுந்தரியும் போயுதைய சுந்தரியும் 
காதல வனான கஞ்சனடித் தலத்தில் 
போத வழுது புலம்பினா ளம்மானை 
ஆழி யுலகி லரசருக்கு மண்டருக்கும் 3 
வாழி மகேந்திரற்கும் மற்றெமக்கும் நாயகமே 
ஒன்னார் சிரிக்க உனக்கிளையாள் பிள்ளைகளை 
பன்னாளுங் கொன்று பழி பூண்ட பார்த்திபனே 
மின்னா ரடி வருட மெல்லணையிற் பள்ளி கொள்ளும் 
பொன்னான மேனி புழுதிபடக் கிடந்தாய் 
கஞ்சனே யுங்கைமார் காதலரை நாளுலப்பும் 
வஞ்சனை யெல்லா மறந்துவிட்டுப் போறாயோ 
மலையேறு 5 தோளாய் மருகனால் மாண்டொழிந்து 
தலைவே றுடல் வேறாய் தான் கிடந்தா யென்றழுதான் 
பாங்கில்லா மன்னர் பலபேரும் பயங்கழிக்க 
யாங்கள் கனல்கழிக்க யேகினா னென் றழுதான் 
தன்னனை மாரும் தனக்கிளைய பிள்ளைகளும் 
மன்னன் மனைவியரு மற்றுள்ள சுற்றமுமாய் 
தன்மாமன் மேல் விழுந்து சால வழக்கண்டு 
பொன் மான யேந்தவரும் புக்கமுதா ரம்மானை 
முன்னே யழுதவரில் மும்மடங் காய் தானமுது 
தன்னை யவர் தேற்றத்தானும் தேரேறிநின்று 
மிக்கசிறை யில் விலங்கோ டழுந்துகின்ற 
உக்கிர சேனனைக்கொண் டோடிநீர் வாருமென்றார் 
தூதரை யேவினான் தூதரும் போய் மற்றவனை 


2895 


2900 


1 , பொற்றொடியாள் - பொன் வளையலணிந்த தேவகி . 2. அண்ட 
ருக்கும் - தேவருக்கும் . 3. ஒன்னார் - பகைவர் . 4. மின்னார் - மின்னல் 
போன்ற ஒளியுறு மடவார் . 5. மலையேறு தோளாய் - மலைபோன்ற 
தோளினையுடையாய் . 6. சால வழக்கண்டு - மிகுதியாக அமுதலைக்கண்டு , 
7. மும்மடங்கு - மூன்று மடங்கு . 


கஞ்சனம்மானை 


105 


பாத விலங்குவிட்டுப் பாடு முரைத்தருளி 
கோளுற்ற வேலான் கொண்டு வந்தாரம்மானை 

2905 
தாளில் பணிந்து நின்று தாமனு மேதுரைப்பான் 
உள்னுடைய மைந்தனென்று முதல்வேந்த மைந்தனையும் 
என்னுடையார்க் கிவ்வண்ண னென்ப துவும் 
முன்னியான் கேட்டிலேன் முட்டுயுத்தம் செய்துவிட்டேன் 
பின்னியான் கேட்டேன் பெரியோ னிலையறியேன் 2910 
தன் குற் றத்தாலே துறைப்பட்டா 1 னுன் புதல்வன் 
நன் கொற்ற மன்னவரும் நானும்பணி கேட்க 
இங்குற்ற நீர்தாம் இராச்சியத்தை யாண்டிரு என்றான் 
அப்போ மனமகிழ்ந்து அய்யனைத்தான் தழுவிச் 
செப்பமுட னுக்கிரசேன னெடுத் துரைப்பான் 

2915 
வெம்மைச் சிறையில் விலங்கோ டழுந்துகின்ற 
எம்மைச் சிறைவிடுத்து யிவ்வுலகந் தந்தமையால் 
நீயே யெனக்கு நிறைமகனும் வேதாவும் 
தாயே நீர்தானே தராதலத் தை யாண்டிருந்து 
ஏல வகையும் பலபழியுங் கொண்டமையால் 

2920 
கால மிதுவே கரியோனே கஞ்சனுக்கு 
ஆக்கி யருளசுரர்க்கு அய்யனே நீயழிக்க 
பாக்கியமும் பெற்றான் பதம் பெற்றான் காணும் 
உத்திரஞ் சொல்லி நின்று உக்கிர சேனனுக்கு 
புத்திர வாஞ்சை 5 பொறுக்கு தில்லையம்மானை 

2925 
கோவென் றலறி குலமகன் மேலிற்புரண்டு 
ஆவென் றழுது அநேகமாய் தான் புலம்பி 
மற்றுள்ளோர் தான் தேற்ற மன்னனுந் தேறிநின்று 
கொற்ற மகனைக் குளிப்பாட்டிக் கோதாட்டி 
கோடி யுடுத்திக் கொழுப்பூண்கள் தான் பூட்டி 

2930 


வமென்று 


1. துறைப்பட்டான் இறந்து பட்டான் . 2. வேதா - பிரமன் . 
3. தராதலம் பூமியாகிய இடம் . ( தரை + தலம் ) 4. உத்திரம் - 
- மறுமொழி , விடை . 5. புத்திர வாஞ்சை - மகப்பற்று . 6 , . கோடி - 
புத்தாடை , 


106 


கஞ்சனம்மானை 


2935 


நீடு சுகந்தம் - நிகரித்து மாலையிட்டு 
பன்மணி யாலமைந்த பல்லக்கின் மேல்வைத்த 
மின்மணிப் பூண்மடவார் வெண்சாமரை மிரட்ட 
சங்கப் படகமெழத் தார்வேந்தர் சூழ்ந்துவர 
துங்க முடியரசர் சூழ்ந்துவரக் கொண்டுசென்று 
ஏற்ற முடைய யமுனையாற் றங்கரையில் 
நாற்ற முடைய நறுங்களபக் கட்டையிலே 
கற்பூரம் பெய்து கனமெத்தையில் கிடத்தி 
சொற்புருவ மறையோர் சொன்ன முறைமையினால் 
சாலஎரி 2 எழுப்பி சங்குக் காரமுஞ்செய்து 
காலம் வெளிப்பட்ட கஞ்சன் றனை யடக்கி 
ஏயவா றெல்லாம் யமுனையிலே தான் முமுகி 
மாயவ ரோடு மனை புகுந்தா ரம்மானை 
வஞ்சனை செய்து மறஞ்செய் தறஞ்செய்யாக் 
கஞ்சனை வென்று கதி யும் கொடுத்தருளி 
தென்னரங்கில் கண்வளரும் சீரங்கனை 4 யன்றிப் 
பின்னை யொரு தெய்வத்தைப் பேசுகிலே னம்மானை 


2940 


2945 


கஞ்சன் வதைச் சமாச்சாரம் முற்ற முடிந்தது 


முற்றும் 


3 , கதி - 


1. சுகந்தம் - மணப்பொடி . 2. எரி - நெருப்பு , 
உய்தி , வீடுபேறு . 4. சீரங்கனை - திருவரங்கநாதனை , 


இரண்டாம் காண்டம் 


2950 


2955 


அன்னஞ் சரப்பொன்னி அரங்கன் திருவிளையாட்டின் 
நஞ்சிலவற்றை நானியம்பக் கேளம் மானை 
மிக்கதன் பின்னாள் விறல்நெடுமா லேதுசெய்தான் 
உக்கிர சேனனொடும் உற்ற தமரோடும் 
பூணிக்கக் கஞ்சன் புகுந்து கொலுவிருக்கும் 
மாமணி மாமிரத மண்டபத்தில் வந்திருந்து 
தக்கதாய் தந்தைதனைத் துக்கம் தீர்த்தருளி 
உக்கிர சேனனை உலகாள வைத்தபின்பு 
ஆனைப் போளடுகைமுன் அண்ணனுடன் வைத்துவந்த 
தாளைக் கோபாலர் தனை யழைத்து வாருமென்றார் 
பபாலர் சென்று புருஷோத்தம னருகே 
கோபாலர் தம்மையெல்லாங் கூட்டிவந்து விட்டருளி 
ஆய்ப்பாடி பெற்றெடுத்த மாதா யிருக்கையிலே 
ஆய்ப்பாடித் தாய்தமக்கே அன்பா யெதிர்சென்று 
வாகாய் தழுவி வயிற்றில் முகம்வைத்து 
ஏகாசனத்தே இருத்தி முகந் திருத்தி 
செல்வத் திருப்பு தல்வன் சீராடக் கண்டிருந்து 
அல்லல் பெரிதா யசோதைப் பிராட்டியுந்தான் 
செய்யக் கண்ணீரோடத் தேம்பிமுகங் கறுக்கும் 
அய்யனும் கண்கலங்கி ஆன துய ரேதென்றான் 
நெஞ்சங் கலங்கி நிறைமலர் கண்ணீர்சொரிய 
அஞ்சன வண்ணற் கசோதை யெடுத்துரைப்பாள் 
பொன்மகனே நீயிங்கு புக்கதன் பின்னே ஒருத்தி 
என் மகனே றொன்றாளென் றெல்லோருஞ் சொல்லுகிறார் 
ஆடும் கடவுளறி மாலயங்கள் தான் கண்டும் 


2960 


2965 


2970 


- 


1. கோபாலர் இடையர்கள் , ஆயர்கள் . 2. பூபாலர் - பவுலகினை 
ஆளும் மன்னர்கள் . 3. மாலயங்கள் - வஞ்சனைச் செயல்கள் , 


108 


கஞ்சனம்மானை 


2975 


2980 


2985 


நாளுங் குளங்கள் கண்டும் நன்னோன்பு தான் கண்டும் 
ஆதித்த வாரம் 2 அமாவாசை யாசரித்தும் 
மாதீர்த்த மாடி வருத்தி வரங்கிடந்தும் 
உள்ளங் கடிந்தும் ஒருசந்தி யுண்டிருந்தும் 
தானங்கள் செய்தும் தவங்கள் பலசெய்தும் 
பெற்றேன் பலரறியப் பத்துமா தமுஞ் சுமந்து 
பெற்றே னுனைப்பெற்றும் பேரிட் டுகந்திருந்தும் 
அந்நாளே போய் அசுரரையு மெண்ணியெண்ணி 
நின்னால் வயிறெறிந்து நித்திரையு மூணு மற்றேன் 
பாதகக்கஞ்ச னிப்போ பட்டா னெனக் கேட்டு 
மேதை மிகுத்து மிகப்பிரிய மாயிருந்தேன் 
நானு மிருக்கையிலே நாயகனே மற்றொருத்தி 
தானு முனைத்தழுவித் தன்மகனே யென்றாளாம் 
கஞ்சன் கழிந்தும் கழியாதென் னாவியென்னும் 
நெஞ்சங் கனன்று நினைக்கின் றசோதைதனை 
மிக்கமனப் பிரியம் மேல் மேல் கரைபுரள 
சிக்கென்றான் தழுவி தேவகியு மேது சொல்வாள் 
முன்பெற் றிழ்ந்தேன் காணமூவிரண்டு பிள்ளைகளை 
பின்பெற்ற பிள்ளையுந் தன் பிள்ளை தனைப் போலவென்று 
ஒப்பாரி சொன்னோம் உன் மகனே தப்பாது 
செப்பார் முலையாய்த் தெளியென்று தேவகி தான் 
வேலிற் சிறந்த விழியாள் அசோதைதனை 
காலில் பணிந்து கலகலென்னக் கொண்டிருந்தான் 
காரனை மேனிக் கருணாகரன் தானும் 
ஈரன்னை மார்க்கு மிடையே யிருந்தருளி 
ஆவலுடைய அசோதை திரு மடியில் 
தேவகியைப் பார்த்துச் சிரித்திருந் தாரம்மானை 
தாயா ரிருவரையும் சந்தோஷ மாக்குவித்தும் 


2990 


2995 


3000 


1. நன்னோன்பு - நல்லவிர தங்கள் . 2. ஆதித்தவாரம் - ஞாயிற்றுக் 
கிழமை . 3. ஒருசந்தி - ஒருவேளை . 4. ஊண் 

உணவு . 5. பட்டான் - 
இறந்துவிட்டான் , 6. நெஞ்சங்கனன்று - மனம்வருந்தி , 


கஞ்சனம்மானை 


109 


நாயகனுன் தந்தை நந்தகோபன் றனக்கு 
மன்னர்க்கு முன்னம் மணியாசன மியற்றி 
அன்னை பிதாவை அதில்வைத்தா ரம்மானை 
மா தவனைச் சேர்ந்த மண்ணாடி மார் 1 தனக்கும் 
கோன் றனக்கு மஞ்செல்வம் குறையின்றியே கொடுத்து 3005 
படுகஞ்சன் பொக்கிஷத்தில் பண்டார முள்ளதெல்லாம் 
கொடுவந்து தன் முன் குவிக்கப் பணித்தருளி 
ஆயர் குமர ரவரவர்க்குத் தக்கவகை 
தூய பணியுந் துகிலும் கொடுத்தருளி 
தேரும் கரியும் திரள் பரியும் சீவதமும் 

3010 
ஊரு மளித்து நம் ஊரேபோ மென்று சொன்னார் 
என்னத் தரியா ரிடையரு மைந்தர்களும் 
அண்ணப் பணியெல்லா மடியிடையிற் றான் சேர்த்து 
மண்ணு லகுமல்ல மகிழ்ந்தும்பர் * வாழுகின்ற 
விண்ணுலகு தந்தாலும் வேந்தாக வைத்தாலும் 

3015 
பிறவியை மூடும் நின்பதம்விட் டோரடியும் போகோம் 
என்றோதி நின்றார் எல்லோரும் அம்மானை 
கோபாலர் நிற்கக் குமரர்களு மேது சொல்வார் 
நீபாலனா யிந்நாள் நீங்காமல் நீங்கியிப்போ 
ஆர்க்குப் பணிசெய்வோம் மங்காசா பட்டாரென் 3020 
னூர்க்குப் போயென் செய்குவோ மேதென்று நின்றார் 
பேச்சி முலையுண்ட பேராள னவ் " வளவில் 
ஆச்சியரை யெல்லா மழைப்பித் தவரவர்க்கு 
தக்கபணி வகையும் தாரசத் திரவியமும் 
மெய்க்கக் கொடுத்து மிகவும் பரிவுரைத்து 

3025 
என்று மெனக்கன் பாகி யெப்போதும் வாழ்ந்திருங்கோள் 
ஒன்றுக்கு மஞ்சாதே யெம்மூரே போமென் றுரைத்தார்கள் 
மற்ற யிடைச்சியரும் மாயோன் பாற்பெற்றதனை 


1. மண்ணாடிமார் 

ஆயர்கள் . 

2 . பண்டாரம் நிதியம் . 
8. தூங்பணி - தூய ஆபரணம் . 4. உம்பர் - தேவர்கள் . 5. பேராளன் - 
கண்ணன் , 


110 


கஞ்சனம்மானை 


கொற்றவன் முன்னே குவித்துப் பணிந்துரைப்பார் 
வெண்ணைபால் கேட்டிடினும் மின்னணியைக் கேட்டிடினும் 3030 
கண்ணனே நாங்கள் கள்வரை நாட்டிடுவோம் 
ஏரைப்புனைந்த நீயிங்கிருக்க நாங்க ளங்கே 
ஆரைப் புகழ்ந் திருப்போம் 1 ஆரை யுகந் திருப்போம் 
சேமமுயிர் 2 போலினிய தூயோனை உன்னைவிட்டு 
ஏமமுயிர் போனாலும் யாம்போகோ மென்றுரைத்தார் 

3035 
ன்னிலையே சொல்லி இடைச்சியர் நின்றபின்னர் 
கன்னியரைப் பார்த்து கடல்வண்ண னேது சொல்வான் 
இத்தனை நாளுமியான் வந்து போறதுக்கு 
மைத்துணமை கோணாமட நல்லீர் நீங்களினி 
அன்புற் றணைவுற் றனைவோரு நம்மூரில் 

3040 
இன்புற்று வாழ்ந்திருங்கோ ளெப்போது மென்று சொல்லி 
கோவை யிதழார் குறிப்புகள் தானறிய 
அவ்வவர்க் கொத்த அழகாபரண முடன் 
பாவையும் அம்மானைப் பந்தும் பலகலையும் 
பூவையும் பாவித்துப் போமென்றார் வெகுண்டார் 3045 
மெத்த முகங்கருகி வேந்தன் கொடுத்தபொருள் 
அத்தனையும் அவர் மேல் பட வெறிந்து 
அங்கண்ணன் தன்னை அரிவையர்க ளெல்லோரும் 
செங்கண்ணால் பார்த்துச் செறிந்து சினந்துரைப்பார் 
உன்னாலே கன்னியரா யுற்றிருந்த வோராமல் 

3060 
நின்னாவு துணியாது நீங்கியே அங்கிருந்தால் 
சிற்றி லழிப்பவரார் தீமைபல செய்பவரார் 
பற்றித் தொடர்ந்தெம்மை எந்நாளுந் தோய்பவரார் 
நீராடும் போது நிறைகலைகள் 4 கொள்பவரார் 
தார்புயச் சகடுதைக்க தக்க வல்லாரார் 

8065 
எத்தனையு மெங்கட் கிறையவனா யேவல் செய்தாய் 
வித்தகனே 5 யிப்போ மிகவரி தாயினையோ 

1. ஆரை யுகந்திருப்போம் யாரை விரும்பி வாழ்வோம் . 
2. சேமமுயிர் - பாதுகாவலான உயிர் . 3. கோவையிதழார் - கொவ்வைக் 
கனிபோன்ற இதழுடைய மடவார் . 4 . நிறைகலைகள் * சிறப்புற்ற 
ஆடைகள் . 5. வித்தகன் பெரியோன் . 


- 


கஞ்சனம்மானை 


1il 


கஞ்சனைக் கொன்றிங்கே கஸ்தூரிப னான பின்பு 
செஞ்சொ லசோதை திருமகனு மற்றிலையோ 
என்றென்று சொல்லி இணைவிழிக ளாறோட 

3060 
தின்றேறுங் கொங்கைக் கொடியிடையோ ரெல்லோரும் 
பூணார மார்பா நீ போமென்று சொல்லுவீராய் 
வாணா ளெமக்கு மருந்தோ வெனமொழிந்து 
அக்கன்னி மார்களனை வோரு ஓர் துணிபாய் 
சிக்கென் றதுகண்டு திருமாலு மேதுசொல்வார் 

3065 
உங்கள் மனதறிந்தேன் உங்கள் தனைப் பிரிந்து 
வெங்கண் ணரசாள வெண்ணுவனோ மின்னனையீர் 
எம்மோ டினிது நீர் எப்போ தையும் போலே 
உம்மோ டினி திருப்போம் உறவென்று தானுரைப்போம் 
அந்த மடவார்க்கு அணிமணிகள் தானளித்து 

3070 
நந்தன் வசுதேவர்க்கு நன்கோயில் 1 தானளித்து 
ஆர்கோல மேனி யசோதைக்கும் தேவகிக்கும் 
ஓர்கோயில் செய்து ஒழிந்தவர்க்கும் கோயில் செய்து 
ஆனை தனக்கும் அதுநடுவே கோவில் செய்து 
சேனை தனக்கும் தெருவிட்டு வீடருளி 

3075 
தந்தையரு மன்னையருந் தானுந் தமையனுமாய் 
மற்றந்த உறவினரு மாய்ப்பாடி நல்லுறவும் 
எல்லாரும் சூழ யெழில் மதுரை நன்னகரில் 
மல்லார் புயல் நெடுமால் வாழ்ந்திருந்தா ரம்மானை 
துன்புற்ற கஞ்சனது வஞ்சனை யெல்லா மறந்து 

3080 
இன்புற்று வாழ்ந்தங் கிருந்தனர் காணம்மானை 
கொண்ட லனை யானும் கோமதுரை யாண்டிருக்க 
அண்ட ருலகத் தடவுகே ளம்மானை 
அருக்கன் கிரண மணையாத மண்டலம் போல் 
இருட்டல் முடியாவரும் அச்ச முண்டாய் 

3086 
அசுரர்கள் மண்ட அமரரு மாதவரும் 
வீசுவங் கமல வேதர்க் 4 குப் போயுரைத்தார் 
அங்கவர் கேட்டு அவருக் கெடுத்துரைப்பார் 

1. நன் கோயில் நல்ல மாளிகை . 2. கொண்டல் மேகம் . 
8. அருக்கள் - சூரியன் . 4. கமலவேதர் - தாமரை மலரில் உறையும் பிரமா . 


112 


கஞ்சனம்மானை 


3090 


3095 


3100 


செங்கண் நெடுமால் திருப்பாற்கடல் நீங்கியிப்போ 
கஞ்சனு மாள்வதர்க்கும் பூபாரந் தீர்ப்பதற்கும் 
நீர்க்கஞ்சக் சுண்ணன் நிலவேந்தாய் வீற்றிருந்தாய் 
ஓங்கு முனிவோரும் உம்பரும் 1 போய்ப்புகுந்து 
ஆங்கவனைக் கண்டு அபிஷேகமுஞ் சூடி 
உற்றவா றோதி உயர் நாமமு மூரைத்தால் 
மற்றவன் றன்னருளால் வாழலா மென்றுரைத்தார் 
முண்டகன் சொல்ல முனிவர்களும் தேவர்களும் 
மண்டி மதுரையிலே மாயவனை வந்துகண்டு 
தேனுலவு பூந்தா ராய் அத்தேசத்துக் கேபோந்து 
வானுலகந் தன்னை மறந்தனை யென்றறிந்து 
வல்லசுரராய் மிகுத்து வானுலகத்தே வந்து 
கல்லசுரரை நடுக்கங்கள் செய்தனர் காண் 
பத்தரே யான பழையடியோம் வாழ்வான் 
நித்தனே பொன்னுலகு நின் காவலாம் போது 
ஆயரிடும் பேரு மச்சோவு மன்றியிலே 
மாயனே நின் திருப்பேர் வாசுதேவ னென்றார்கள் 
நின்ற துண்மை வினவ நின்னைப் பயந்தாரும் 
கன்னியர் பதிகள் காசிபன் தன் சாபத்தால் 
வேந்தர் குலத்துதித்தார் வேறல்ல வென்றுணர்த்தி 
பூந்த மணிவா புவனே சுரனென்று 
வேதன ரிற்றமிகு பிறப்பா சேனமை 
ஆதி முடியை யபிஷேகம் செய்தளவில் 
எங்கோன் கனன்று பறையறைந் தேழுலகும் 
அங்கோத வண்ணனுட ஆசக காந்தன் 
தண்டுதனில் வாழும் சாரங்க மும்முடனாய் 
மண்டு கருடன்வர வசுதேவன் கண்டான் 
மாலா யுதங்கள் தனில்வானசங்க மொன்றொழிய 
நாலா யுதங்கள்வர நாராயணன் கண்டருளி 
அண்டர்களைக் காக்க ஆழி தனை ஏவி 


3105 


3110 


3115 


1. உம்பர் - தேவர் . 2. வானுலகம் - தேவருலகம் . 3. சாரங்கம் - 
வில . 4. ஆழி - சக்கரம் . 


கஞ்சனம்மானை 


113 


3120 


3125 


3130 


கண்டமும் வாழும் தவத்தோர் காண ஏவி 
தீதான தில்லாச் சிறு கருடாழ்வாரும் 
பாதாளர் லோகம் பலமுதங் கானேறு 
திண்ண முடனே திரிபுவனம் தானகற்ற 
எண்ணி யிருந்தா னெழில் நெடுமாலம்மானை 
எம்மானைப் போற்றி ரிஷிகளுந் தேவர்களுந் 
தம்மா முடிகவிழ்த்து தாமனுக் கேதுசொல்வார் 
மண்ணாள்வார் வாழும் மதுரைத் திருநகர்க்கே 
விண்ணாளும் நாயகனே வீற்றிங்கே நீயிருந்தால் 
உன்பா தங் கண்ட உலகத்தா ராரெனும் 
இன்பத முற்றும் பெறுவதற் கையமில்லை 
மண்ணாட்டிலுள்ள மாண்டவர் வந்தடைந்தால் 
விண்ணாட் டிடமுண்டோ வேந்தே யெனத்தொழுது 
தேர் பெலனான ராசந்தன முன்னியாய் 
மார் பயிலும் தோளா மதுரைப்பதிவிட்டு 
தேங்கு கடலில் திருநகர் செய்தருளி 
அங்கிரு நீரென் றகன்றாரருந் தவத்தோர் 
மா தவரும் தேவர்களும் வானகத்தே போன தற்பின் 
சீதரனான - சிறுவாசு தேவ னென்பான் 
தந்தையும் தாயும் தமையனும் தம்பியரும் 
சிந்தை மகிழ்ந்திருந்து செங்கோல் செலுத்தயிலே 
புகலும் படைக்கலமும் பொற்றொழிலும் நான் மறையும் 
சகலரும் வல்லவியாஞ் சாந்திபெறு காசியபன் 
வந்து புகுந்து மணிவண்ண னைக்கண்டு 
உந்து புணியு முலாவு மணித்தேரும் 
மாற்றலரை வெல்லும் வகைகளும் விற்றொழிலும் 
ஏற்றப்படையு மியற்றுவர் என்று சொன்னான் 
சொன்ன மறையோனைத் தூயோன் மிகப்புகழ்ந்து 
அன்ன வகையே யருளாயெனக் கென்றான் 


2135 


3140 


3145 


2 . 


சீதரன் - திருமகள் 


1. தாமன் மாலையணிந்த கண்ணன் . 
கேள்வனாகிய திருமால் . 

15- 16 


114 


கஞ்சனம்மானை 


3150 


3155 


3160 


மாயவனுக்கும் வன் தமை யன்வண் ணனுக்கும் 
சாயகி சாத்தகிக்கும் சாந்தம் பொலி காசியபன் 
கத்தும் கடல் " புவியில் கத்திரிபா மைந்தருக்கும் 
ஒத்த சடங்கும் உபாயமும் " தானடத்தி 
மானத் தேறும் வழக்கேழு மற்றுனதும் 
பஞ்சா யுதத்தின் படைவழக் குள்ளவையும் 
கஞ்சானன் றனக்குக் கற்பித்தா னம்மானை 
பொருபடை தனக்குப் போதித்த வேதியனை 
குருதட்சணை கேட்டுக் கொளென்றான் கொற்றவனும் 
மன்ன னுரைக்க மறையோது மேது சொன்னான் 
என்ன தரினு மெனக்கொன்றுஞ் சிந்தையில்லை 
புக்கரனைப் போற்றிப் புடைய தனில் நிற்பதனால் 
பாற்கர னென்றுரைக்கப் பட்டா னொருவசுரன் 
உற்ற நான் பெற்றதொரு ஒன்னையர் பிள்ளையைப் 
பற்றி விழுங்கிப் படுகடலி அவட்கிடந்தான் 
கோவிந்தா நீயவனைக் கொன்றென் குலமகனை 
ஆவி யுடனே அருளென் றானம் மானை 
கண்ணன் தகன் சம்மதித்துக் கார்க்கடலை அண்டி நின்று 
வண்ணச் சிலை யை வளைப்பித்து நாணெறிந்து 
மீண்டு மருங்கடலை வெய்யோனும் பார்த்துரைப்பான் 
பண்டு மொரு நாளென்பாள் வளங்கண்டறியை 
நின் பாலளைந்த நிசாசரனை காட்டு தியோ 
என் பாணத்தாலே எரியுதியோ என்று நின்றார் 
சற்றுங் கலங்கி சமுத்திரா தேவதையும் 
முற்றும் பலபொருளும் முகித்துக் கண்டருளி 
வெய்யபோ விஷ்ணுவைப் பெற்றாளே 
அய்யனே யெத்தனையு மஞ் சேனோ னுனக்கு 
அண்டிநீர் தேடும் அசுரன் கிடந் தமட்டும் 


3165 


3170 


3175 


1. கத்தும்கடல் - ஒலிக்கும். கடல் சூழ்ந்த . 2 , உபாயமும் - இரு 
பிறப்பாளர்க்குரிய பிரமோபதேசம் . 

உயிர் . 4. வண்ணச் 
சிலை அழகிய வில் . 5. நிசாசரன் - அரக்கன் , நிசியில் உலவுபவர்கள் . 


8 
. 


. 


கஞ்சனம் மானை 


115 


3180 


3185 


மிண்டு நீர் வாங்கி வெளிதருவே னென் றுசொல்லி 
இருபத்து மூன்று யோசனை யுள்வாங்கி 
பொருவற்ற மாக்கடலும் போனது காணம்மானை 
காட்டிக் கொடுத்துக் கருங்கடல் போனபின்பு 
தாட்டிய மாமலைபோல் தானவன் 2 

தான் கிடப்ப 
கண்டு நெடியோன் கணையொன்றுறக் கொன்று 
தண்டிக்க வெய்தான் துணிபட்டான் பாற்கரனும் 
பாற்கரன் கூறுபடப் பாற்கரன் மேனியிலும் 
மிக்க நூறாயிரமாய் வெண்சங்கு தற்சூழ 
வெண்கதிர் வீச மிகுபாஞ்ச சன்னியமாய் 3 
சங்கு வெனிப்பட்டுத் தான் நின்ற தம்மானை 
ஆயர் புவியி லவதாரம் செய்தவர்க்கு 
மாயன் வருநாள் வடவிருக்ஷந் தன்னில்வைத்து 
சங்குதனை யமுதச் சந்திர னென்றே விழுங்கி 
பொங்குங் கடற்கிடந்த போரசுரன் தன்னுடம்பில் 
நின்று வெளிப்பட்டு நீண்டோனுடைக் கரத்தில் 
சென்று துள்ளிப் பாய்ந்ததுவே சென்னியமும்மானை 
மைந்த னுயிர்வேண்டி மாயோனுங் கூற்றுவுன் மேல் 
தென் திசையை நோக்கிச் சிறுநானொலி 5 யெறிந்தான் 
தூணொலி கேட்டவுடன் தோன்றிய கேசரிதான் 
நானொலி கேட்டு நமனும் நடுநடுங்கி 
யிண்ணா ணொலியை யியக்குவன் நானென்றறிந்து 
விண்ணா ணொலிக்கு விசும்பெல்லா * மொப்பென்று 
மாணிக்கம் முற்று வைடூரியம் வைரம் 
காணிக்கை யிட்டு யிமன் கண்ணனைக்கண்டுநின்று . 
மேன்மே லடிபணிந்து வேண்டும் நயஞ்சொல்லி 
என்மேலே கோப மேதென்றா ரம்மானை 


31901 


3195 


3200 


1. பொருவற்ற - ஒப்புமையில்லாத . 2. தானவன் அசுரன் . 
8. பாஞ்ச சன்னியம் - சங்கு . 4. அமுதச்சந்திரன் - அமுத கிரணங் 
களையுடைய சந்திரன் . 5. சிறுநாணொலி - சிறிய நாணைத்தெறித்து 
" ண்டாக்கும் ஒலி . 6. கேசரி - சிங்கம் ; நரசிம்மம் . 

7 . நமன் 
இயமன் , 8. விசும்பு - ஆகாயம் . 


116 


கஞ்சனம்மானை 


அந்தகன் றன்னை அருளாளன் ஏ துரைப்பான் 
இந்த முறையோ னெழில்மகன் தன்னை முன்னாள் 
பராசுரன் தான் விழுங்கப் பட்டானுயிர் தன்னை 

3205 
மிக்க வுயிருடனே மீளத்தர வேணுமென்றான் 
சாற்றும் புகழ்மறையோன் தன் மகனை யப்பொழுதே 
கூற்றுவனைக் காட்டிக் கொடுத்தான் காணம்மானை 
இன்சொற் கொண்டே போற்று மெம்மடியாளன் வரை 
அஞ்சக் கொல்லாதே யந்தகா 1 வென்றருளி 

3210 
காலன் றனக்குக் கரியோன் விடைகொடுத்து 
கோலமுடனே குருதட் சணை யாக 
மைந்தனை யீந்து மறையோனைப் போகவிட்டு 
அந்த மதுரை அணைந்திருந்தா ரம்மானை 
ராச வளநகரில் எங்கோ நிற்கையிலே 

3218 
சராசந்தன் தன்னிலைமை செப்பக் கேளம்மானை 
தன்மருகன் கஞ்சன் தகர்ந்தா னெனக்கேட்டு 
விம்மல் பொருமலுடன் வெய்துயிர்த்து நெஞ்சகன்று 
கஞ்சனைக் கொன்றவனைக் கட்டழிப் பே னென்று சொல்லி 
நஞ்செனக் கோபித்து நாலுதிக்கு மோலைவிட்டு 

3220 
ஆரளந் தாலு மளவுபடாச் சேனையுடன் 
பா ரளந் தான் 4 மேலே படையெடுத் தானம்மானை 
தன்படை யுள்ளவருந் தனைச்சேர்ந்த மன்னவரும் 
வன்புபடையுங் கூட்டி வழிக்கொண்டா ரம்மானை 
ஆறு மலையு மடவியுந் தான் கடந்து 

3225 
நாறுமலர் சேதினாட்டி நாட்டினையும் பின்னோக்கி 
தேவகிரி யேறிச் சென் றழித்துத் தேர்வேந்தன் 
மேவிய சேனா விசயத்தை கொள்ளை கொண்டு 
செஞ்சமுத் திரத்தில் சென் றிருந்தா ரம்மானை 
தீயசொல் சேந்தன் சேனை டன் வந்தவனை 

3230 


- 


i , அந்தகா - குருடனாகிய இயமனே . 2. கரியோன் கண்ணன் . 
8. கட்டொழிப்பேன் - முற்றிலும் அழிப்பேன் . 4. பாரளந்தான் - 
உலகளந்த நெடுமால் . 5. அடவி - காடு , 


கஞ்சனம் மானை 


117 


3235 


3240 


மாயவனுங் கேட்டு வலியபல தேவனையும் 
உக்கிர சேனனை யும் உங்கள் படை. யோடும்போய் 
புக்கவ னோடே போகென்று போகவிட்டார் 
மாய னுரைக்க மகிழ்ந்தங் கிருவோரும் 
பாயும் பரியுங் கரியும் படைத்சேரும் 
சேரத் திரட்டச் சிராசந்தன் தன் மேலே 
சாரத் தடம்புயத் 1 தார் தாக்கினா ரம்மானை 
இரண்டு படையு மிகலிப் பொருமளவில் 
புரண்டரசர் சேரப் பொருவீரர் மாண்டொழிந்தார் 
ஒருவர்க் கொருவர் உடையாமல் ! வெல்லாமல் 
இருபத் தொருநாள் யிடைவிடா தேபொருதார் 
மற்றது கண்டு மகத நாடாளுகின்ற 
கொற்றவர்க்கு நேரே குருநிதியு மேது சொல்வான் 
காயும் படையுங் கடவுளுங் கொள்படையும் 
தீயமாவும் சிறிதென் றிகழ்வார் களோ 
உன்பங்கா யுள்ளயுரவோ ரெல்லா மழைத்து 
வன்பாகத் தாக்கினால் மாட்டானுனக் கென்றான் 
ஓதுமொழி கேட் டுடனே சராசந்தன் 
தூதரைத் தான்விடுத்தான் தூசாரு மப்பொழுதே 
அன்னவன் பங்கி வரசர்க்குப் போயுரைக்க 
துன்னும் படையுடனே சூழ்ந்துவந்து கண்டார்கள் 
கண்டவரசர்களில் காலைய வண்ண னென்பான் 
சண்டை வலிசேர சராசந்த னோடுரைப்பான் 
ஈசனும் மாலும் : எரியும் பொருகூற்றும் 
பேசி லெனக்கெதிரோ பேரரசர் கோமானே 
கஞ்சன் கழிந்தான் கனமுனிவன் சாபத்தால் 
இங்கிவனைக் கொல்வேன் யாாேயென விழுந்தான் 


3245 


3250 


3255 


1. தடம்புயம் விசாலமான ( தாள் . 2. இகலி - மாறுபட்டு . 
8. பொருவீரர் - போர் செய்யும் வீரர்கள் . 4 . உடையாமல் 
தோற்காமல் , புறமுதுகிடாமல் . 5. தீயமாட்டம் கொடிய மிருகம் . 
6. உரவோர் - ஆற்றல்மிக்கோர் . 7. வன்பாக - ஆற்றலுடன் , 
8. ஈசனும் , மாலும் - சிவனும் , திருமாலும் , 


118 


கஞ்சனம்மானை 


மற்றவன் சொன்னதுவும் மன்னன் திரண்டதுவும் 
உற்ற விசேஷமெல்லாம் உற்றார் சொலக்கேட்டு 
ஒத்த தமையனையும் உக்கிர சேனனையும் 

3260 
சத்திய சாத்தகியும் தக்க அக் கூரனையும் 
வீரசேனன் றனையு மிகுவிசய போகியையும் 
ஆதி புருஷன் 1 அருளினான் மற்றவர்க்கு 
ஓதிய மற்றவனுக் குக்கிரசேனன் சொல்வான் . 
தமைச் சேர்ந்தமன்னவரும் தாமுந்தனைக் கொண்டால் 3265 
எமைச் சேர்ந்த மன்னவரையாமுந் துணையழைத்து 
கூட்ட முடனிருந்தால் கொள்வரோ நம்மையென்று 
பாட்டன் மொழியப் பலதேவ னேது சொல்வான் 
மலையப் போர்மன்னருடன் வந்த சராசந்தனையும் 
குலையக் கொளப்படையைக் கொல்வே 

னெனமொழிந்தான் 3270 
தன்னைத் தடுத்து தாமனு மேது சால்வான் 
மன்னனே வாழ்ந்த மருமகன் பட்டமையால் 
மாமன மெய்தி வந்தான் மதத்துக்கா யூரைவிட்டு 
நாமன மெய்தி நடப்பதே நன்றென்றான் 
அன்றியும் கேளீர் அவனோடே வந்தமன்னர் 
வென்றி 3 யும் கொண்டல்லாது மீளா ரதுவன்றி 
காலைய வண்ணனுக்குக் காலனு மஞ்சி நிற்பான் 
மேலவ நுண்மை விளக்கமுறக் கேட்டருளீர் 
அஞ்சிய பேர்புயத்தான் ஆதித்த னங்கிஷத்தில் 
கஞ்சிக னென்பானொருவன் கற்றீபன் பன்னாளும் 

3280 
பெற்றா னொருநூறு பிள்ளையந்தப் பிள்ளையெல்லாம் 
அற்றா னென் றனறியிலே அந்தகன் கோடொளிக்க 
காசிபனை நோக்கிக் கண்ணால் தவசு செய்தான் 
ஆசில் முனியுமவன் முன்னெதிர் தோற்றி நின்று 
அந்தகன் றன்னா லரசரா லாயுதத்தால் 

3285 


ப 


2. குலைய 


- 


- 


1. ஆதிபுருஷன் உலகிற்கு முன்னவணான கண்ணன் . 
நிலைகுலைந்து தோற்றோட , 3. வென்றி - வெற்றி . 


கஞ்சனம்மானை 


119 


சந்தமுஞ் சாகாத சத்தி யோடோர் மதலை 
இந்தா முனக்கென் றியம்பினான் மாவிருட்சி 
வேந்தனும் பெற்று விளங்க வளர்த்ததினால் 
சாகா னவனும் சராசந்தனு மேலதாய் 
போகா னென்றான் மாலும் போர்ச்சாத்தகி யுரைப்பான் 

3290 
மாற்றும் படையரசர் வந்தக்கால் மாறெதிர்ந்து 
ஆற்றுந் தனையும் அமர்பொருவா ரொருக்கால் 
நாடுவிட்டுப் போவார்கள் நாள்கேட்டும் போவார்களோ 
ஏடுபட்ட தார் வேந்தர்க் கித்தனை யே யென் றுசொல்லி 
மாற்றார் 9 கிடந்து வனம்புகுந்து வாழுவதில் 

3295 
போயத்தான் களத்தில் பொருபட்ட னல்லதென்று 
ஊர்விட்டுப் போக உடன்படா தேயிருந்தான் 
தார்பட்ட பொற்றடந்தோள் சாத்தகியைத் தான் திருத்தி 
தோற்றன்று மாற்றான் தொடர்ந்துவரப் போம் போலே 
ஏற்கவே போவ தெழிலென்று பான்மொழிந்தான் 3300 
நீர்க்கடல் வண்ணன் நெடுந்துடி " சாற்றுவித்து 
ஊர்க்குடி யோடே யுடனெழுந்தா னம்மானை 
மேட்டுக் குடிகளும் வேந்தரும் செம்படையும் 
வைத்த நிதிபலவு மைந்தரு மங்கையரும் 
எல்லோரு போக இறைவன் குடி யெழுந்து 

3305 
மல்லாருந் தோளான் 4 வழிக் பொண்டாரம்மானை 
காடு மலையும் கணவாயுந் தான் டந்து 
நீடுங் கழிபலவும் நீங்கி வழிநடந்து 
அடர்ந்தநீர் குண்டவித ஆற்றுக் கருகாக 
படர்ந்த கோமந்த பற்பதத்தில் விட்டிருந்தார் 

3310 
வந்த குடிகளையும் மன்னரையு பங்குவைத்து 
கந்தமலர்க் குடையான் காலைய வண்ணனையான் 
கோலளித்து மீள்வனெனக் 5 கோவிந்தன் போமளவில் 
உலகில் கிடந்து சென்று உக்கிரசேனன் சொல்வான் 
1 . 

சாகாத சித்தி சாகாவரம் பெற்று . 2. மாற்றார் - பகைவர் . 
8. நெடுந்து 

நீண்ட பறையறைந்து . 4. மல்லாரும் தோளான் - 
மற்போர் செய்வதில் வல்ல தோளான் 5. மீள்வன் - திரும்பிவருவேன் , 


1201 


கஞ்சனம்மானை 


யாவோரு மிங்கிருக்க யிப்போ தனியேபோய் 

3316 
கோவேய வண்ணனை நீ கொல்லும் வகை சொல்லென்றான் 
அன்னவன் கேட்க அவனை நாம் கொல்லும்வகை 
மன்னவ கேளென்று மாயோ னெடுத்துரைப்பான் 
வாள்மாய வெட்டசுரர் வானவர் மேல் தாக்கியநாள் 
சோழர் குலத்துதித்த தோன்றல் குந்தனென் பான் 3320 
வானோருக் காக மயில்வா கனனுடனே 
சேனாபதி யாகத் தேவர்க ளென்றுகொண்டு 
உற்று மிகநெடுநாள் ஊணுமுறக்க முந்தான் 
அற்றுப் பொருது அசுரரை வெல்லலுமே 
முண்டக வேந்தன் முசுகுந்தனை நோக்கி 

3325 
வண்டாடுந் தாரான் வரங்கேட்டுக் கொள்ளென்றான் 
அத்திரத் தோளா னேவனுக் கெடுத் துரைப்பான் 
நித்திரை தன்னை நிகழ்ந்தே னியாநெடுநாள் 
அந்நித்திரை கொண்டடியே னெழுவதல்லால் 
இந்நித்திரையை இடையில் எழுப்பினவர் 

3350 
வேதனே நான் பார்க்கில் விடாவரந்தாவென்றான் 
தா தனு மந்தவரம் தந்தோ மெனவகன்றான் 
குழுநாள் கமலவாய்க் 3 கூறவே முசுகுந்தன் 
எழுநான்கு யோசனையா மிலஞ்சிய மாமலையில் 
எண்டிசையு மெய்தாத ரெத்தின மண்டபத்தில் 

3335 
கண்டுயில்வான் தன்னடிக்கே காலைய வண்ணனையான் 
ஓர்வகையா லாக்கி ஒளிப்பேன் ஒளித்தபின்பு 
ஆர்வமுட நானென்றவனை அடித் தெழுப்பிப் 
பார்ப்பேன் விழித்தவனும் பட்டிடுவன் மற்றிவனும் 
கொப்பிது நல்லதென்று கொற்றவனைத் தான் திருத்தி 

3340 
சங்கு நிறத்தானைத் தானைக்குக் காவல் வைத்து 
அங்கினும் போந்து அணிமது ரையுட் புகுந்து 

1 . மயில்வாகனன் மயிலைவாகனமாகக் கொண்ட முருகன் . 
2 . அத்திரத்தோளான் அம்பறாத்தூணியுடைய தோனினன் , 
3 . கமலவாய் 

தாமரை போன்ற வாய் . 4. சங்குநித்தான் - 
வெண்ணிறமுடைய பலதேவன் , 


-- 


கஞ்சனம்மானை 


121 


4 


செச்சை புனைந்து திருமுடிதான் புனைந்து 
கச்சை புனைந்து கதிர்வாள் மருங்கணிந்து 
ஆனமணி பூண்டு அடைக்கா 1 யமுதருந்தி 

3345 
தானவரு மன்றி தனியே யெழுந்தருளி 
தேனூறு தண்டரளச் செந்தாமரைக் கண்ணன் 
வானுற வோங்கு மதிட்கோபுரத் தேறி 
ஒன்றான மேருவி லுதித்த கருஞாயிறு 3 போல் 
நின்றான் அழகாய் நெடிய மாலம்மானை 

3350 
மாலையங்கே கண்ட வாறே ஒருதூ தன் 
காலையவண்ண னுக்குக் கட்டுரைத் தான் கேட்டு 
சத்தம்பெரி தாகும் சீக்கிரத்தில் சென்று கண்டு 
எந்தம் பெரும்படையால் எங்கும் வளைவித்து 
மதிநின்ற கோபுரத்தில் மாயனைக் கண்டழன்று 

3355 
எதிர்நின்று காலைய வண்ணனுமங் கேதுரைப்பான் 
பொற்களிற்றைக் கொண்டதுவும் பூதனையைக் கொன்றதுவும் 
ஆற்க வருகஞ்ச னசுரரைக் கொன்றதுவும் 
எல்லாச் சமத்துமினித் தெரியு மென்றுரைத்தான் 
வல்லாண்மை சொன்னவனை மாயோனும் பார்த்துரைப்பான் 3300 
நற்போர்க் கமைந்து நின்றால் மற்போர்க்கு மாற்றுதியோ 
விற்போர்க் கமைந்து மீளுவோம் சொல்லென்றான் 
என்ன மால்சொல்ல யியல்வண்ண னேது சொல்வான் 
உன்னை நான் சொல்ல உறுபாஷை சொல்லிவந்தேன் 
மறகடித்தால் நாலுமற போர் பொரும்போது 

3365 
குறங்கடித்தார் - தம்மைக் கொல்ல நீஞாயமல்ல 
துணைத்தொரு பேரைத் துடை தட்ட யில்லை யென்று 
புனைத்தொரு வாயாய்ப் பொருவேனென மொழிந்தான் 
அங்கவன் சொல்ல அரங்கேச னேதுசொல்வான் 
இங்கு நீ வந்ததுகேட் டெல்லோரும் பேர் ஒளித்தார் 3370 

1 . அடைக்காய் - வெற்றிலைப்பாக்கு . 2. தண்டரளம் - குளிர்ந்த 
முத்து . 8. கருஞாயிறு - கரிய சூரியன் . 

4. அமுன்று வருந்தி . 
5. குறங்கு - தொடை , 


122 


கஞ்சனம்மானை 


உற்றார்கள் போனது உணராமற் கண்துயின்றேன் 
மற்றார் பிழைபட்டார் வளைப்புண்டேன் நானுமென்றான் 
ஆண்டங்கு மற்போர்க்கு அவனும் பொருதியபின் 
மீண்டுந் திருமால் விளப்புடலுற்றானம்மானை 
பொற் கருத்தெல்லாம் பொதிந்திருப்ப னானாலும் 

3376 
கற் கருத்தில்லை யென்பார் காலை வண்ணனுக்கு 
எட்டினா னோடுகிறேன் யென்னை நீவோடிவந்து 
தொட்டியா யங்கே துடங்குவோம் போரென்றான் 
கூடென்று மாயோனுங் கோபுரத்திலுங் குதித்தான் 
ஓடென்றான் மற்றவனு மோடலுற்றா னம்மானை 

3380 
கரியவன் முன்னேடக் காளையவன் பின்னோட 
இருவரு மோடி யிளைத்தார் நெடுந்தூரம் 
கைமே லகப்படும் பொற்காளைய வண்ணனை மால் 
பொய்மான் போற்கொண்டு போயினா ரம்மானை 
முன் மலை நீங்சி முசுகுந்தன் கண் கயிலும் 

3385 
வன்மலை போய்ப் புகுந்தான் மற்றவன் கண்காண 
ஓடி மலையில் ஒளித்தான் ஒளிநெடுமால் 
தேடி யவனும் திரிந்தெங்கும் காணாமல் 
விற்போரது மொழிந்து மெய்போல் பொய்பேசி 1 
விற்போர் குறித்துரைத்தாய் மற்றதுக்கு மொத்தபின் 3390 
பூட்டக்கம் பண்ணியே போய்ப் பிழைக்கலா மென்று 
ஓட்டத்துக் கோடி ஒளித்து நீ போகுவையாய் 
உங்காரிய மெளிது உன்னுறவா யுள்ளவர்கள் 
எங்கே யிருந்தாலு மிப்போதே கொல்லுகிறேன் 
என்றங் குரைத்து வியவண்ணன் பின்னையும் 

3395 
குன்றங் குவடும் 2 குளிர்சுனையும் சோலைகளும் 
தேடினான் தேடிச் செழுமண்டபந் தன்னைக் 
கூடினான் கண்டான் கையில் துயில்வானை 
முன்னாலே கண்துயின்ற முசுகுந்த னென் பானை 
பின்னாலே தான் தொடர்ந்த பேராளன் என்றன்றி 3400 

மெய்போல் பொய்பேரி உண்மை போல் பொய்யுரை கூறி . 
2. குவடு - சிறு குன்றுகள் . 


1 . 


- 


கஞ்சனம்மானை 


123 


ஒன்றி முடியை ஒருகையால் பற்றி எற்றி 
கன்றிக் காந்திமிர்ந்து கண் சிவந்து பல்லிறுகி 
குற்றினா னீரல் குலையினும் நெஞ்சத்தும் 
ஒற்றினான் தானோ டுறப்பாய்ந்தா னங்கமெங்கும் 
தூங்கினவ னாவி துடியாய்ப் படிமோதி 

3405 
நீங்கியும் நீங்கா மல் நிற்பான் றனை நோக்கி 
போதமிகு வினைய பூஷணனென்பா னுரைப்பான் 
பேதையின் ராசாவே பின் முன்னறிந்து சொல்வாய் 
அற்ற நீ பின் துடரும் ஆயன்றொளித்தாக் கால் 
சுற்ற னலனாகத் துயிலுமுசு குந்தனை நீ 

3410 
கொல்லாதே யென்ன குணவினைய பூஷணனை 
செல்லப் பிடித்துச் சினத்தினா லேது செய்தான் 
மெய்யாக பொய்பேசி விடுவிக்க வந்தவுனை 
கையாகக் கொல்லவென்று காய்ந்து கொண்டானம்மானை 
ஆண்டவனைக் கொன்று அவியாத கோபமுடன் 

3415 
மீண்டுந் துயில்வானை மேன்மேலுறத் தகர்த்தான் 
செயிர்த்த நெஞ்சம் திறக்கப் புடைத்தலைவன் 
முத்துக் கணையால் முசுகுந்தன் கண் விழித்து 
பார்த்தா னியல் வண்ணன் பட்டொழிந் தானம்மானை 
ஆர்த்தவன் 2 தூளி யவனியெல்லா மம்மானை 

3420 
நா மன் பொடாசரிக்கும் நக்கன் விழி தாக்கும் 
காமன் போ லாகினான் காளையவ னம்மானை 
எளிதாகக் காளைய வண்ணன் மிகப் பாடினே 
ஒளித்தான் வெளிப்பட் டொளிமுறுவல் 3 தான் செய்து 
அன்னவன் தானு மவனை யடி தொழுது 

3425 
இன்னித்திரை கொண் டெழுகின்ற வேளையத்தே 
நின்னைத் தெரிசித்தே னென் பேறு யாருடையார் 
என்று துதித்து யான் துயிலப் போந்தபின்பு 


- 


ஆரவாரித்தவன் . 


1. கன்றி - கோபித்து . 2. ஆர்த்தவன் 
8. ஒளிமுறுவல் - ஒளியுற்ற நகைமுகம் . 


124 


கஞ்சனம்மானை 


3430 


3435 


3440 


சென்ற வுகமுஞ் செனித்தழிந்த பேர்களையும் 
மூவர் முதலே மொழியென்ற மன்னனுடன் 
பேதேவாசுராள் செருச் செய்த நன்னாளே 
நீவரை மீதிங்கு நித்திரைக்குப் போனபின்பு 
முன்னெடுங் கால முடிவேந்தர் போய்த்தொலைந்தார் 
பின்னெடுங் காலம் பிரமா வரசு செய்தான் 
மேலிங் கருமறையோன் வேந்த ரிருக்கையிலே 
ஆலிங்கன மென்னுமவ்வுலகம் நீங்கிய பின் 
போதவன் றன்னைப் புரந்தரன் சங்கரித்தான் 
வேதமும் முச்சுடரும் வேள்வியும் போமோவொளித்து 
அவ்வுலக மெல்லா மந்தகாரம் படைப்பு 
எவ்வுலக மெல்லா மிருள் மூடிக் கொண்ட பின்பு 
பாற்கடல் வனமாயப் பாராமல் பங்கயத்துள் 2 
மேற்கடவுள் தன்னை வெளிப்படுத்தி வைக்கலுமே 
அந்தவிரு ளகன்று அச்சுதனு மவ்வுருபோய் 
முந்த மறையோனு முத்தியாய் வீற்றிருந்தான் 
இதன்பின் கனகா திபவுகந்தான் தோன்ற 
வதனினும் சித்தாவிற் றியாரிராக் கிஷர்கள் 
காந்து யுத்தம் 4 செய்தார் கடந்தங் கவ்வுகமும் 
சேந்ததின் பின்னிற் திரேதாயுகம் தோன்ற 
அவ்வுகந் தன்னில் அரக்கர் முகாந்திரமாய் 
செவ்விய ராமனாய் தீர்த்தோ 5 மதன் பிறகு 
தோன்றி நடக்கும் துபார நல்லுகத்தில் 
என்றுன் னுடைய யியல்வண்ணன் முன்னிலையாய் 
போந்தேன் நானென்று புருஷோத்தம னுரைக்க 
வேந்தன் மகிழ்ந்து வீடுதா நீயெனவே 
கண்ணனும் வாய்மலர்ந்து காலமுனக் கீதென்று 


3445 


3450 


3455 


1. ஆலிங்கனம் - கட்டியணைத்தல் . 2. பங்கயத்துள் - தாமரையுள் . 
3. அச்சுதன் - பெரியோனாகிய கண்ணன் 4. காந்து யுத்தம் - சினமிக்க 
போர் . 5. தீர்த்தோம் - அழித்தோம் , 


கஞ்சனம்மானை 


125 


3460 


3465 


எண்ணரிய வைகுந்த மேற்றுவித் தாரம்மானை 
மாளா வரத்தால் வருகாளை வண்ணனைத்தான் 
தூளா விழும்வரத்தைத் தூதர்கள் சொல்கேட்டு 
தீப்படு செங்கண் சராசந்தன் கோபமுற்று 
மாயப் படையோடு மதுரையில் போய்ப்புகுந்து 
வரிசை பெரிய மதுரையு மண்டலமும் ! 
அரிகேது வென்னும் அசுரனுக்குத் தான் கொடுத்து 
கோடிற்ற மாலிருந்த கோமந்த மா மலையைத் 
தேடிப்படை யெடுத்துச் சென்றான் சராசந்தன் 
அங்கதன் முன்னறிந்து அம்மலையை விட்டகன்று 
பொங்குங் கடல்வண்ணன் போயினன் காணம்மானை 
கொள்ளவருங் கடல்போல் கோநந்தம் போய்ப்புகுந்து 
எள்ளத் தனையு மிடமிடாதே தேடி 
தான் கண் டிலாமை சராசந்த னேது சொல்வான் 
ஊன் கொண்டு ஒளித்தோடப் போவரை 
வன்பிடியாக வழிக்கட்டி நாடோறும் 
பின் பிடித்தாலும் பிடிபடப் போறதில்லை 
அஞ்சின ரோடுமவட மெல்லாம் பின் பிடித்து 
வஞ்சனை செய்ய வழக்கல்ல வென்று சொல்லி 
தான் பெரிய கரிதேர்த் தானைக் கால் சூழ 
மீண்டு சராசந்தன் மேவினான் தன்பதியே 
அன்னவன் போன தற்பின் அங்கமலர்க் கண்ணானும் 
தன்னவ ரோடே தாற்றுக் கடற்கரையில் 
கூடாரஞ் செய்த பின்பு கொற்றக் கடல் நடுவே 
வீடாரஞ் செய்ய விசுவகன் மனை 4 நினைந்தார் 
கூறவத் தடக்கண் கரியோ னினைப்பளவில் 
மேவிப் பணிந்தான் விசுவகன் மா அம்மானை 
மற்றவனைப் பார்த்து மணிவண்ண னேது சொல்வான் 


3470 


3476 


3 


3480 


சேனை . 


3. தன்பதி 


1. மண்டலமும் - நாடும் . 2. தாளை 
தன் ஊர் . 4. விசுவகன்மா - தேவ சிற்பி . 


126 


கஞ்சனம்மானை 


3485 


3490 


3495 


சுற்ற முடனே சுகமாய்க் குடியிருக்க 
உற்றக டுவே உன்னுடைய வல்லமையால் 
சிறந்த படைவீடு செய்து தர வேணுமென்றார் 
பாந்த ளனை யாய் நின்பாரி பரிமடந்தை 
நின்னால் கலாபித்து நெடுங்கடலில் போய்வீழ 
அந்நா ளவளை அரிரா கவன் தானும் 
அண்ட முகடன்றி ஆகாச முள்ளமட்டும் 
சண்ட விராகமாய்த் தம்முட மா மருப்பில் 
ஏந்திழை எழுந்தவிட மிவ்விட மாகையினால் 
ஆந்த நீராழ மளவுபடா தமைய 
கண்டு கமலக் கனக மயமாக 
மிண்டிய தோர் சோவென்னும் பருப்பதத்தை 
மண்டோ தரனென்னும் வன் பூதத்தைக் கொண்டு 
அண்டி மலைபறித்து ஆழத்தைத் தூர்ப்பித்து 
தண்டாமரையால் சமதல மாக்கு வித்தால் 
உண்டாகும் நூற்றிரட்டி யோசனையின் விரிவும் 
எத்தலம் புக்கிலு மித்தலம் போல் கிட்டாது 
வித்தகனே யென்று விசுவகன்மா கைதொழுதான் 
அறைந்த சொற்கேட்டு அரியும் பிரியமுற்று 
செறிந்த சமுத்திரா தேவியை யங்கழைத்து 
தின்மேல் துயில்வேன் நினை வீட்டுக் காசினியான் 
தன்மேல் துயில் கொள்ளத் தக்கதோர் சாகரமே 
என் சுற்றத் தாரும் யானும் குடியிருக்க 
நின் சற்றம் வாங்கி நிலைதர வேணு மென்றான் 
திரண்டார் கலிமாது செல்வனைப் பார்த்துரைப்பான் 
இரண்டாயிரம் வருஷம் யிங்கு நீ வீற்றிருப்பாய் 
பாரிற் றுயரகற்றிப் பாற்கடலில் நீநடந்தால் 
ஊரிற்ற மூடிமண்டி யுட்கடவிக் கொள்வேனென்று 
ஒருநூற் றிருபத்து யோசனையுள் வாங்கி 


3500 


3505 


3510 


1. படைவீடு பாசறை . 2. பாந்தள் நாகப்பாம்பு . 
8 , திரண்டார் கலிமாது - திரண்டொலிக்கும் கடல்மாது . 


கஞ்சனம்மானை 


127 


3515 


3520 


3525 


பொருநீர் வற்றிப் போனாள் புவிமடந்தை 
அக்கணந் தன்னில் தனை விசுவகன்மன் 
ஒக்கதில் திருத்தி ஊரெல்லை தான் வகுத்து 
அஷ்ட திக்கு 1 மெத்திகையும் ஆறுசலமுங் கிணறும் 
மட்டமற்ற சோலைகளும் வாவியு நந்தனமும் 
தென்ன வனமும் செழுங்கமுகு வனமும் 
அன்னிய பூங்காவனமு மங்கு வகுத்தருளி 
அன்ன கிழியு மகழு மணிக்கிடங்கும் 
வானகமுந் தோயு மணிமதிளுங் கோபுரமும் 
மாடமு மாடரங்கும் மண்டபமும் கொண்டலணி 
கூடமு மேடைகளும் கோலமிகு வாலயமும் 
அந்தணர் சாலை அறச்சாலை நூற்சாலை 
பந்தியி லாயம் பலவா யுதச்சாலை 
தேர்க் கூட்டமுமியற்றிச் சித்திர கூடம்பலவும் 
வேல் கூட்டம் வாள் கூட்டம் வில் கூட்டமுமமைத்து 
மன்னர்க்கும் வன்னியர்க்கும் மண்டலிகர்க்கு மனை 
சொர்ணத்தினாலும் சுடர் மணி யாலுமியற்றி 
நாலு குலமான நற்குடிக்கும் வீதிசெய்து 
மேலும் பலகுடிக்கு மிக்கோர்க்கும் வீதிசெய்து 
தூயோன் திருமரபில் தோய்ந்த குழாந் தனக்கும் 
ஆயர் தமக்கு மடைவடைவே வீதிசெய்து 
மின்மா மணியாலும் வெண்ணி நிதியத்ததாலும் 
பொன் மாளிகைகள் புருஷோத்தமற் கியற்றி 
கோமண் டபமும் கொலுவிருக்கு மண்டபமும் 
வகை வகையாய்த் தானியற்றி 
செற்றிய கோபுரத்துச் செம்மணி மேடையிலும் 
சுற்றப் பதாகை 3 சுடர்வான் துகள் துடைப்ப 
எரிய மணிக ளிரவுபக லாகு நட 


3530 


: 


3535 


3540 


- 


1. அஷ்டதிக்கு எட்டுத் திக்குகள் , 
கண்ணன் . 3. பதாகை - கொடி . 


2. புருஷோத்தமன் 


128 


கஞ்சனம்மானை 


3545 


3550 


தென்னிலங்கை மூதாரும் தேவேந்திரன் பதியும் 
மன்னு மளகைக்கோன் - அழபதியு மற்றுளதும் 
இப்பதி கொவ்வா தெனவே வகுத்தருளி 
கைப்பதி வேதியனைக் கண்டான் விசுவகன்மா 
பொன்னுலகி லுள்ளவர்கள் புட்பமழை பொழிந்து 
அன்னகண் பார்த்து அதிசயித்தங் கேதுசொல்வார் 
முன்னிவன் செய்த முதுபதிகள் மற்றதெல்லாம் 
இன்ன பதிக்கு யிணைபெறா தென்று சொல்லி 
ஒல்லைக் கடலையுந் தூர்த்துச் செய்தமையால் 
சொல்லலிதின் போ துவார பதியென்று 
பேரிட்டமர ரெல்லாம் போந்தனர் காணம்மானை 
சீரிட்ட மாதவரை தேவர் குரு வந்துகண்டு 
சகலோக மென்னுந் தனிமுகித்தம் வந்து நின்று 
புகலாங் குடியென்று போனான் விறல்சேர்ரிஷி 
மெச்சி . மனமகிழ்ந்து வேண்டிய தெல்லாம் கொடுத்து 
தச்சனை உபசரித்துத் தனபதியில் போகவிட்டு 
உற்ற கிளைஞருடன் ஊருங் குடிபுகுந்த 
கொற்ற மால் தானும் குடி புகுந்தா ரம்மானை 
நந்தன் வசுதேவன் நம்பி 4 பலதேவன் 
அந்த அசுரனணி யுக்கிர சேனன் 
அல்லாத வாரும் அரிவங் கிஷத்தாரும் 
எல்லாம் நிறைகுடியாய் ஏறினர் காணம்மானை 
வானதிய வேண்டளவு வச்சிரவண் ணனனிப்பன் 
இனம் மகற்றித் துவாரபதி நகரில் 
இன்பமுடன் வாழ்ந் திருந்தனர்கா ணம்மானை 
துய்ய சிரமத் துவாரபதி விளங்க 
அய்யனினி 5 தாயமர்ந் திருக்கும் நாளையிலே 
பொன் பிடித்த திண்டோள் புரவலனை முன்னாளில் 


3555 


3560 


3565 


1 . அளகைக்கோன் - அளகாபுரி அதிபனான் குபேரன் , 2. மெச்சி - 
புகழ்ந்துரைத்து . 3. கொற்றமால் - வெற்றி பொருந்திய திருமால் . 
4. நம்பி - ஆடவர் களிற் சிறந்தோன் . 5. அய்யன் - தலைவனாகிய 
கண்ணன் . 


கஞ்சனம்மானை 


129 


3570 


3575 


3580 


பின் பிடித்து மீண்ட பெரும்படை மன்னரெல்லாம் 
சேர வழைத்துச் செராசந்த னேது சொல்வான் 
பார் வலுவுடைய பார்த்திபரே ! கேட்டருளீர் 
அன்று நமக்குடைந்து ஆமதுரை நாடுவிட்டு 
சென்று கிருட்டிணன் தான் தேசத்திருக்க வஞ்சி 
கடலி லொளித்துக் கடலிலே மற்றுமொரு 
திடலிலே வீடுகட்டிச் சென்றிருந்தா னென்றார்கள் 
மற்றவன் போகாமல் மண்டி வளைந்துகொண்டு 
கொற்றக் கிளையுடனே கொண்டிடுவோம் போதுமென்றார் 
புகுந்த சிசுபாலர் போர்வேந்தர் தான் கேட்டு 
பகர்ந்தவரை நோக்கி பகைத்தெற்ற னேது சொல்வான் 
இங்கொளித்துப் போனான் இனியவனை நாம்வளைந்தால் 
அங்கொளித்துப் போவானா ராலவனைப் பின் பிடிப்பார் 
சேந்த விடமெல்லாம் சென்று கிருட்டிணனை 
வேந்தரே தாக்கி வெருட்டி நீரோடாதே 
மற்றவன் சற்றும் வழுவாமல் கைப்பற்றி 
சுற்றமுடன் கொல்லுஞ் சூழ்ச்சி நான் சொல்லுகிறேன் 
மின்னிய பைம்பூண் 3 விதர்ப்ப ராசன்பெற்ற 
கன்னி யுருப்பிணிக்குக் கலியாண நாள் வரைந்து 
விரையா மணவோலை 4 மிக்கெமக்கு விட்டென்னால் 
வரையா தவர்க்கு மணவோலை போகவிட்டால் 
கற்றீப ரோடு கலந்திருக்கு மாசையினால் 
மெத்த யிறுமாந்து விண்ணாந்து வந்திடுவன் 
பொன் கொள்ளப் போற பிறகற் பலனுடனே 
மண்கொள்ளாச் சேனையுடன் மற்றோரும் போய்ப்புகுந்து 
நீடிய சேனையையும் ( நெடிய பொருள்களையும் ) 
கூடவளைந்து கொண்டு கொல்லலா மென்று சொன்னான் 


3585 


3590 


3595 


1. பார்த்திபர் . மன்னர் . 

2. உ டைந்து - தோற்றோடி . 
8. பைம் பண் - பசுமையான ஆபரணங்கள் . 4. மணவோலை - திருமண 
அறிவிப்புக் கடிதம் . 5. கற்றிரீபர் - மன்னர் . 

17 - 18 


130 


கஞ்சனம்மானை 


3600 


3605 


பார விசாரம் பகைதேற்றன் சொல்பளவில் 
தீர விசாரித்துச் செராசந்த னேது சொல்வான் 
செயிர்த்துப் பொரும்போது தேர்வேந்தர் மாயவனும் 
உயிர்த் தேதுற்றா லொருவரும் கொல்லாதே 
வன் கோபனந்த வசுதேவன் தன் மகனை 
என் கோபந் தீர்ப்பான் கொல் லென்று சொன்னான் 
செப்பிய சொல்கேட்டுச் சிசுபால னேது சொல்வான் 
வைப்புடைய மன்னர் வழக்காட வாராதே 
நலதே யுமக்குரைத்தேன் நானுஞ் சினமாற 
பலதேவனைக் கொல்வே னென்பங்கென் றாரம்மானை 
சிசுபாலன் சொல்லச் செத்திரித னேது சொல்வான் 
சசி பொற் குடையுடையார் சத்திய சாத்தகிகள் 
பங்கெனக் கென்ன பகைதேற்ற னேது சொல்வான் 
இங்கெனக் காருமெதிரே போர் பெற்றார்கள் 
அப்புறம் போகாதவர் படையத் தனையும் 
சுப்பிர தீபத்தால் துவைப்பே னென்று சொல்லி 
மின்னனையும் வேள்வெல்லே தற்பகோ னவ்வளவில் 
என்ன நினைவெண்ணினீ ரென்றான் காணம்மானை 
வில்லால் வலிய விதர்ப்பனை வற்புறுத்தி 
எல்லாரும் தன்பதிகள் எய்தினர் காணம்மானை 
வெற்றி பெரிய விதர்ப்பனு மவ்வளவில் 
சற்று முரசறைந்து தூதரைத் தானழைத்து 
மங்கை வதுவை மணஞ்சொல்லி வாருமென் 
எங்கெங்கும் போகவிட்டு ஏற்ற மணவோலை 
பொன்னாழி மாயனுக்குப் போகவிட்டா ரம்மானை 
தூதரும் போக்கித் துவாரபதி யாளும் 
மாதவனைப் போற்றி மணமுரைத்தா ரம்மானை 
மணவார்த்தை கேட்டு மணிவண்ண னுள் மகிழ்ந்து 


3610 


3615 


3620 


1. தீர விசாரித்து - மிகவும் விசாரித்து , ஆய்ந்து . 2. செயிர்த்து - 
- கோபித்து. 3. சசி - சந்திரன் . 

4. துவைப்பேன் அழிப்பேன் . 
5. வதுவை - திருமணம் . 


- 


கஞ்சனம்மானை 


131 


3625 


3630 


3635 


குணவார்த்தை தூதுவர்க்குக் கூறிவிடுத்த பின்பு 
உக்கிர சேனன் அகூரன் வசுதேவன் 
தக்க பலதேவன் சத்திய சாத்தகிகள் 
மற்றுளார் தங்களையும் மாயன ழைத்துவிட்டு 
உற்ற மணவார்த்தை ஓதினர் காணம்மானை 
பின்னு மவர்க்குப் பெரியோன் எடுத்துரைப்பான் 
முன்னும் நமைப்பகைத்த மூரித்தேர் ! மன்னரெலாம் 
வேறிருந் தெண்ணி விதர்ப்பன்மகள் வதுவை 
கூறிவர விடுத்தார் குத்திர் செய்வதன்றி 
அங்கு நாம் போகாதிருந்தா லஞ்சியிருந் தானென்பார் 
பொங்கி யாம்போகில் பொருகைக்குச் சம்மதிப்பார் 
மிக்கநற் கானவிளம்பி 

மொழியுமெழ 
உக்கிர சேன னுயர்மாலைப் பார்த்துரைப்பான் 
மெய்யனே உன்னில் விசார முடையோமோ 
அய்யனே உன் மனதுக் கானதுசெய் யென் றுரைத்தான் 
பாமிக வுடைய பாட்டன் மொழி கேட்டு 
கேசவன் சொல்லான கிளர்ந்தியா மெல்லோரும் 
பார் படையும் பரியும் கரித்தேரும் 
சேரத் திரட்டிமிகச் சிக்கென்று போயிருந்தால் 
அங்கவர் செய்கை அறிவோமென மொழிந்து 
பொங்கிய சேனையுடன் போற்றுவரைத் தானீங்கி 
கந்தமலர்த் தொடையான் கன்னசாலங் கடந்து 
சிந்து விசைய மிடமாகச் சென்றருளி 
வந்துவ காதேசம் வலமாய் வழிகொண்டு 
குந்தி விசையங் குறுகிடச் சென்றருளி 
போந்து விதற் புரத்துக் கருகாக 
வாந்த மணச்செ றிந்தமா த்தவகையில் 


3640 


3645 


3650 


1 , மூரித்தேர் - ஆற்றல் மிக்க தேர்ப்படை . 2. பொருகைக்கு - 
போர் செய்வதற்கு . 8. விசாரம் - கவலை . 4. கந்த மலர் - மணமுடைய 
பூக்கள் . 5. தொடையாள் - மாலையையுடையவன் . 


132 


கஞ்சனம்மானை 


3655 


3660 


வீடாரங் கொண்டு மிகவேந்தர் தம்முடனே 
ஏடாரு தார னிருந்தார் காண்ம்மானை 
அக்கணமே மரக்கரந்த வூற்றங் கருகே 
மிக்க துவரையர்கோன் வீற்றிருந் தாரம்மானை 
அங்கவ னன்றி அவனியில் மன்னவர்கள் 
பொங்கு கடல்போலப் புடையெங்கும் வந்திருந்தார் 
விந்தைபயில் தோளான் விதர்ப்பர்கோ னவ்வளவில் 
வந்தவர்க் கெல்லாம் வகைவகையாய் வீடருளி 
நற்போ னகமும் நறுஞ்சாந்தும் குங்குமமும் 
கற்பூர வெள்ளிலையுங் கற்பித் திருப்பளவில் 
மங்கை யுருப்பிணிக்கு மன்னவர்க ளெல்லோரும் 
தங்கள காணிக்கைக் தான் கொடுத்துப் போனபின்பு 
நங்கையைக காண்பான் நவமணி மாலை 2 யொன்றை 
செங்கை தனி லேந்திச் சென்றான் திருநெடுமால் 
ஆரத்தாற் காலுகளு மாசாரக் காலுகளும் 
சேரப் பசுந்தட்டார் செய்த மணப்பந்தலிலே 
எம்மானுந் துன்னி இராசாக்கள் நிற்பளவில் 
செம்மாலைக் கையேந்தித் தேவர்கோன் போந்ததற்பின் 
நல்லிருள் காட்டுமந்த நலங்குழல் சூழியத்தில் 
மல்லிகை மாலை மதிபோ லொளிகாட்ட 
வானுடைய வில்லை மடவாள் நுதல் காட்ட 
கூனுடைய வள்ளைக் கொடியைக் குழைகாட்ட 
முயல்புக்க மாமதியின் மும்மடங்கா யிரண்டு 
கயல்புக்க மாமதியின் கண்வ தனஞ் சோதிவிட 
செம்பவளச் செப்பும் செறிமுத்து மாவியையும் 
அம்பவள வாயுமணிக் கையுந் தான்காட்ட 
மட்டு வடத்துளப மாயோன் கைச்சங்குதனை 
கட்டு வட நிறைந்த கனகற் றனங்காட்ட 


3665 


3670 


3675 


1 . ஏடாரு தாரான் இதழ்கள் விரிந்த மாலையையுடையவன் . 
2. நவமணி மாலை - ஒன்பது மணிகளால் இழைக்கப்பட்ட மாலை . 
3. நுதல் - நெற்றி . 


கஞ்சனம்மானை 


133 


3680 


3685 


8 


3690 


மீன் பெற்றபின் கொடிவேள் வெற்றிச்சிலைக் கரும்பும் 
தேன் பெற்ற பைங்குழையும் செம்புயங் காட்ட 
பச்சைக் கரும்பைப் பழபூண்டப் பூண் மலைகள் 
கச்சைத் துளைத்தெழுந்து காமனைக் கண்காட்ட 
மாகத் துப்பொன்று மணிமேகலை யதனுள் 
மேகத்துத் தோன்றுகின்ற மின்னை இடைகாட்ட 
அம்பொற் படவரவை அல்குல் தடங்காட்ட 
கம்பக் கரியின் கரத்தைக் கவான்காட்ட 
கண்டக் கண்ணுக்குக் கணைக்கால வரால்காட்ட 
முண்டகப் பாக முடிவேள் முறைகாட்ட 
கற்பகப் பூங்கொம்பெனவும் கார்மஞ்ஞை தானெனவும் 
அற்ப நடைகற்ற அன்னப்பெடை யெனவும் 
மாணிக்கப் பூணணிந்து மங்கைநல்லார் வாழ்த்தெடுப்ப 
பூணிக்கு மன்னர் புகழலுற்ற காவணத்தே ! 
ஆவியழகு மிக ஆடகத்தாற் கோடிற்ற 
ஓவியம் போல் வந்தா ளும்பர்காண் அம்மானை 
வந்த மயிலை மணக்கோலம் கண்டுகந்து 
தந்தை விதர்ப்பன் தடங்குறங்கில் கொண்டிருந்தான் 
மைமலை வார்கூந்தல் 6 வந்திக்க மாயவனும் 
கைமாலை தன்னையவன் கைகொடுத்தா ரம்மானை 
மால்கொடுத்தான் மாலை மடக்கொடியுந் தானிருகண் 
வேல் கொடுத்தான் மாலுக்கு மெய்யுறவே யம்மானை 
ஒருவர் துயர் கொண்டோரு வாழியாமல் 
இருவர் துயரு மினியொத்த தம்மானை 
நோக்கொக்க நோக்கிய நுண்ணிடையுந் தன்மனையில் 


3695 


3700 


. 


- 


1. மாகம் ஆகாயம் , 

2 . மின்னை இடைகாட்ட மின்னலைப் 
போன்ற இடைவிளங்க . 8 . கரியின் கரத்தைக் கவான் காட்ட யானைத் 
துதிக்கைபோன்ற துடை . 

4 . காவணத்தே - திருமணக் கொட்டகை 
யிடத்தே . 5. தடங்குறங்கு - அகன்ற துடைப்பகுதி . 

6. வார்கூந்தல் - 
நீண்ட கூந்தல் . 7. நுண்ணிடை - நுண்ணிய இடையையுடைய பெண் 
(உருப்பிணி ) 


134 


கஞ்சனம்மானை 


3705 


3710 


1 


3715 


வாக்கொக்க மேவியபின் மாயவனு மேது செய்தான் 
நெஞ்சமும் கண்ணும் அவள் பால் நிலைப்படுத்தி 
செஞ்சொல் நெடுமால் திரும்பினன் காணம்மானை 
கோளம் புலனடைந்த கொள்கை போல் கொற்றவனும் 
வேளப்பு பின் தொடர வீடாரம் போய்ச்சேர்ந்து 
கஞ்சன் வலிகடந்தான் காமசரம் பட்டுருவி 
பஞ்ச சயனம் பயின்று மெழுந் திருந்து 
உறக்க மறந்து உணர்வுதனை மறந்து 
மறக்க வரிதே மயிலே உனை நயந்து 
மருப்பினையும் கொங்கை மடவாயென உரைத்து 
உருப்பிணியே யென்று உரைமாறாதே வுரைத்தும் 
கண்டு விதர்ப்பர்கோன் கன்னிக்கு மாலாகி 
வண்டுவரை மன்னன் வருந்தினன் காணம்மானை 
அன்னா ளிருக்க அவன்கையில் மாலைபெற்ற 
மின்னாள் நிலைமை விளம்பக் கேளம்மானை 
மாலுக்கு மாலாகி மால் கொடுத்த மாலையைத்தான் 
மேலுக் கணியாய மிகுமுலையிற் சேர்த்தணைத்து 
வெள்ளக் கமல மிகுத்துவரை மன்னனைத்தான் 
உள்ளக் கமலத் தொடுங்கக் குடியிருத்தி 
துன்னிய காதற் றுணையாகச் சூழ்ந்துவர 
கன்னிய ரங் கதுமெனப் போய்ப்புகுந்து 
கைச்சங்கு சோரக் கலைசோர நாண்சோர 
அச்சங் கினைந்து அடிக்கடி வெய்துயிர்த்து 
மென்பூ வணையில் விழுவா ளெழுந்திருப்பாள் 
தன் பூங் குதவாய் தான்புலர முத்து திர்ப்பாள் 
செல்லுங் கருமுகிலே செங்கண்ணான் மேனியென்பள் 
சொல்லுங் குழறித் துணுக்குத் துணுக்கென்பாள் 
வன்கண்ணன் கொண்டுவந்த மாணிக்க மாலையுடன் 
என்கண் கவரவென வாய் வெருவிடுவள் 


3720 


3725 


3730 


3 


1. மாலாகி - மயக்க முண்டாகி . 
தாமரை , 3 , வாய்வெரு விடுவள் 


2. உள்ளக் கமலம் - மனமாகிய 
வாய் வெருவிக் குழறுதல் . 


கஞ்சனம்மானை 


135 


3735 


3740 


3745 


அவ்வா றுரைத்து அயர்ந்து துவளும் 
செவ்வாய் மயிலைச் 1 செவிலித்தாய் கண்டுருகி 
தன் மகனைப் பார்த்துச் சலித்தங்கே யேது சொல்வாள் 
மன்மகளே நின்றன் மனத்துணிவைக் காணுதர்க்கு 
வாருதிசூழ் வையகத்துள் வாழ்வேந்தர் வந்திருக்க 
பேரரசர் கோமான் பிறகற்பல னென்னும் 
கோசலை நாடார்க்குக் கொடுக்கச் சமைந்திருந்த 
ஏசலிலா மின்னுக் கிடைகூறாதோ வறியேன் 
பூவைதனை மறந்தாள் பொன்னூசல் தான் மறந்தாள் 
அங்கழைத்து வைத்து அவர்க்குச் சிறப்பளித்து 
பொங்க மெழுகிப் புதுமுறத்தில் நெல்லுமிட்டு 
நேச முரைத்தேன் நிறைமகனை யிப்போது 
தேசியோ அய்யனோத திண்டித்கோர் சொல்லென்றாள் 
வாசக் குறத்தி வலக்கையால் நெல் பிடித்து 
வீசி விதிர்விதிர்த்து மெய்நடுங்கி யேதுசொல்வாள் 
அய்யனு மல்ல அணிதேசி தானுமல்ல 
தையலே உன் மகட்குச் சந்திப்பு வேறுமில்லை 
காயாம்பூ வண்ணன் 3 கடற்றுவரை நன்னாடன் 
பேய்சாகக் கொங்கை பிடித்துண்ட பேராளன் 
சூழ்ச்சியில் பட்டுத் துவக்குண்ட தல்லாது 
தாழ்ச்சி 4 பிறிதில்லை தானென்றா ரம்மானை 
வாரா யடி குறத்தி மதியாம லேதுரைத்தாய் 
ஊராய் மடக்கி உரலோடே கட்டுண்டு 
ஆயனடவி செறி 5 ஆய்ப்பாடியிற் பிறந்து 
மாயனோ யென் மகளை மாலேற்று வானென்று 
கோவிட் டடித்துக் குறத்திதனை துரத்தி 
வேலுற்ற கண்ணாள் வேதியர்க்குத் தானமிட்டு 
ஆயிற்று மடகிறங்கி யானையகன்ற தற்பின் 


3750 


3755 


3760 


1 . செவ்வாய் மயில் சிவந்த வாயினையுடைய மயில்போன்ற 
சாயலாள் . 2. வாருதி சூழ் - கடல் சூழ்ந்த . 3. காயாம்பூ வண்ணன் 
காயாம்பூ நிறமுடைய நீலநிறக் கண்ணன் 4. தாழ்ச்சி - தாழ்வு நிலை . 
5. அடவி செறி - காடுகள் சூழ்ந்த . 


136 


கஞ்சனம்மானை 


3765 


3770 


மாயிற் குயிர்ப்பாங்கி மனோரமை யெடுத்துரைப்பாள் 
பொன்னே மரகதமே பூங்கமலப் பொற்கோடியே 
மின்னே விளக்கே விதர்ப்பர் கோன் மெய்த்தவமே 
வலியான மன்னருடன் மத்துநடை தானடந்து 
கலியாண ஆரம்பங் கண்டு களியாமல் 
வாளர வுண்ட மதி 1 போல் ஒளிமழுங்க 
நீளர வல்குலாய் நின்மேனி வாடியதே 
மறையொன்று நூல்போல மருங்குலா 9 யென்னுடனே 
உரையென்றாள் தோழி உருப்பிணியங் கேதுசொல்வாள் 
நாட்ட முரைக்கில் நளினவண் 3 ணாயென 
வாட்ட முரைக்க மனோரமையே கேட்டருளாய் 
முந்த வரசரெல்லாம் முன்னின்ற காலத்தே 
எந்தை யழைக்க யானவன் முன்னிருந்தேன் 
செய்யுங் கழலடியும் கண்ணும் கதிர்முகமும் 
செய்ய மணிவாயுஞ் செந்தாமரை காட்டி 
தேசு பயிலும் திருமேனி கார்காட்டி 
காசு பலவிதமாய் சொர்ணமயமாய்க் காட்டி 
வந்த நெடுமால் மணிமாலை யொன்றெனக்கு 
தந்த போதந்த விராமணி மாலை 
பூசலம் தன்னை யான் பொருவதுபோல் போகியமென் 
நேச விழியினையும் நெஞ்சையும் விட்டகலான் 
அன்னானை யன்றியெனை யாரேனும் கைப்பிடித்தால் 
என்னா ருயிர் வாழே னென்னே காணம்மானை 
பாவையது வுரைக்க பாங்கியுமங் கேது சொல்வாள் 
கோவையிதழ் மடவாய் கோசல நாடகன்று 
மன்னெடும் பேராழி மாயவ னானாலும் 
பொன்னெடு மாற்கீயப் பொருந்துவனோ உன் தந்தை 


3775 


3780 


3785 


1. வாளரவுண்ட மதி ஒளிபொருந்திய அரவு தீண்டிய சந்திரன் . 
2. மருங்குல் இடை . 3. நளின வண்ணன் 

தாமரை நிறத்தாள் . 
4. மணிவாய் அழகிய வாய் . 5. கோவையிதழ் 

கொவ்வைக்கனி 
போன்ற இதழ் . 6. பொருந்துவனோ - உடன்படுவானோ. 


கஞ்சனம்மானை 


137 


பொன்வல்ல னாமுலையாய் புண்ணியனே யுன்னுடனே 
என்வல்லமை யாலே ஏகாந்தஞ் சேவிப்பேன் 
தாத்திரைகள் சேருமந் துவரைப் பதிக்கோனை 1 

3790 
மாத்திரையில் கூட்டுவிப்பேன் வஞ்சியே யஞ்சாதே 
என் றவனைத் தேற்றி யெழில்சேர் மரகதத்தின் 
குன் றனையான் கோயில் குறுகினன் காணம்மானை 
கண்ணன் தலைவாசல் காக்கின்ற பேருடனே 
வண்ண மினிய மனோன்மையு மேதுரைப்பாள் 

2795 
உன்றாள் 3 வணங்க உருப்பிணியால் வந்தொருத்தி 
நின்றாள் எனவுரையும் நீலவண்ணற் கென்றே 
வாயிர லானவ் வார்த்தை மாயவர்க்குக்( கூற ) 
ஆயப் பொழுதில் அழைக்க அவள் போந்து 
சுற்ற மலர்த்திரளைத் தூயோன் முன்னேசொரிந்து 3800 
பொற்றா மரைப்பாதம் போற்றிப் புகழ்ந்து நின்றாள் 
காமாக் கினியில் கலங்கி வெதும்புகின்ற 
கோமாற் கவ்வாயிழையைக் கூட்டுவிப்பாள் வந்துபுக 
துளிபெற்ற மென் ( பயிர் ) போலத் துய்யோன் முகந்தெளிந்து 
அளி பெற்ற கோதை யணைந்தவாறே தெனவே 

3805 
திருப்பணிந்த தோளா திருமாலே யுன்னழகு 
உருப்பிணி பேரழகுக் கொத்தமையால் உங்கள் தனை 
கூட்டுறவு செய்யக் குறித்து வந்தேன் கூடலரை 
வாட்டரவு வேல்களிற்றாய் வல்லையோ வென்றுரைத்தாள் 
விற்கொடி நன்னுதலாய் மிக்க விதர்ப்பனருள் 

3810 
பொற்கொடி யோடென்னைப் புணர்வித்தா லுன்னையான் 
மண்ணரச ரெல்லோரும் வந்துபணி கேட்க 7 
பெண்ணரசு செய்விப்பேன் பொன்னங்கே தப்பாது 


உன் 


1. துவரைப் பதிக்கோள் துவரகாபு ரியின் தலைவன் . 
2. மாத்திரையில் - ஒரு நொடிப் பொழுதில் , 3 . உன்றாள் 
திருவடி . 4. துளிபெற்ற - மழைத்துளி பெற்ற . 5. அளி - வண்டு . 
8. நன்னு தலாய் - நல்ல நெற்றியையுடையாய் , 7. பணிகேட்க - 
ஏவல் கேட்க . 


158 


கஞ்சனம்மானை 


3816 


3820 


3825 


எவ்வாறு கூட்டுவிப்பாய் என்றார் எழில்நெடுமால் 
தண்டுளப மாலைத் தடந்தோளாய் நீயுமிந்த 
ஒண்டொடியைச் சேர வுபாயஞ் சொல்கேளாய் 
காதல் மணம்புணரும் கத்திரீபர் மங்கையர்க்கு 
மாதங்கி தாள் பணியு மற்றோர் விரதமுண்டு 
விந்தையுடன் கோவில் வரக்கா லந்தனிலே 
வந்து புகுவன் மணக்கோலந் தன்னுடனே 
கொற்றவனே யங்கிருந்து கூடலாம் நீயவனை 
உற்ற விசேஷமென வோதினர் காணம்மானை 
அன்னா ருரைத்த அவளை முகந் திருத்தி 
மின்னே யப்பாவை விழிவே லெறிந்தபுண்ணில் 
ஆற்ற மருந்தந்த யாவர்க்கும் நீயுரைத்த 
மாற்றமே 1 நல்ல மருந்தான தென்றுரைத்து 
நீயென்னை உய்ய நிலை தந்தா யென்று சொல்லி 
மாயனை நோக்கி மனோரமையு மேதுரைப்பாள் 
நலமே குறையில்லை நாயகிக்கும் உன் றனுக்கும் 
குலமே யுனக்கு ( குறையில்லை ) அம்பானை 
மின் போலிடை மடவாய் மெய் சொல்லக் கேட்டருளாய் 
என்போ லொருவன் எழிலாய்ப் பாடியிலே 
கிருஷ்ணனென்று னாங்கேட்கி லவனென் றென்னை 
உள்ளறியார் உரையா ரிவ்வங்கி ஷத்தில் 
வள்ளல் வசுதேவன் மைந்தனியான் சாத்தியமே 
இன்னவகை சொல்லி இளங்கொடியைப் பார்த்து 
அன்ன தலத்தி லழைத்துக்கொடு வருவோன் 
உத்தமனே நீயங் கொளித்திருந்து நீயவல்ல 
குத்திர மாய்ந்தார் கொண்டுபோ வென் றுசொல்லி 
அச்சுதரைப் போற்ற அங்கவரை விடை கொண்டு 
நச்சு விழியாள் 3 நடந்தனள் காணம்மானை 
மொழியற் றிருந்த முதல்வனை விட்டகன் 


3830 


3835 


3840 


- 


மாற்றமே சொல் ! 2 . 

உ.ய்ய பிழைக்க . 
நச்சு விழியாள் - நச்சுத் தன்மையுடைய விழியினையுடையாள் ,. 


3 


கஞ்சனம்மானை 


139 


வழிபார்த் திருந்த மடக்கொடி - க்குப் போயுரைப்பாள் 
அஞ்சன மெய்யும் அழகுமுறக் கண்டு 
நெஞ்சு தரித்திருந்தாய் நீயே திடனுண்டாய் 

3845 
புருகார் புயத்தார்க்குப் பூண்மார்பும் கண்டோர்க்கும் 
அழகா ரனங்கனுக்கு அய்யனிவ னென்னலுமாம் 
பொன்னழகு காட்டும் புணர்முலையாய் பொற்பமைந்து 
நின்னழகுக் கொற்றவனாய் நேர்பட்டா னென்றலுமே 
நின்வருத்தம் கண்டவர்க்கு நின்னை மயல்விளைத்தான் 3850 
தன்வருத்தம் கண்டளவில் சற்றல்ல வென்றுரைத்தான் 
ஈதெல்லாம் நன்றுகாண் யானவனைக் கூடும்வகை 
போதெல்லாம் கோதாய் புகலென்றா ரம்மானை 
மையல் மிகுந்துரைத்த மாதுக்கு மற்றவளும் 
அய்ய னுரைத்த தடைவே விரித்துரைத்து 

3855 
வாரணியுங் கொங்கை நல்லாய் மற்று நான் போய்ப்பணியும் 
நாரணி கோயிலிலே நம்பி யிருப்பனென்று 
சேடி யுரைக்கத் தெளிந்திருந்தா ணம்மானை 
தன்னனைத் தந்தையையும் தந்தை வசுதேவனையும் 
தமையனையும் உற்ற தம்பி மார்களையும் 

3860 
மிக்க அசுரரையும் விட்டுணு வீரரையும் 
ஒக்க வழைத்து வுடனிருத்தி யேது செய்வான் 
மண்ணா லாலுள்ள மறுமன்னர் தான் கூட்டி 
கண்ணாலம் வந்தவர்போற் காத்தெம்மே வந்திருந்தார் 
மங்கை தனக்கு மணமிடக் கூடினர்போல் 

3865 
இங்கெமைத் தாக்க விருந்தாரெனக் கேட்டேன் 
மாட்டாங்கு வாராமல் மற்றிதற்குத் தாக்கவகை 
கோட்டானை மன்னர் குறித்தோ மென்றுரைத்தார் 
உம்பர் கோன் 5 சொல்ல உக்கிரசேன னுரைப்பான் 
நம்பனே 6 மன்னவர்க்கு நாமமெளி தானோமோ 

3870 


உன்னு 


- 


மடக்கொடி இளமையான கொடிபோன்ற பெண் . 
2. அஞ்சனமெய் 

கருநிற மேளி . 3. அனங்கன் மன்மதன் . 
4. உன்னு 

நினைவிற்குரிய . 5 . உம்பர்கோன் - தேவர் தலைவன் , 
6. நம்பன் - நம்முடையவன் , 


140 


கஞ்சனம்மானை 


அன்றெளிதாய்ப் போனோ மென்றஞ்சாதே வந்தடைந்தார் 
இன்றெளிதாய்ப் போகாமல் யாமெல்லாஞ் சிக்கென்று 
ஓர் முகமாய்த் தாக்கி உடைய பொருதழித்து 
கார்முக வாணு தலைக் 1 கைக்கொண்டு போவோமென்றான் 
என்றவன் சொல்ல எழில்வண்ண னுள் மகிழ்ந்து 

3875 
சென்றின்று நாளந்த தெனை மணம் விலக்கி 
மாவிரதமாக வொரு மாயத்தால் கைப்பற்றி 
கோவிதர்ட்பன் புத்தரியைக் கொண்டுவந்து கூட்டுகிறேன் 
நஞ்சேனையைத் திரட்டி நன்றா யணிவகுத்து 
செஞ்சொல் லரசரெல்லாஞ் சிக்கென்று நில்லுமென்று 

3880 
சண்ட வலி - யுடைய சாத்தகி யானவனை 
திண்டிறல் சேனைக்குச் சேனாபதி யாக்கி 
பேய்த் துக்கத்திற்ற பெரியோனு மங்கு நின்று 
போய்த் துர்க்கை கோயில் புகுந்திருந்தா ரம்மானை 
ஒண்கழற் கால்மாய னொளித்திருக்கும் வேளையத்தே 
பெண்கொள்ளத் தான் வந்த பிறகற் பலந் தன்னை 
ஒப்பித்து மெய்திருத்தி ஒண்கழுத்தில் மாலையிட்டு 
வைப்பித்த காரவனர போர்வா ரணத்தின் மேலேற்றி 
சங்கடப்பட கதிரற்றாரை முரசார்ப் பரிக்க 
தொங்கலணி முற்றத் துகில் கொடிக ளாலிக்க 

3890 
மகதையர்கோன் மாளுவர் கோன் வங்க ள கோமகன் 
பகதேற்றான் குந்தியர்கோன் பாஞ்சாலர் கைதைகோன் 
காந்தாரர் காலிங்கர் காமபோதர் காசியர் கோன் 
சேந்த குருகுலத்தான் சே தியான் சிந்துபதி 
அன்றியு முள்ள அரசர் அனை வோரும் 

3895 
கன்றிய சேனைகரி பரிதேர் தற்சூழ 
ஓதக் கடல் போ லுணர்வலம் போகையிலே 


3885 


1. கார்முக வாணுதல் - வில் போன்ற ஒளி பொருந்திய நெற்றி .. 
2 . சண்டவலி மிகுதியான ஆற்றல் . 3. போர் வாரணம் 

போர் 
செய்யும் யானை . 4 , கன்றிய - சோபித்த , 5. ஓதக்கடல் - நீர் 
நிரம்பிய கடல் , 


கஞ்சனம்மானை 


141 


காதல் விதர்ப்பனுடக் கன்னியை நீராட்டி 
வாய்ந்த மடவார் மணக்கோலஞ் செய்தருளி 
காந்தள் மலரனைய கைமுகத்திற் காப்புற்றுத் 

3900 
தந்தரங்கத் தவரவர் தாதியர் தற்சூழ 
சுந்தரி பாதந் தேர் விடுத்தா னம்மானை 
தூற்றுரை பேசுந் துவாரபதி நாடன் 
காற்றிருந்த கோவிலிலே கன்னி வந்தாளம்மானை 
சுற்றிவந்த சேனையெல்லாஞ் சூழ்ந்து புறம்பேணிக்க 3905 
மற்று மனோன்மையுடன் மாதங்கி கோயில் புக்கான் 
அந்நேரந் தன்னி லயனு மமரர்களும் 
முன்னே முகிழ்த்தமிட்டு மொய் விசும்பில் நின்றளவில் 
மேவிய வேதன் விறல்பற்றியைப் பார்த்துரைப்பான் 
தேவா சுரர் செருச்செய்த நாளையிலே 

3910 
பட்ட அசுரரெல்லாம் பாருலகில் போய்ப் பிறந்து 
துட்டராய் வாழ்வாரைத் துஞ்சுவிக்கக் காரணமாய் 
தண் பூண் துளபமால் பிறந்து வாழ்ந்திருந்தான் 
ஒண் பூமாதேவி உருப்பிணியாய்ப் பிறந்தாள் 
வாரிதனில் துயிலும் மகாவிஷ்ணு மூர்த்தி 

3915 
நாரி தனைக் கைப்பிடிக்க நல்முகித்தஞ் சொல்லென்ன 
பொன் முகூர்த்தம் சொல்பளவில் பூதராய்ப் போய்ப்புகுந்து 
பங்கய தேவியுடன் பத்தினிமா ரெல்லோரும் 
மங்கையை நீராட்டி மணக்கோலஞ் செய்தார்கள் 
செங்கண் நெடுமாலைத் தேவரெல்லா மெய்புவித்து 

3920 
அங்கு சுடர்விரிக்க அயனே சங்கறுக்க 
அத் துந்துமிகள் ஆர்க்கவே ஆர்ப்பரித்து 
தந்தை தாயன்றியிலே தம்மிலே தான் கூட்டி 
மின்னிய சககாக்கை வேந்தன் விகற்பனுடன் 
கன்னி யுருப்பிணியைக் கைப்பிடித்தா ரம்மானை 

3925 


1. அயன் பிரமன் . 2. பட்ட அசுரரெல்லாம் இறந்துபட்ட 
அசுரரெல்லாம் . 3. துஞ்சு விக்க கொல்விக்க . 4. வாரிதனில் 
கடலில் . 5. நாரி - பெண் . 


- 


142 


கஞ்சனம்மானை 


3930 


3935 


மேவிய பூமகன் தன் மேற்பாரந் தீர்ப்பதற்கு 
தேவியைச் செங்கண்மால் தீவேட்டா 1 னம்மானை 
தேவர் தனக்குத் திருமால் விடைகொடுத்து 
மாதுதனையும் மனோன் மையுந் தேற்றி 
வாது செயலென்று மணம்வந்த மன்னவர்முன் 
ஆகாசத் தேயெழுந்து யங்கு நின்றார் கண்காண 
வாகான தன்படையுள் வந்து புக்கா ரம்மானை 
அங்கது கண்டு அவன் படைஞ ரார்ப்பரித்தார் 
சங்கப் படாகமஞ்ச மாமுரசந் தான் முழங்க 
விஷ்ணு வீறா விரைந்தாலித் தோடலுற்றான் 
தட்டுறு தோவல மாகியு மவ்வளவில் 
அங்கிவ ராளும் அரசரையும் சேனையையும் 
எங்கும் நெருங்க இடை இடையே தானிறுத்தி 
ஆனை யணிக்குள்ள அகூரனைத் தானிறுத்தி 
மானத் தேர்க்குள்ளே வசுதேவனை நிறுத்தி 
சேனைப் பணிக்குள்ளே சிரீபாலனை நிறுத்தி 
எந்தெந்தத் திக்கும் இராசாக்களை நிறுத்தி 
பத்திர மென்கின்ற பராயூப மங்குற்று 
கச்சை புனைபுயத்தில் தமனியக் காப் பணிந்து 
பூண்பபிற ( வெல்லாம் பூரித்து ) மெய்க்கணிந்து 
நாணிற் சிலைகொளுவி 3 நற்கோதையும் புனைந்து 
போர்க்கோ லம்பூண்டு புதுமணித் தேரேறி 
ஏற்கும் படைக்குலங்கள் 4 எத்தனையும் செய்வித்து 
வீரக் கொடியாட வெண்சாமரை வீச 
மூரிக் கடல்சேனை முன்னின் றார் சாத்தகி தான் 
சிக்கென் றிவர் நிற்க சேயிழையாள் தன்னை முன்னே 
துக்கை தோள் விடுத்துச் சூழநின்றார் தாம்போகி 
மண்ணுக்குள் மன்னர் மானமிட விண்ணார்ந்து 


3940 


3.945 


3950 


1. தீவேட்டான் தீயின் முன் மணஞ் செய்தான் . 2. தமனியக் 
காப்பு - பொன்னூல் செய்த காப்பு . 3. சிலை கொளுவி - வில்லை வளைத்து . 
4. படைக்கலங்கள் - படைக் கருவிகள் . 


கஞ்சனம்மானை 


143 


3955 


3960 


3965 


பெண்ணுக் கிருந்த பிறகற்பலன் றனக்கு 
தன்மகள் வாற தடம்பார்த் திருக்கின்ற 
மின்மகள் பைம்பூண் விதர்ப்பனுக்கு மேதுரைத்தார் 
வாவுந் துவரையர்கோன் மாயமாய் வந்து புக்கு 
( தூவும் மலரும் துய் )நெருப்பு முண்டாக்கி 
அந்தரி க்கும் பிட் டணைவாளைக் கைப்பிடித்து 
தந்தா ரதைக் கூட்டி னானென்று சொன்னார் 
சொன்ன சொற்கேட்டு செவியில் சுருக்கென்ன 
மன்னன் விதர்ப்பன் மணியுதட்டை மென்று நின்று 
போரேறு போலப் பொருமரசர் தற்சூழ 
தேரேறி வில்வளைத்துச் சென்றான் காணம்மானை 
பண்டு நமக்குடைந்து பாதாளம் புக்கவர்கள் 
தண்டிக் கருவித் தரித்தாரே தார்வேந்தர் 
எல்லாருந் தேரேறி எல்லோரும் வில்வனைத்து 
செல்லா நிறத்தான் மேற்சென் றனர் காணம்மானை 
உருப்பிணிக்கு மூத்த உருப்பினன் கேட்டதனை 
நெருப்பெழப் பொங்கி நினைப்பளவில் தேரேறி 
வில்வளைத்து நாண்வலியாய் மேன் மேற் சரந்தொடுத்து 
பலப்படைஞ ரோடு பகைத்துப்போய்த் தாக்கினன்காண் 
தக்க சராசந்தன் சசுபாலன் காமபோ தன் 
மிக்க வடவை யென வேகமுடன் சொல்பளவில் 
பேரிலச்சை யெய்தி பிறகற்பலன் தானும் 
தேருடலம் சூழவொரு தேரேறி வில்வளைத்து 
தாழ்ந்தவரைக் கொன்றுழக்கிக் காதலியை மீட்பனென 
ஏந்த லப் படையுடனே ஏகினன் காணம்மானை 
மிக்குள்ள ராசர்களும் வேல்வடவை போற்சினந்து 
எக்க வுடன்று ( எதிர்நின் றாரம்மானை ) 


3970 


3975 


3980 


1. அந்தரி - துர்க்கை , பார்வதி . 2. போரேறு - போர் செய்யும் 
காளை . 3 . கொடிய வடவாமுகாக்கினி . 

4. ஏந்தல் - 
பெருமையுடையோன் . 


வடவை 


கஞ்சனம்மாளை 


3985 


3990 


வெடுவெடென தேரோட்டி மிக்கெங்குஞ் சூழந்துகொண்டு 
சுடுகணை மாரி சொரிந்தனர் காணம்மானை 
தூசு முனைகள் துலையாச் சுடுகணைகள் 
வீசும் விதர்ப்பனுக்கு மேனபல தேவனுரைப்பான் 
எனக்கு மொருபெண் தந்தேன் மாமனுட வாழாதே 
ங்கே போர்வருமோ யென்றான் பலதேவன் 
வெங்கோபம் போக்க விதர்ப்பனு மேதுரைப்பான் 
பெய் வளையை 1 விட்டுப்பிழைத்துப் போமெனவே 
கைவளையும் வில்லாய்க் கணையொழிந் தானம்மானை 
இப்பா லவர்கள் எதிர்ந்து பொருகையிலே 
அப்பா லழன்று அடர்ந்து பிறகற்பலந்தான் 
சாத்தகியு மேற்றாக்கத் தலைப்பெய் திருவோரும் 
ஆற்றவர மண்டலமர் பொருதா ரம்மானை 
ஒருபாற் சராசந்தன் உள்ளகத் திறீபன் 
திருமாலைத் தாக்கிச் செருச்செய்தா ரவ்வளவில் 
மன்னர் கடற்படையும் வசுதேவன் தன்படையும் 
துன்னவே தாக்கித் துணிந்து பெரும் போர்வளைத்தார் 
காரோடு 2 கார் தாக்கி கலந்து பொருவதுபோல் 
தேரோடு தேர்தாக்கித் திகைத்தது காணம்மானை 
கிரியுங் கிரியுமாய்க் கிட்டிப் பொருதுவர் போல் 
கரியுங் கரியுமாய்க் கைகலந்த தம்மானை 
ஏவு மேவுமாய் யெதிர்பாய்ந் திடுவதுபோல் 
மாவு மாவுமாய் மயக்குற்ற தம்மானை 
மேலாளும் மேலாளும் வில்லாளும் வில்லாளும் 
காலாளுங் காலாளுங் கைகலந்த தம்மானை 
ரெண்டு படையும் இகலிப் பொருமளவில் 
திரண்டு பிணக்குன்றாய்ச் சேர்ந்தன காணம்மானை 
வெங்குதிரை யானை மிகப்பிணங்க ளங்கே 


3995 


4000 


4005 


1. பெய்வளை வளையணிந்த கையினை யுடையாள் . 
2. காரோடுகார் - மேகத்தோடு மேகம் , 8. மாவும் 
முதலிய படைகள் . 


குதிரை, யானை 


கஞ்சனம்மானை 


145 


4010 


4015 


4020 


செங்குருதி வெள்ளத்தில் சென்றது காணம்மானை 
தூளி 1 யும் சூரியனைத் தோன்றா வகைமறைக்க 
காளியும் பேயும் கலித்தெழுந்த தம்மானை 
மாக ருலகும் வளையாழி மண்ணுலகும் 
நாக ருலகும் நடுக்குற்ற தம்மானை 
ஆங்கதனைக் கண்டு அரிகேச வன்றானும் 
தாங்கரிய போர்வெல்ல சாத்தகியோ டேதுரைப்பார் 
உருப்பன் சசுபாலன் உள்ளிட்ட மன்னரெல்லாம் 
நெருப்பெனத் தாக்குதலால் நின்றதில்லை நம்படையும் 
மிக்க சராசந்தன் வீமனன்றிச் சாகறியான் 
சக்கரத் தா லன்றிச் சசுபாலன் சாகறியான் 
பின்னை யவன் கையால் பிறகற்பலன் போகான் 
மின்னை விட்டாலன்றி விதர்ப்பனும் போகறியான் 
உற்ற மனோர்மை யுருப்பிணிபோல் தேசுடையாள் 
மற்றவனை ஒப்பித்து மானத்தேர் மீதேற்றி 
விட்டுணாம் போலே விதர்ப்பன் மகளென்று 
ஒட்டிலே மீண்டிடுவார் ஊர்புகலா நாமது முன் 
எம்படையு மன்னவர்க்கு மவரடிப் படுத்தி 
நம்படையைச் சாய்த்து நடந்துவரச் சொல்லுமென்று 
மற்றவனை யேவி மனோன்மையைப் பார்த்துரைப்பான் 
பொற்றொடிச் செவ்வாய் பூங்கொம்பே கேட்டருளாய் 
மன்னன் விதர்ப்பன் மடந்தையே தானென்றும் 
உன்னையே யெனு மொருத்தியையு மங்குவிட்டுப் 
போனா ரொழியப் பொருந்தார்கள் மற்றரசர் 
தானோர் மொழி மடவார் செய்யும்வகை செப்புமென்றார் 
மா தவன் சொல்ல மனேரமை எடுத்துரைப்பாள் 
நாதக் கடலுலகில் நல்லுற்றா ரானவர்க்கு 
தாழ்வுற்ற போது தரியாமல் * சார்ந்திருப்பார் 
வாழ்வுற்ற போதையினு வாழ்வாரோ மாதவளே 


4025 


4030 


4035 


1. தூளி - புழுதி . 2. மாகருலகும் - தேவருலகும் . 8. நாதக் 
கடலுலகு - ஒலியுறு கடலால் சூழப்பட்ட உலகு . 4. தரியாமல் - 
உடன்படாமல் . 

19-20 


146 


கஞ்சனம்மானை 


மின்னனவும் நின்றனவும் வேறுபா டெய்தாமல் 
என்னளவே நிற்கி லிதுவே நலமென்றார்கள் 
வற்றாக் கருணையுடன் மாதவனும் கேட்டுகந்து 

4040 
உற்றார்க் கினியார் 1 உனைபபோலே யில்லையென்று 
கற்பித்துத் தோழிதனைக் காட்சிபெற வொப்பித்து 
புற்பகத் தேரேற்றிப் பொற்கல - முக்காடுமிட்டு 
ஆங்கு நிறுத்தி அணிவிதர்ப்பன் மங்கையொடும் 
வாங்கு சிலைமாயன் வழிக்கொண்ட சேதிதனை 

4045 
மைத்திரத் தோள் மாயவனு வழிக் கொண்டாரம்மானை 
சக்திய தன் சொல்பளவில் சாத்தகியு மற்றவரும் 
தங்கள் படைமுறியத் தாமும்புறங் கொடுத்து 
பொங்கு களம்கழியப் போய்னர் காணம்மானை 
அங்கவர்கள் பின்னே யடர்ந்து தொடர்ந்துவரும் 

4050 
தங்க வரிதான சராசந்தன் சிசுபாலன் 
மூரிநெடுந் தேர்மேல் முட்டாக்கு முன் தாழ 
பாரிற்குல மகள் போல் பரபரத்து நிற்பாளை 
மன்னும் விதர்ப்பன் மகளென்று மன்னரெல்லாம் 
கன்று களித்துக் கடற்படையை மீளவிட்டு 

4055 
மல்கவே பின் பிற்று மாயன் ? மல் போற வரை 
செல்கைத் தவிர்த்துச் சிராசந்த னேது சொல்வான் 
சத்துப் போலாரைத் தான் தேடிச் செல்லுவதும் 
ஒத்துப்போர் செய்தவர்க்கு ஒளித்தோடிப் போவது போல் 
உளவறியா தார்க்கு உற்றார் போல் வந்திருந்துன் 

4060 
களவாடல் செய்வதுவுங் கைவிடானா யென்றான் 
மாறாகி அஞ்சி மடக்கொடியை விட்டானாய் 
போறான் பிழைத்தென்று போர்வேந்தர் மீளாராய் 
விருது விட்டுப்போவதர்க்கு வேட்டுண்டோ வென்று சொல்லி 
திரியை மறுத்துச் செராசந்தனைத் தொழுது 


4065 


1. 2 


-- 


ற்றார்க்கினியார் நண்பர்களுக்கு இனியவர் . 
பொன்னாபரணம். 3. மாறாகி -- பகையாகி . 


2. பொற்கலை 


கஞ்சனம்மானை 


147 


4070 


4075 


பிரியமிக மிகுத்து பிறகற்பல னுரைப்பான் 
கைப்பிடிக்கும் வேளையத்தே காதலியைக் கைகடக்க 
மெய்பிடிக்கும் மானத்தால் விடத் துணிந்திருந்தேன் 
வென்றிப் படைபொருது மெல்லியலை மீட்டளித்து 
நன்றிக்குக் கைமாறு நான் செய்வ தேதெனவே 
நின்றவர்க் கெல்லாம் நேரிழையாள் தானீன்ற 
துன்று மணித்தேரை தோகையரால் ஊர்வித்து 
பொருது விதர்ப்பன் போர்த்துக் கருகாக 
வாயில் துவாரையில் வனஞ்சோலை யிலிருந்து 
தாரொன்று தோளினார் தம்மில் விசாரமிட்டு 
போரென்று மீண்ட புரிகுழலை யிப்போதே 
நன்னதியில் நீராட்டி நற்கோலமு மியற்றி 
முன்ன மறையின் முறைமையா லிவ்விட 

டத்தே 
ஆகுதி யின் முன்னே அரியபிற கற்பலருக்கு 
வாகுபிற வமைத்து மங்கிலியும் பூண்பித்து 
இடிமுரச 2 மார்ப்ப இருவரையுந் தேரேற்றி 
உடனரச ரெல்லாரு மூர்புகுத வேணுமென்று 
கோதையைத் தேரிற்குக் கொண்டுவா வென்றவள் தன் 
தாதை விதர்ப்பன் தனை விடுத்தா ரம்மானை 
வெட்டெனச் சென்று விதர்ப்பனு மவ்வளவில் 
தட்டென்று தேர்மேற் றலையிக்கு நின்றவனை 
உற்றன் பினா லென்று உருப்பிணியே யென்றழைத்தான் 
மாற்றமலாத மனோன்மையே யங்கு நின்றாள் 
என்மகளல்லா ணீயாதவள் மங்கை யென்று 
தன் மகளைக் காணான் தளர்ந்தயர்ந்தா ரம்மானை 
மன்னுங் கடத்துவரை மாயன்கைப் புகன்ற 
மின்னுக் கழுது விதர்ப்பன் தவிப்பதனை 
கண்டொருவன் னோடியந்தக் காவலலுங் கேதுரைப்பான் 


4080 


4085 


4090 


- 


1 , ஆகுதி வேள்வி . 2. இடிமுரசம் இடிபோன்ற முரச 
வாத்தியம் . 8. மின்னுக்கு - மின்னலைப் போன்ற மடவாள் . 


148 


கஞ்சனம்மானை 


40951 


4100 


4105 


வண்டல தார்மன்னீர் ! மதித்துவரை மாயனுக்கு 
மெய்மகளை ஈந்து புகழ் பெற்றி ரென்றுரைத்தான் 
என்றசொற் கேட்டு யிலச் சப் படாம்போத்து 
சென்ற சராசந்தன் சிசுபால னுள்ளிட்டார் 
எல்லார்க்கும் வெவ்வே றிடைஞ்சல் வழிதேடி 
நல்லரக்க ரெல்லாம் நழுவினர் காணம்மானை 
ஒருக்கால் நனைந்து உவந்து மணஞ்செய்வதற்கு 
ருக்கால் நனைந்து யிருந்த பிறபலனும் 
ஒருவே டகமன்றி உலகெல்லாம் பாராட்டி 
இருவே டகம்பூண்டோ மெனறேகினன் காணம்மானை 
வந்தித் தழுது விதர்ப்பனுந் தன் மனையில் 
அந்திக்கு முன்னே அடங்கினன் காணய் மானை 
எல்லோரும் போனபின்பு சென்று மனோன்மைதனை 
நல்லதேரோடு நடத்திப் போயோர் மறையோன் 
கண்டு கடத்துவரை மன்னவரைக் கூட்டிடவே 
கண்டு பரிவுற்றுக் 1 காதலியைக் கைக்கொண்டு 
வெற்றி முரசதிர வேந்தர்கள் தற்சூழ 
கற்றை மணிக்கவரி 2 காரிகையார் கையசைப்ப 
மங்கல பாணி 3 மடநல்லார் வாழ்த்தெடுப்ப 
பொங்குகடத் துவரைப் புக் பினர்கா ணம்மானை 
பொன்மாளிகையிற் புகுந்து புருஷோத்தமனும் 
மன் மாத ரோடுமகிழ்ந் திருந்தா ரம்மானை 
தீவேட்ட மாயன் சிலநாள் கழித்தபின்பு 
மாவேட்டை யாடி மனத்தே மிகநினைந்து 
மன்னவரும் வன்னியரும் மாவலரும் காவலரும் 
தன்ளவரு மற்றுமுள்ள சதிரங்கமும் 4 சூழ 
ஆரணியம் போய்ப்புகுத ஆரணியத் துள்ளவர்கள் 


4110 


4115 


4120 


1. பரிவுற்று அன்புற்று . 2 . மணிக்கவரி 
8. மங்கல பாணி - மங்கல வாழ்த்துப் பாடல் 4 . 
நால்வகைப் படை . 


அழகிய சாமரம் . 
சதிரங்கம் 


கஞ்சனம்மானை 


149 


4125 


4150 


4135 


வாரணைத் தும் சுற்றில்லை வளைத்து வேரொழுக்கி 
காட்டில் மிருகம் கரடிபுலி கலைமான் 
ஓட்டிப் பிறபோகா தோரிடத்தே யாகியபின் 
அச்சுதனு மேனை அசுரரும் போய்ப்புகுந்து 
( நச்சுக் ) கணையாலும் வேலாலும் கோலாலும் 
அவ்விட மெல்லாம் அடையப்பட வுழக்கி 
செவ்விய மன்னர்க்குச் செலவிட்டுக் கொள்ளையீட்டு 
பொங்கு நிழலில் பொழுதளவும் வீற்றிருந்து 
கங்குல் 1 வருமுன் கடிநகரி யுள் புகுந்து 
மண்டணி தாரனும் மன்னவனும் போன பின்பு 
விட்டுணு வங்கிஷத்தில் மிக்கப்பிற சேனனென்பான் 
காட்டிலொரு நிழலில் கண்துயின்று - கண் விழித்து 
மீட்டு மிருளில் விரைந்து வருமளவில் 
மற்றவன் தந்தை மந்திரசித்த னென்பான் 
சுற்ற நெடுங்காலம் சூரியனை அர்ச்சிக்க 
செங்கதிரோ னிந்த சிவந்தக மாமணியை 
அங்கவன் பூண்டுவர அங்கவன் சோ திகண்டு 
அத்திக மென்னு மருவரையில் வாழ்வதொரு 
சத்தியுடைய தனிச்சிங்கம் பின் தொடர்ந்த 
கூருகிரால் 3 மற்றவனைக் கொன்றே கும்பிச்செறிந்து 
தா ரியல் மாமணியைத் தான் பூண்டிருக்கையிலே 
வச்சிர வண்ணன் பேணமதனப் பிரபைதனை 
மெச்சுறவே தீவேட்டு மீளுகின்ற அப்புயனை 
கண்டு வணங்கிக் கணசிங்கமாய் நிற்பளவில் 
மண்டு மணியை மதனப்பிரபை கண்டு 
பூவண்டு கண்ணினா னிம்மணியை நீர்வாங்கி 
தாவென்னத் தன்கேள்வன் சாம்புவனைக் கைதொழவே 
அம்மணியைத் தாவென் றவனுமிக நன்மைசொல்லி 
செம்மணியைக் கேட்டளவில் சிங்கம் உருத்திடவே 
மற்றதனைக் கொன்று மணியை மயில்களித்து 


4140 


4145 


4150 


கண் . உறக்கம் 


- 


1 . கங்குல் இரவு . 

2 . கண் துயின்று 
மேற்கொண்டு. 3. கூருகிரால் - கூரிய நகத்தால் . 


150 


கஞ்சனம்மானை 


வெற்றிக் கோலேற்றித் தன் வெம்பதியே போய்ப்புகுந்தான் 
ஆனமணிக்கா யடவியிற் சூழ்ந்து பிற சேனனைக்கொன்று 
( கானமணி ) நிழற்ற சிங்கந்தனைக் கொன்று 
கனமணியைக் கொண்டு கரடியர்கோன் போயிருக்க 
நன்மணியைப் போற்றுவார் நாட்டிலுள் 

ளோரேது சொல்வார் 4155 
கற்ற மனது கறுப்பாக்கிக் காசினி 2 யில் 
சுற்றம் நடந்துச் சுகமிருந்தார் மற்றுமுண்டோ 
வேட்டைக்குத் தான் போன வேந்தரும் வெம்படையும் 
வாட்டமற வந்தும் வாரான் பிரசேனன் 
தந்தைக் காதித்தன் தந்தசிவ மணிய தனை 

4160 
எந்த வுலகினிலு மில்லாத மா மணியை 
பூண்டு வரக்கண்டு போராழியான் விரும்பி 
வேண்டியே கேட்கவிதியால் கொடா திருந்தான் 
அம்மணிக்காக வல்லோ ஆர்வேட்டை போனதென்பர் 
அன்னகரோ ரெங்கெங்கு மப்படியே சொல்பளவில் 

4165 
மன்னும் பிறசேனன் வங்கிஷத்தோ ரெல்லோரும் 
செங்கண் ணெடுமால் திருவடியின் மேற்பணிந்து 
பொங்க வமுது புலம்ப லுற்றாரம்மானை 
உள்ளபடி சொன்னாலு முடிக்கொள்ளா ரென்றறிந்து 
வள்ளலுந் தேற்றி மனையில் விடுத்தவரை 

4170 
அவ்விய நெஞ்சற் கடாப்பழி பூண்பது போல் 
செவ்விய நெஞ்சறியா வஞ்சனை சேர்ந்ததனை 
நன்றுற்றார் தங்களையும் தக்கோரையு மழைத்து 
முன்றுற்றார் தொழ சமமொழிந்தான் முயல் நெடுமால் 
மது வுற்ற பூவில் மதுக்காண வொட்டாத 

4175 
சதுற்றிப் பிறைகண்ட தாழ்வது சூழ்ந்ததுவால் 
கந்தனுக்கு முன்பிறந்த கற்பகத்தின் தன் சாபம் 


உலகம் 


1. வெற்றிக்கோல் - வெற்றி சூடி . 2 . காசினி 
8 , அவ்விய நெஞ்சம் - அமுக்காறுகொண்ட உள்ளம் . 

4. மது - தேள் . 


கஞ்சனம்மானை 


151 


4180 


4185 


4190 


வந்தெனைச் சூழ்ந்தமையால் மானிடத்தை விட்டிடுமோ 
கோமகன் துஞ்சினதுங் கோளரிபன் துஞ்சினதும் 
மாமணியை வன்கரடி வாங்கிப்போய் வாழ்வதுவும் 
மன் குலத்து மாயன் மன திலே கண்டருளி 
நன்குலத் தாரெல்லார்க்கும் தான் சுற் றனாகவென்று 
வாலவிதி னென்று மணவாங்கி மீள்வதர்க்கு 
பாலவிழிச் செவ்வாயன் படையெழுந்தா லம்மானை 
படைத் தலைவரொடும் பலபவிசு தற்சூழ 
மடைத்தலை வாளை புகழ் வண்டுவரை விட்டகன்று 
முன்வேட்டை சென்ற முதுகாட்டில் சென்றுகண்டு 
பின் வேட்டை சிங்கம் பிளந்த பிற சேனனைத்தான் 
சிங்கம் பிளந்தவகைச் சென்றவர்க் கெல்லாங்காட்டி 
அங்கவன் றன்னை படக்கி அவ்விடம்விட்டு 
தாப்ப பரிதாறான சாலமே கான கன்று 
அப்பு தேறமென்னும் மருவியின் மீதேறி 
நீளுமலை யருவி நீள் சுரமுந் தான் கடந்து 
மாளுவ மென்னுமந்த மாலியாறுங் கடந்து 
பாசாண்ட மென்கின்ற பாதாளத் தூடேபோய் 
ஏரிலாப் பஞ்சகிரி யென்கின் றலைத்திறந்து 
காத்தரசன் சீதக் கடலரசன் நீர் தெளிக்க 
வேத்தரசர் எல்லோரும் ஈண்டித் திரையளக்கும் 
தம்புரம் புகுந்து தாமு மவதரித்து 
செம்புவன நெடுமால் சிங்கநாதஞ் செய்து 
வான் 4 கேட்டயிர்க்க வருஞ்சிங்க நாதவொலி 
தான் கேட்டெரி விழித்துச் சாமவானு மேது சொல்வான் 
உற்ற பிரமாவுக்கு ஓங்கிய சந்ததியாய் 
மற்று மெனைக் கனகமஞ்சரி பெற்றபிள்ளை 
அய்யிரண்டு 5 சென்றதற்பின் ஆதித்தயன் பிறந்தான் 


4195 


4200 


4205 


1 . மானிடம் மனி தகுலம் . 

2. பலபவிசு - பல சிறப்புக்கள் . 
நீள் சுரம் நீண்ட 

காடு . 4 . வான் விண்ணுலகத்தவர் . 
5 , அய்யிரண்டு - பத்து வயது . 


152 


கஞ்சனம்மானை 


4210 


மெய்யான தேவர்களும் மிக்கோரும் பின் பிறந்தார் 
அன்றளவாக அநேக நாள் சென்றிடவும் 
இன்றள வாகவு மிந்நகரில் வீற்றிருந்தேன் 
கென்றி யேனிந்த கிளர்சங்க நாதவொலி 
ஈசனு மாலயனும் என் மேல் கறுப்புமில்லை 
வீசு நறுங்கமல வேதாவோ வென் தந்தை 
போரின்று வேட்டுப் புகுந்தங்கு நின்றவனை 
ஆரென்று நீர்சென் றறிந்துவா வென் பளவில் 
மிக்க திரு நெடுமால் வெண்சிலையை னாங்கொழுவி 
திக்கும் நடுங்கச் சிறுநானொலி யெறிந்தான் 

4215 
தரியாத கோபமுடன் சாம்புவனுக் கேட்டதனை 
அரி நாணொலி போலான தென்பளவில் 
பொங்கு முலகேழும் பொன்வரை 1 யும் நின்ற திர 
சங்குதனை வாய்வைத்தான் . தனிநெடுமா லம்மானை 
பொங்கொலி வல்லசுரர் போர்தொலைத்த நாரணன்கை 

4220 
சங்கொலி போலுமென்று சாமபளயிற் பளவும் 
சந்திர காந்த னென்னும் தன்கரடி மன்னொருவன் 
அந்தரத்தே வந்து நின்று அச்சுதன் 
தேன்கொண்ட பைந்துளபச் செல்வனையும் சேனை யையும் 
தான் கண்டு மீண்டு சென்று சாம்புவனுக் கேதுரைப்பான் 4225 
கானாயச் செங்கமலக் கண்ணனுக்குத் தான் துணையாய் 
பானாய மாண்டானாய் பலபொன் கலையுடுத்தி 
தக்கப்பணி பூண்டு தாட்டிகத் தேரேறி 
மிக்க கொடை யோங்க மேணஞ் சாமிரமிரட்ட 
பொற்கொண்டு ( சென்று ) பொருவேந்தர் தற்சூழ 

4230 
தொற்கொடி முன்னிற்கச் சேனை யணிவகுத்து 
நின்றா னொருவன் நெடுமால் நிற்பதுபோல் 
என்றா ளதுகேட்டு என்காச னேது சொல்வான் 
பன்னா ளும் நம்மைப் பணிகொள்ளும் பாற்கடல்வாழ் 
அன்னாயகனை யன்றல்லா தாரே னும் 

4235 


1. பொள் வரை - இமயமால் வரை . 


2. அந்தரம் - விண்ணகம் . 


கஞ்சனம்மானை 


155 


அந்தா யுதம் பிடித்து ஆங்கருடன் மேலேறி 
வந்தாலு மென்னுடைய வாகுக்குப் பற்றுவரோ 
நானடா வென்னில் நமனு நடுங்காதோ 
மானிடரோ விங்கெனக் குமச்சென வெகுண்டு 
மானமுர சறைந்து வான்படையை முன்கூட்டி 

4240 
தானும் பொற்கோலம் சமைந்தான் கறடியர்கோன் 
ஆணித் தனவரையில் ஆதித்த னுற்றது போல் 
மாணிக்கங் கூடம - குடமும் தான் புனைந்தான் 
புனைந்து யண்டணி மாமலையைமா மேரு மூச்சுவர்போல் 
ஒன்றரை யோசனை நீளோன் கவசந்தான் புனைந்து 4245 
மிக்க திருநுதலில் வீரப்பட்டந் தான் கட்டி 
தக்க பணியால் தலையி லலங்கரித்து 
துஞ்சுநாள் வந்தாக்கால் தோளெட் டுண்டாவையெனு 
தஞ்ச வயனிட்ட சாபந் தலைக்கூட்டி 
முட்டாமை வானம் முடிகிழியத் தளர்ந்து 

4250 
அட்டர் புயம்பெற்ற அகலமெனுந் தேரேறி 
தொங்கல் நிழற்றத் துணைக்கரம் காலசைப்ப 
சங்கப் படகம் தலம திர முன்ன திர 
சுற்றுக்கா செறியு மிராக்க தர்கள் 
பெற்றுக் கரடி முசுவெள்ளம் பலசூழ 

4255 
பாம்பு படமொதுங்க பார்வான பயங்கொளுவ 
சாம்புவன் மாயன் மேல் தாக்கினன் காணம்மானை 
மேருவைப் போலுயர்ந்து வெவ்வடவை போல்விழித்து 
தேருக்கே வந்தவனை தேர்வேந்தன் பார்த்து 
பண்டச்சங் கண்டறியா பார்த்திபர்கள் மற்றிதனை 4260 
கண்டச் சதுரகால் விட்டுடைந் தோடி 
வில் குளறித் தோற்குளறி மிக்கவணிகுளறி 
சொல்குளறிப் பின்னொதுங்கும் தூயோனைப் பார்த்துரைப்பார் 
கார்வரை 3 போலுங் கரடியுருப் போலும் 
தேர்வர வில்லைத் திசையெட்டும் போதாது 

4265 


2. 


தலமதிர - உலகம் அதிர்ந்து 


1. வாகுக்கு - தோள் வலிக்கு . 
ஒலிக்க . 3. கார்வரை - கரிய மலை , 


154 


கஞ்சனம்மானை 


கண்டறியோங் கேளும் கதையிலு மிப்பெருமை 
உணர்த்தியும் பூந்துளப மாலே மதியிலையோ 
சிங்கம் பிறசேனன் சிவந்தக மாமணியை 
மங்கினதும் போதாமல் மற்றெமக்குங் காலனிதோ 
எங்கென்று சொல்லி யிடைவாரை 1 யஞ்சலென்று 

4270 
கன்றியன்று தோள்நெடுமால் கூறலுற்றா ரம்மானை 
முன் தம் மேல் வந்து மூண்டவர் கொண்டடர்ந்த 
என்னைநீருள் ளெறிந்து உருக் கொண்டஞ்சுவரோ 
குணத்திற் கொடிய கடுங்கால் போல்வந்தவனை 
கணத்திற் படவடிப்பேன் காணு மெனச்சொல்லி 4275 
தானும் பொற்கோலஞ் சமைத்துத் தனுவளைத்து 
பானுந் தலைமயங்க வான் தேரின் மீதேறி 
தன்படை யிலுள்ளதெல்லாம் சாம்புவான் தன்னுடைய 
வன் படை மேலேவி வார்சிலையை நாணெறிந்து 
தாக்கினான் சாம்புவனைத் தாமோ தரன் தானும் 

4280 
நோக்கினால் சாம்புவனும் மாயவனைப் பார்த்துரைப்பான் 
சந்திரருஞ் சூரியரும் தானவரும் வானவரும் 
இந்திரரு மென்னகரில் எய்தப் பயப்படுவார் 
தூயன் போலென் முன் துணிந்து போர்வழைத்து 
நீயாருன் போரேது நின்னகரே தென் றுசொல்லாய் 

4285 
கண்ணனுஞ் சொல்வான் கடத்துவரைச் கற்றீபன் 
வண்ண மதியாயேல் வாசுதேவ னென் பேர் தான் 
பேர் கேட் டிங்காவதென்ன பெண்பேசி வந்தோமோ 
பேர் கேட்டு வந்தேன் போர்வல்லை யோயெனவே 
உன் படை யோ டுன்னை யொருசணத்திற் கொல்வனென்று 4290 
தன் படையுந் தானுமாய்த் தாக்கினன் காணம்மானை 
கண்ணன் படையும் கரடியர்கோன் தன் படையும் 
துண்ணென்று தாக்கித் தொலைப்புற்ற பூசலிலே 


1. இடைவாரை - அஞ்சுபவர்களை 2. கடுங்கால் - கடிய சூறாவளிக் 
காற்று . 

3 . கணத்தில் - நொடிப்பொழுதில் . 4 . துண்ணென்று - 
திடிரென்று , 


155 


கஞ்சனம்மானை 


வெங்களிற் றோடும் விழுந்தார் ஒருகோடி 
துங்கப் பரியோடும் துஞ்சினார் கோடி 

4295 
வெம்பரித் தேரோட்டிக் கோனும் சாம்புவனும் 
தன்படையைக் கையமர்த்தித் தேக்கினர் காணம்மானை 
ஆனெடுங் குன்றொக்கும் ஆடவர்கள் மெய்யிரண்டும் 
வானிடு வில்லொக்கும் மற்றிவர்கள் வில்லிரண்டும் 
வாடை பிடியொக்கும் மாசாங் காசாங்கள் 

4300 
கோடை மழையொக்கும் கோத்தெய்த பலசரங்கள் 
வாரியு மாக்களிறும் வான் முகடு மச்சமுற 
சூரியனுந் தோன்றாது தூளிப்பெரும் படலம் 
வருணன் படைக்கலமும் வாயுவின் வார்களையும் 
விருமன் கொடுசரமும் விஷ்ணு வாத்திரமும் 

4305 
செவ்வே தெரிந்தொருவர் சேனேரி வெய்திடுவார் 
அவ்வவை தன்னை அவையா லறுத்திடுவார் 
தண்டு முரசந் தனிவே லெரியீட்டி 
கொண்டு நெருக்கிடுவார் கூத்துண் டார்ப்பரிப்பார் 
ஓதிப் பொருது முகில்வண்ணன் தான் திரைப்ப 

4310 
காதியடர்ந்து கரடியர்கோ னேது செய்தான் 
தொண் டொன்று கைக்கொண்டு தேரினும் தான் குறித்து 
வண் டொன்று பூந்துளபமாயன் மேலொட்டடந்து 
மாகனத் தேர் பூண்ட வான்புரவி தான்கிளையும் 
விகனையுந் தினமுற் படவடித்தா னம்மானை 

4315 
சாரதியு மாவும் தடந்தேரும் கோப்பழிய 
பாரதிரப் பாய்ந்து பரந்தாம னேது செய்தான் 
நறைபோ தலங்கள் நாணத்தால் மானமற்று 
இறைபோ தில் கொல்வே னினியிவனை ( என்று சொல்லி ) 
மோதினான் வலிந்து முன்னின்ற சாம்புவனை 

4320 
குத்தினான் மார்பில் குடைந்து குருதிபுக 
ஓங்கலே போல்வா னுயிர் நிலையை யுள்ளறிந்து 


3 


1. கொடுசரம் கொடுமையான அம்பு . 2. காதி - அழித்து . 
8. கோப்பழிய - அமைப்பு நிலை அழிய , 4. ஓங்கலே போல்வாள் 
மலைபோன்ற நிலையுடையான் , 


156 


கஞ்சனம்மானை 


4325 


4330 


4335 


கோங்கலர் தார்நெடுமால் குத்தினன் காணம்மானை 
மால்குத்தா லாற்றாமல் மயங்கிப் பொறிகலங்கி 
வேல்குத்த நாதமெய்யுந் தெளிந் துரைப்பான் 
தெளிவிய ஞானத்தால் செங்கண்மா லென் றறிந்து 
தொருவத் தெளிந்து தொழுது தீதற்றுரைப்பான் 
கண்ணனே ஆரணனே காரணனே காயாம்பூ 
வண்ணனே காரணனே மா தவனே கேட்டருளாய் 
வானுருவு மீண்டி வளநீரு காந்தத்து 
மீனுருவாய் நீதான் விளையாடும் நாளகத்தும் 1 
அன்னாளமரர் அமுத மெழக் கடையும் 
மன்னான வாசுகியால் மந்தர மாமலையால் 
சீர்பெற் றுயர்ந்த திருமுதுகிலே சுமந்த 
கார்கட லுள் ளாமையாய்க் கண் துயின்ற நாளகத்தும் 
பாரார் புவிமடந்தை பாதாளத் துள்ளழுந்த 
வாராக 2 ரூபமாய் மண்ணிடந்த அந்நாளும் 
வரசிங்க மான வலிகே சரியாக 
நரசிங்க மாய்நீ நலிந்து கொன்ற அர்ாளும் 
பூவலிய மானைப் புணரும் புயத்தோனே 
மாவலியைக் காவல் செய்ய மண்ணளந்த அந்நாளும் 
செய்ய மகவாய் தசரதற்கு நீதோன்றி 
துய்ய இராவணற்காய் தோகையுடன் தான் போகி 
நின்னிலங்கை கைக்கொண்டு நிருதர் குலம் 4 வேரறுத்து 
தென்னிலங்கை சென்று சிறை மீட்டா யப்போது 
சிற்றாளாய் மந்திரியாய் சேவகனாய் காவலுமாய் 
உற்றாளாய் நின்றுனக்கு ஊழியங்கள் செய்திலனோ 
மார்க்க வசுரர் வலிகெடுத்துப் பூபாரந் 
தீர்க்க வசுதேவிக்குத் தோன்றினையே துங்கமணி 
குப்பிற சேனனைத் துணித்த சிங்கத்தைக் கொன்று 


4340 


4345 


4350 


1 , நாளகத்தும் - நாளிலும் . 
மயில்போன்ற சாயலுடைய சீதை . 


2. வராகம் - பன்றி . 3 , தோகை - 
4 , நிருதர் குலம் - அரக்கர் இனம் . 


கஞ்சனம்மானை 


157 


சிவந்த கரத்தைப் பேணி வைத்தேன் 
அவ்வாறு தொண்டு செய்தே னென்றியு முன் போலினியான் 
செவ்வாய் மணியே யுன் சீயத் தாலே தொலைந்தேன் 
ஆயிற்றவம் போகா ஐயனே நீயெனக்கு 
சாயுச்சிய பதமே தாவென்று சாம்புவனும் 

4355 
மின் முகில் சோதிபுனை மிக்க சிவந்தகமும் 
தன்மகள் சாம்புபதி தன்னையுந் தான் கொடுத்து 
நின்றவன் நின்னருமை நீகற்றுக் கொள்ளுமென்று 
கோபர்த்த னெதிரே கோபுரம் வீழ்ந்தாற்போல் 
சோகத்தால் வீழ்ந்தயர்ந்து துஞ்சினா ரம்மானை 

4360 
ஆளா தெமையாளு மாதியாங் கேசவன் 
தாழாமல் சாம்புவர்க்கு சாயுச்சிய பத 2 மளித்து 
சங்கம் தரித்தானுஞ் சாம்புவன் தன் மகளை 
அங்கர சாள அபிஷேகம் சூடியபின் 
சாம்பூபதி தன்னை தனிநெடுமால் தேரேற்றி 

4365 
வாம்பரியுந் தேரும் மதக்கரியுஞ் சூழ்ந்துவர 
கவள மதக்களிற்றுக் கற்றீபர் சூழ்ந்துவர 
தவளக் குடை ” நிழற்ற சாமரைகள் வீசிவர 
நீளுஞ் சரமும் நீர் நாடுந் தான் கடந்து 
ஆளுந் துவரை யணைந்திருந்தா ரம்மானை 

43701 
சவுத்திப் பிறைகண்ட தக்கார்களிக் கதையை 
துதித்துப் புகழ்தொலைத் திடுங்கா ணம்மானை 
பொழித்துவர்வா யஞ்சுகமும் பூவையும் பாட்டியலும் 
எழுந்துவரை நாடன் இருந்த கொலுவகத்தே 
பேராளன் தானும் பிறசேனன் முன் பிறந்த 

4375 
தாரார் தடம்புயத்து சதிரா சிற்றுவின் கை 
தக்க சிவந்தகதை தான் கொடுக்க மற்றவனும் 
மிக்கப் பிரியமுடன் வேந்தனைப் பார்த்துரைப்பான் 


- 


- 


1. சீயம் சிங்கம் . 2 . சாயுச்சிய பதவி வீடுபேறு . 
3. தவளக்குடை - முத்து மாலைகள் நாற்றிய குடை . 4. துவர்வாய் 
அஞ்சுகம் - சிவந்த வாயினையுடைய கிளி . 


158 


கஞ்சன்ம்மானை 


தேசினா லெந்தை திவாகரன் பால் பெற்ற 
யோசனை தூரம் ஒளிப்பிரபை 1 தோன்றுமது 

4380 
நீத்தமிகுந் தடத்தில் நீணிதியம் பல்குவதும் 
இம்மணி போம்வழிப் புக்கேம்பி பழிபூண்டு 
செம்மணி மாலையை நீசெய்நன்றிக் கிப்போது 
மெத்திய மாமணியும் மிக்கொடியான் பெற்ற 
சத்திய பாவையைப் புரந்தரனீ கொள்ளென்றான் 

4885 
அங்கவன் சொல்ல அரிராம னுள் மகிழ்ந்து 
பொங்கு மணவோலை போகவிட்டு எத்திசையும் 
நன்மணிப் பந்தலிட்டு நன்னகரி வீதியெங்கும 
பொன்னரிய மாலைகளும் பூங்கமுகும் தானிரைத்து 
நீரடி சிலிட்டு நின்றவுறவை உபசரித்து 

4390 
நாளடிசி லுண்டு " நகரி வலஞ் செய்து 
தக்கோர் சடங்கறுக்க சாற்றிய பாவைதன்னை 
மிக்க திருமால் வேட்டான் 3 காணம்மானை 
நன்மணி மாலையையும் நற்றுவரை வேந்தனுக்கு 
தன் மகளையுங் கொடுத்து சற்றிரா சித்து வென்பான் 4395 
பொன்னகர் மாடம் புனை துவரை தன்னை விட்டு 
தன்னகம் நோக்கியே தானடைந்தா னம்மானை 
காற்றென்ன வேநடந்து காமபோச மென்கின்ற 
ஆற்றங் கரையி லருகே வருவானை 
கண்டு சதுவென்னுங் சுற்றிரீபன் தான் பிடித்து 
கொண்டு கரமிறுகக் குத்தினான் மேன்மேலும் 
நான் கொள்ளு மங்கையையும் நான் பூணும் பூணினையும் 
வான்சிறையில் வைப்பனென மத்திகையால் குற்றிமிக 
கான்சிறையில் கட்டிக் கடிநகரி? போமளவில் 
சால மனந்தளர்ந்து சற்றராசித்து வென்பான் 

4405 


4400 


1 , ஒளிப்பிரபை ஒளிக்கற்றை. 

2 . 

நாளடிசில் உண்டு 
புதுச்சோறு உண்டு ( திருமண நாளிற்கு முன் நாள் ஆக்குவது ) 
8. வேட்டான் - திருமணம் ஏற்றான் . 


கஞ்சனம்மானை 


159 


கோலமதில் துவரைக் கொற்றவனுக் கோல - மென்றான் 
மூத்த மடுவில் முதலை வாரணந் தன்னைக் 
காத்தவனே என்னையும் நீகாவா யெனவழைத்தான் 
கற்றிரீபர்க் காற்றாமல் கார்கடற்குள் வீற்றிருக்கும் 
சிற்றிடையனோ வுன்னைத் தீர்ப்பான் சிறையென்று 4410 
மீண்டும் புடைப்ப மிகக்கலங்கி மிக்கவனும் 
ஆண்டு முகுந்தற் கபயம் அபயமென்றார் 
தாமனைச் சொல்லத் தழலுறவே விழித்து 
மாமனைக் காப்பதற்காய் மால்வந் தானம்மானை 
தண்டாழி சங்கும் சதுர்ப்புயமுந் துழாயும் 

4415 
கண்டான் சுதசுகனன் கன்றியெழுந் தானம்மானை 
யான் கொள்ளும் பெண்ணு மெரிமணியுங் கொண்டவுன்னை 
வான் கொள்ளு விப்பனென்று மா தவன் மேல் மோதினன்காண் 
சத்தார் சித்தைச் சதசு பிடித்துவிட்டு 
கற்றுவரை முப்பத் தாறாயிரக் காதமுண்டு 

4420 
அங்குமுளா னெங்குமுளான் அன்னவனுக் காகவந்து 
எங்குமுளா னெனவே ஏற்றினார் தேவரெல்லாம் 
சந்தி சுத்தழமிலச் சதசவுந் தாமனுமாய் 
வெந்திச்சு வெம் போர் விளைத்தனர் காணம்மானை 
வாரிபயந்த வடிவான முகத்தோ னிடிய 

4425 
பாரும் கடலும் பலவும் பயங்கொளு 
காரஞ்சு 4 மெய்யானுங் காய்ந்த சதசவுமாய் 
போரஞ்சு நாளும் 5 பொருதனர் காணம்மானை 
தீயவனைக் கொல்லத் திருச்சக்கரம் வாங்கும் 
மாயவனை யப்போ வயச்சம பாயனுற்று 

4430 
வம்புலாந் தாரான் வரலாறு கேட்டருளாய் 
ஆம்பிரிச் சனென்னு மரசனுனக் கன்பாகி 
சந்தாதி யென்னுந் தனியுகத்திலே நெடுநாள் 


1. ஓலம் - அபயக்குரல் , 2. வாரணம் 

யானை . 3. முகுந்தன் - 
கண்ணன் . 

4 . காரஞ்சு மெய்யான் 

மேகம் நாணும் 

உடலுடைய 
கண்ணன் . 5. அஞ்சு நாள் - ஐந்துநாட்கள் (போலியாய் வந்தது ). 


160 


கஞ்சனம்மானை 


4435 


4440 


எந்தாய் ! தவஞ்செய் திருக்கின்ற நாளையிலே 
செய்ய திரு வேகாதசித் திருவோணத்தில் 
துய்ய தனு மாதத்தில் தோன்றுவ னானென்று 
பங்கயக்கண் மாயனுக்குப் பாயதம் பண்ணுவித்து 
பொங்கு புனலாடப் போனவள் மீள்பளவில் 
காவலனனேகம தன் காஞ்சன் புத்திரன் தான் 
மேவிய பாயசத்தில் மிட்டுப் புசிப்பதனைக் 
கண்ட பரீசன் கதிர்வாளால் காஞ்சனனை 
மிண்டு தலையுருள வெட்டி யுருட்டலுமே 
தன் மகன் துஞ்ச அவன் தாய் முகிழசோதையென்பாள் 
பொன் மனனோன்றாள் புருஷோத்தமர்க் கிறங்கி 
பச்சைத் துழாய் மாயவர்க்குப் பாரித்த பாயசத்தை 
எச்சல் படுத்து மிவனையான் பெற்றமையால் 
சேலொக் குங்கண்ணாள் திருமால்பதம் நினைந்து 
மூலாக்கிளி யெழுப்பி முண்டுள்ளே தீமூட்டி 
ஒன்பது வாசல்களும் ஒக்கவே தான் கொளுவி 
வன்புனலுஞ் சேற்று அவளும் மரித்தனள் காண் 
வெட்டுண்டான் சென்னி விழுந்திடும் போதையினும் 
எட்டெழுத்து - மோத உயிர்கொண் டிலங்கினன் காண் 
மற்றவர் செய்கையெல்லா மகாவிஷ்ணு வறிந்து 
உற்றவரை யெய்தி உயிருமவர்க் களித்து 
ஆனவரங் கேளுமென அம்பரீச னுரைப்பான் 
வானவரால் மாண்டால் மாளாத நல்வரமும் 
எய்யாமல் வாழ்வரமு மாபேறுன் 5 னூடே 
கையாலே மாய்ந்து கதிபெற நலவாகும் 
தாவென்றான் நாரணனும் தந்தோ மெனவகன்றான் 
ஏவென்ற தோளா யிவனவன யோவென்றான் 


4450 


4455 


4460 


-- 


1. எந்தாய் என் தந்தை போல்வாய் . 
8. பாரித்த - அமைத்த . 4. எட்டெழுத்து 
5. மாபேறு - பெரிய சிறந்த பேறு . 


2. துஞ்ச - இறக்க . 
அஷ்டாக்ஷர மந்திரம் . 


கஞ்சனம்மானை 


161 


4465 


4470 


அய்யனே மற்றிவன் தான் ஆயுதத்தால் சாகறியான் 
கையினால் கொன்று கதியளிப்பா யென்றகன்றான் 
சாம்பயன் சொல்கேட்டு தாமன் சதசுவினை 
வேம்பா யுடனழன்று வெறுங்கையால் மேல் விழுந்து 
சேந்து கரந்திமிர்ந்து திண்டா லுற்றலுமே 
சோர்ந்து சதசுவுயிர் துஞ்சினன் காணம்மானை 
மன்று சதசுவுடை மன்னுடலம் மண்கிடப்ப 
தன்னுயிர் சாயுச்சிய மடைந்தது காணம்மானை 
குத்தினா லாங்கவனைக் கொன்று கதிர் கொடுத்து 
சத்திலாச் சிறுவனைத் தன்பதியில் போகவிட்டு 
நீளூ ( முருவுடைய ) நெடியமா லப்பொழுதே 
ஆளுந் துவரை யணைந்தனன் காணம்மானை 
வாய்ந்த குடி தழைக்க வான் சுற்றம் தான் தழைக்க 
ஏந்த 1 லினிதா யிருக்கின்ற நாளையிலே 
முன்முடி சூட்டு முனிவர்களும் தேவர்களும் 
பொன்முடி மாயனைப் புக்குப் புகழ்ந்துரைப்பார் 
கஞ்ச னனைக் கருடனே யின்று முதல் 
பஞ்சா யுதமும் பண்கொள்வா யென்றகன்றான் 
முருடருரங் கிழிக்கும் மூரிப்பஞ்சா யுதமும் ? 
கருடனுமேவல் செய்யக் கண்ண னினி திருந்தான் 
மிக்கநாள் தன்னில் விதர்ப்பன் திருமடந்தை 
மைக்கண் சிவப்பவன் முலைகள் கண்டுழப்ப 
வேள்வி யுருத்தரிக்கு மிக்க முகிழ்த்தமிட 
கேள்வி யுருப்பிணிதான் கெர்ப்பித்தா ளம்மானை 
அமைந்து திங்கள் தனி லானசடங்கு செய்து 
சீமந்தமுஞ் செய்து திங்கணிரம்பிய பின் 
கன்னற் சிலையுங் கடிதே கணைஐந்தும் 
வன்ன மகரக் கொடியும் வடவமுடன் 


4475 


4480 


4485 


2. பஞ்சாயுதம் - ஐந்து 


1 ஏந்தல் - பெரியோனாகிய கண்ணன் . 
ஆயுதங்கள் ( வில் , வாள் , தண்டு , ஆழி , சங்கு ) 

21 - 22 


162 


கஞ்சனம்மானை 


4490 


4500 


சொல்லும் பங்குனி தன்னில் சோதி நட்சத்திரத்தில் 
இல்லும் பங்கேருகத்தாள் 1 ஈன்றாள் இரட்டையரை 
உருவமதான வுருப்பிணி மாதே யம்மானை 
இருவர் குமரர்களை யீன்றனள் கண்டுகந்து 
வான் பெற்ற நோக்கினாள் வான் மீகனை யழைத்து 
மதிரு மாமுனியே மற்றென் வயிற்று தித்த 
அதிருப மான அனங்கனைப் போலிருவர் 

4495 
ஆலச்சிலையு மலர் பூங்கணை ஐந்தும் 
கோலமகரக் கொடியு முடன் பிறந்தார் 
இங்குவரக் காரணந்தா னேதென்று கிடப்பளவில் 
மங்கைதனை நோக்கி வான் மீகன் சொல்லலுற்றான் 
மன்மைந்தர் போலன்றி வந்தவீரராய்ப் பிறந்தார் 
நின்மைந்தர் தன்னை நிகழ்த்த நீ கேட்கிறாய் 
பார்கொற்ற செஞ்சொலாய் பாரில்வண்ண தென் றுகைமுன் 
நாகத் தணை கிடந்த நாராயண மூர்த்தி 
உந்தியி னுள்ளே ஒருதா மரைப்பூவில் 
வந்ததோ ரண்டம் வருஷம் நூறாயிரம்பின் 

4505 
பேதிப்ப வா தி பெருமாள் 3 வெளிப்பட்டு 
ஓது மறையும் உலகு பதினாலும் 
தந்தபின் தானந்த சற்பிரமாக்கள் தன்னை 
வந்தவதரித்த மகளி ரோ ரறுவர் 
காசிபர்க்குப் புக்கிக் களிக்கின்ற நாளையிலே 

4510 
பேசுமுனி யருளாற் பெற்றாள் காண் பிள்ளைகளை 
அதிதி யென்பாள் பெற்றாளடைவே அசுரர்களை 
திதி யென்பாள் பெற்றாள் தீயவசுரர்களை 
அவ்விந்தை பெற்றாள் அடவே அசுரர்களை 
நவ்வி விழிக் * கண் அரிவைநாகா நமனைப்பெற்றாள் 


4515 


1 . பங்கேருகத்தாள் தாமரைபோல் அழகிய உருப்பிணி . 
2. நாகத்தணைக் கிடந்த - பாம்பணையில் பள்ளி கொள்ளும் . 3. ஆதிப் 
பொருள் - மூல காரணனாகிய திருமால் . 4. நவ்வி விழி . மான்போன்ற 
விழி . 


கஞ்சனம் மானை 


163 


4520 


4525 - 


தனுப்பெற் றுகந்தெடுத்தாள் சத்தியாய் தானவரை 
மனுப்பெற்றாள் நாலுவகை மானிடரை யம்மானை 
மிக்கவர் பெற்றோரும் வேறுள்ளோர் பெற்றவரும் 
தக்க வகையாய்ச் சமைந்து தழைத்திடுகாள் 
நீண்ட வசுரர் நெடுநாள் தவசுபண்ணி 
வேண்டும் வரங்கள் விருமனிடை 1 பெற்று 
தானவரு மேனைத் தயித்தியருந் தான்கூடி 
வானவரை யெல்லா மலைந்து தூற்றிடவே 
ஆங்கவருக் காற்றா தமரரும் வானவரும் 
பூங்கமல மீதுறையும் புராதனனைப் போய்க்கண்டு 
வேதாவே யாதி விரிஞ்சனே மிக்கெனக்கு 
தாதாவே கோவே சரணமெனப் பணிந்து 
செற்றார்க ளான தெயிற்றியருந் தேவர்களும் 
பற்றாலே யெம்முயிரைப் பாழாக்கி விட்டனன் காண் 
வெந்தித் தசுரர் தம்மை வெறுப்பரென் றுரைத்து 
வந்தித்த தேவருடன் மாமலரோ னுரைப்பான் 
என்னா லியலுமோ யிங்கவரை யொறுக்க 
துன்னாழி நெஞ்சுண்ட சோதிச் சுடர்வடிவன் 
தந்த மகவாயோர் சந்ததி யுண்டாகில் 
அந்த அசுரர் அறுப்புண்டா ரென்றுரைத்தார் 
செங்கமலத் தெந்தையே செப்பென்றார் தேவரெல்லாம் 
அவ்வா றுரைக்க அமரரே கேட்டருளீர் 
செவ்வாய் மணிமுறுவல் செல்வி சிவன் மனைவி 
தன்கேள்வனை நினைந்து தக்க நடத்துகின்ற 
பொங்கோர் வேழப் புடைப்பித்து மாறாமல் 
தக்கன் மகளான தன்னுடலு மழிந்து 
மிக்க மலையரையன் 5 மின்னாக வீற்றிருந்தாள் 
வேள்வி யழிப்பித்த மிக்கோனுந் தன்னுடைய 


4530 


4535 


4540 


1. விருமனிடை - பிரமாவிடத்தே . 2 . புராதனஎன் பழமையான 
பிரமா . 3. விரிஞ்சன் - பிரமன் . 4. செற்றார் - பகைவர் . 
5. மலையரையன் - மலையரசனாகிய பர்வதராசன் . 


164 


கஞ்சனம்மானை 


4545 


4550 


4555 


கேள்விப் பிரிந்ததனாற் கேள்வியெல்லாம் கைவிட்டு 
ஓவியம் போலே யொளியாய் வீற்றிருந்தார் 
மேவியவருடைய மிக்க யோகங் குலைக்க 
கன்னி மலைமகளைக் கைப்பிடித்தா லவர்க்கு 
மன்னு குமாரவேள் வந்து திப்பா ரென் றுரைப்பார் 
அக்கினி மேனியான் கொண்ட அணியோகத்தை 
புக்கினியார் குலைப்பார்ப் போதனே யென்றார்கள் 
பூமனுந் தானுணர்ந்து புத்தேளிரை நோக்கி 
காமனை யேவிக் கலைப்பேனென மொழிய 
இந்திரரும் வானவரும் மற்றவரும் பிறரும் 
சுந்திர மன்மதனைச் சூழ்ந்து பரிவுரைத்து 
உன்னாலே யாகும் உலகு பதினாலும் 
மன்னா பிழைப்பென்ன மன்மதனை வற்புறுத்தி 
சித்தசனன் சம்மதித்துத் தென்றல்தேர் மேற்கொண்டு 
சத்த மகாத்துவ (சிவத்திடம் ) வம்பளக்க 
கன்னல் சிலை 1 யைக் களிவண்டால் நாணேற்றி 
வன்ன மலரஞ்சு வாளி 2 யுந் தான் தெரிந்து 
கந்தமலர்ப் புயமு ( கண்ணு ) மிடந்துடிப்ப 
எந்தை மோக மிருந்தவனம் புகுந்து 
எம்மானி யோகத் தெதிர் நின்று யெய்யவஞ்சி 
பெம்மானுக் கெத்தனையும் பின்னினுறச் சமைந்து 
அந்நேரந் தன்னில் அவனருகே மலையரிவை 
முன்னேவல் செய்யு முறைமையுந் தான்கண்டு 
செம்பவள மேனி சிவன் மனது பேதிப்ப 
அம்பை யுறக்கொத்து ஆடல் வெள்ளெய்யலுமே 
வெய்ய பாணமஞ்சும் வேறுபட அவ்வளவில் 
துய்ய நுதல்விழியார் சுற்றெங்கு னோக்குதலும் 
ஒன்றே யதுபின்னு மொன்றெய்ய ஓர்சரத்தை 
கண்டுய்ய விண்ணாணிற் பூட்டிச் சமைக்கின்ற 


4560 


4565 


4570 


1. கன்னல் சிலை - கரும்பு வில் . 2 . மலரஞ்சுவாளி 
மலரம்புகள் . 3. நுதல் விழியார் - நெற்றிக் கண்ணையுடைய சிவபிரான் . 


ஐந்து 


கஞ்சனம்மானை 


165 


4575 


4580 


4585 


வண்டார் கமலம் தனை நுதல் விழியால் 
கண்டா ரப்போதே கனலாய் நிமலனுமே 
ஐங்கணை யான் அனங்க னோட்டிய 
அண்டாண்டமே குலுங்க வெழுந்த கொடுஞ்சரந்தான் 
நெற்றிக்கண் நீக்க நிறைய நிலை விழித்து 
சுற்றுக்கணை வேளைச் சூழ்ந்து தொடர்ந்து நின்ற 
வாசவனு 1 மங்கோர் வரிக்குயி லானபின்னர் 
நேச மகளை நீங்கினான் வெற்பரசன் 
சோதிநுதல் விழியிலறத் தோன்றும் கன நெருப்பு 
ஆதி பிரமாவின் அர்ச்சினை யாலாறினர் காண் 
காமா யுதத்தால் கலக்குண்டு காய்ந்தவனை 
கோமா னியோகங் குலைந்தங்கு நின்றெழுந்தான் 
தாப்பானுக் கெவ்வாறுந் தாரமா 2 வே னெனவே 
வெற்பரையன் பாவை மிகு தவசு பண்ணலுற்றாள் 
வன்புக் கிரங்காத வள்ளல் மலைமகள் தன் 
அன்புக் கிரங்கி அவள் தவசை வந்துகண்டு 
ஓர் பிரமச்சாரியா யுற்றுமையா யுரைப்பார் 
கார் விரிவுமின்னே கருத்தேதென வுரைத்தேன் 
முக்கட் பராபரனார் முத்தியைத் தோய்வதற்கு 
மிக்கதவ முயன்றேன் வேதியனே யென் றுரைத்தாள் 
சர்ப்பமே பூண்டு தலையோட்டிலே யிரக்கும் 
அற்பனை யாதரித்தாய் அன்னமே யென் றுரைத்தான் 
தொந்தித்தி யில்லாத சோயை யான் கேட்க 
நிந்தித் துரையாதே நீங்காயென வெகுண்டாள் 
அவ்வுறுதி கண்டு அரனுருவந் தான்காட்டி 
செவ்வுருவ மேனியாள் தேவிதனை னோக்கி 
வந்து நாங் கைப்பிடிப்போம் மாதே தவமொழியென் 
றெந்தையக் கண்ணா ளிவளும் காத்திருந்தாள் 


4590 


4595 


4600 


மனைவி . 


3. பராபரன் 


1. வாசவள் இந்திரன் . 

2. தாரம் 
சிவபெருமான் , 4. நிந்தித்து - பழித்து . 


166 


கஞ்சனம்மானை 


4605 


4610 


கருமணிக் கண்டன் காதலியை வெப்பதர்க்கு 
பெருமுனிவ ரேழ்வரையும் பெண் பேசிப் போய்விட்டார் 
மாமுனிவன் சென்றவுடன் மலையோனகத் திருத்தி 
ஆமுனிவ ரென் பாலணைந்தபடி யேதெனவே 
கூற்றை யுதைத் தார்க்குத்தன் கோதையைக் 

கேட்கவந்தோம் 
ஏற்றம் பெரியோனே ஈவையோ வென்றுரைத்தான் 
ஈசனுக் கென்று யான் பெற்ற கன்னியைநீர் 
பேசிவரப் பெற்றேன் பெருமுனிவீ ரென்றுரைத்தான் 
மன்னன் பொருந்த வதுவைக்கு நாளிட்டு 
பின்னையரன் பாதத்தில் பேசினார் போய்முனிவர் 
மங்கல ஈசன் மணவார்த்தை தான் கேட்டு 
எங்கெங்கி லுள்ளவரும் ஏற்றவரு மீண்டி 
பிஞ்சினி துண்ட பிறை சேரும் பிஞ்ஞகனை 
மஞ்சன மாட்டி 3 மணக்கோலம் செய்பளவில் 
மெத்தினிய கற்புடைய வெற்பரையன் பாவைதனை 
பத்தினியள் நீராட்டிப் பாங்கா யலங்கரித்து 
கன்னிச் சடங்கறுத்துக் காப்புறுத்தி வைத்திருந்தார் 
மன்னியரி பிரமன் வா சவன் மாமுனிவன் 
அம்பொன் வரையே அரசாணிக் காலாக்கி 
செம்பொன் தகடுகளால் செய்த மணப்பந்தலிலே 
என்று முகிலு மெழுகடலுங் கோஷிப்ப 
கண்ணுத லோடும் கைலாசம் போய்ப் புகுந்து 
வேதன் சடங்கறுக்க விஷ்ணுவே பொன் கொடுக்க 
காதல் மலைமகளைக் கண்ணுதலோன் கைப்பிடித்து 
தேவி யுடனே திகழ்ந்திருந்த செவ்விகண்டு 
மேவி யமரர்கோன் மெய்யொடுக்கி வாய்புதைத்து 
பூவம்பா லெய்தி பொடியான மன்னவனை 
தாவம்பா லென்று தலத்திலுறப் பணிந்தான் 


4615 


4620 


4625 


- 


. 


1 . கூற்றை இயமனை . 2. பிஞ்ஞகன் 

பெரியோன் . 
3. மஞ்சனமாட்டி - நீராட்டி , 4. மன்னவன் - மன்மதன் , 


கஞ்சனம்மானை 


167 


4630 


4635 


4640 


பூண்ட வுமையும் புரந்தரனும் 1 மன்றாட 
ஆண்ட அரனு மவற்காயருள் புரிந்து 
கோலத் தீயாலே கொளுத்தி யவளுடலம் 
தாபிக்க வென்றா தந்தோ முயிரென்று 
உருபியாம் வாறன்றி உம்பர் 2 விழிகளுக்கும் 
அருபியா மாறாமலனங்க னென்று பேராக்கி 
நம் முனிவர் தம்மேலும் நம்மேலு மெய்தாலும் 
உம்முனிவு தீரா துலவாயென வருளி 
ஒண் பூமா தேவியுருப் பிணியாய்ப் பிரிந்து 
மண்வன்னர்க்கு மாதேவி யாகிய நாள் 
அன்னாள் வயிற்றி லணியிரண்டு பிள்ளைகளாய் 
உன்னாயுதத் தோடு உதியாயென மொழிந்தான் 
போதே கணையான் புதல்வராய் வந்துதித்த 
மாதேயுன் மைந்தரவர் வாறிது வென்றேகூறி 
வான்மீகன் சொல்ல மகிழ்ந்தங் குருப்பிணியும் 
ஆன்மீன விழிமடவா ளம்முனியைப் போகவிட்டாள் 
அமரர் பயந்தீர்க்கும் ஆழி முகுந்தனுக்கும் 
குமரர் பிறந்ததனால் கொண்டாடல் செய்தருளி 
பையாடா வல்குல் பைந்தொடியாள் மூவுலகும் 
நெய்யாடல் செய்வித்து நீராடலுஞ் செய்வித்து 
தேன் மருவுஞ் சொல்லாள் தினம்பத்துச் சென்ற பின்பு 
ஆன பிறத் தூய்மன் அனுர்த்திர னென்று 
மைந்தர்க்குப் பேருமிட்டுப் மைந்த ரிருவரையும் 
சந்தத் தனமுலையாள் தான் வளர்த்தா ளம்மானை 
அந்நா ளழகாய் அவர்வளரு மெல்லை தனில் 
முந்நாளி லேழெருதாய் முற்றிய வல்லசுரர் 
தந்தை மகவிழந்த சந்திரதா னென்பான் 
அந்தரத்தே வந்து அணைந்த துய்மனைத்தான் 
துன்றி யெடுத்து தொடுங்கடலில் 4 போக்கெறிந்து 


3 


4645 


4650 


4655 


1. புரந்தரன் - குபேரன் . 2. உம்பர் - தேவர் . 8. ஆழிமுகுந்தன் 
கடலில் துயிலும் திருமால் . 4. தொடுங்கடல் - தோண்டப்பட்ட கடல் , 


188 


கஞ்சனம்மானை 


4660 


4665 


4670 


நின்றவருங் காணாமல் நீங்கினன் காணம்மானை 
உற்றங் கவனை ஒருமீன் விழுங்கிடவே 
மற்றந்த மீனை வலைகாரர் தான் பிடித்து 
செம்புரம் புக்கும் செம்படவத் திருமனைவி 
வம்பவிழ்ந்த கூந்தல் மாயாபதிக் களித்தான் 
அக்கணமே மீனை யறுத்தா ள தன்வயிற்றில் 
மிக்க பிறத் தூயன் வெளிப்பட்டா னம்மானை 
வீரச் சிலையும் வெளியம்பு வேள்வடிவும் 
காரொத்த மேனியாள் கண்டு மயலாகி 
நீயா மதனி ரதிதேவி சவுந்தரியும் 
மாயா பதியாக வந்து பிறந்தமையால் 
பாலகன் மேல் விழுந்தாள் பாலகனு மவ்வுருப்போய் 
வாலமதனாய் மடந்தையைத் தான் புணர்ந்தான் 
அங்கதுக்குத் தக்கதாய் ஆடவனாய் தான் வளர்ந்து 
பொங்கு புறந்தூய்மன் புணர்ந்திருந்தா னம்மானை 
செம்ப னறியாமல் சேர்ந்திருந்த நாளையிலே 
நம்பன் திருமகனை நாரதன் வந்துகண்டு 
உற்றிவனை நோக்கி யுணர்ந்து நிகழ்ந்ததெல்லாம் 
பொற்றுவரை மூதூரில் போய்ப் புகுந்தா ரம்மானை 
இன்பத் திருமகனை யெவ்வுலகுந் தான் தேடி 
துன்புற் றிருக்கின்ற தூயோனைத் தான் தொழுது 
நம்பிப் பிறந்தூய் மன்னாயகனே சோர்வாடி 
செம்பன் மனைவிதனைச் சந்திக்க வந்துகண்டேன் 
மன்னா போதுவருட மங்கையரைச் சோர்வு செய்து 
நின்னா தரவானான் நின் மகனென்று சொன்னான் 
போத மனம்மகிழ்ந்து நாரதனைப் போகவிட்டு 
சத்திய சேனனுக்குச் சானித்தியங் கொடுத்து 
மிக்க படைக்கலமும் மேல்வீடுஞ் சோடித்து 


4675 


4680 


4685 


மணம் உடைய . 


1. வம்பவிழ்ந்த 
முதூர் - பழமையான ஊர் . 


2. வேள்வடிவு - மன்மதவடிவு . 


8 . 


கஞ்சனம்மானை 


169 


4690 


4695 


சிக்கென்று செம்பன் மேல் சென்றனர் காணம்மானை 
சேணுறத் தேரோட்டிச் செம்புரம் புகுந்து 
நாணுறவி லேற்றி நற்சிலையை நாணெறிந்தான் 
பேய்க்கண் முலையுகந்த பேராளன் னாணொலியைத் 
தீய்க்கண் பொறிபரக்க செம்பனுந் தான் கேட்டு 
தேவேந் திரனைத் திறை கொண்டு வீற்றிருப்பேன் 
பூவேந்தர் தம்மைப் பொறுப்பனோ போருக்கு 
பற்றாமல் சொல்லிப் பலவுஞ்சய முன்னே 
வற்றாப் படைக்கலங்கள் வண்டேரிற் பூப்பரித்து 
பொற்கோலங் கொண்டு போருடைஞர் தற்சூழ 
கற்கோல வண்ணன் மேல் காய்ந்து சென்றா னம்மானை 
சீர்நீர்மை மாயன் மேல் செம்ப னெதிர் நின்று 
ஆர் நீயுன் போரேது அமரர்வந்தா ரென்றுரைத்தான் 
என்னூர்து வரையான் வாசுதேவ னென்பேர் 
உன்னூர் புகுந்தேன் றுனைக்கொன் றுன் தேவியைநான் 
பெற்ற குமாரன் பிறத்தூய்மனுக் களிக்க 
உற்ற விசேஷம் உரோசித்துச் செம்பனுந்தான் 
கொண்ட 3 லிடித்ததென்ன கோடையிடித் தென்ன 
தண்ட மிடுக்குடனே தாக்கினா னம்மானை 
மிக்கிருவர் வில்லொலியும் மேற்கொண்ட தேரொலியும் 
திக்கசங்க 3 ளெட்டும் செவிடுபட்ட தம்மானை 
உற்றவர் போர்கண்டு உடன் போய் நாரதனும் 
மற்றவன் மாமன் மதுவசன னேதுசொல்வான் 
செல்வனே உன் மருகன் செம்பனைச் சூழ்ந்துகொண்டு 
மல்கு கடத்துவரை வாசுதேவன் போருற்றான் 
ஓடி ஒரு நொடியில் உதவாயாய் மற்றவனால் 
வீடுவன் - செம்பன் மிக்கவன் தானுரைத்தான் 
மாமுனிவன் சொல்ல மதுவுங் கயிடனும் 


4700 


4705 


4710 


1. தீக்கண் சினமுடைய கண் . 
3. திக்கசங்கள் - திக்கு யானைகள் . 


2. கொண்டல் மேகம் . 
4 . வீடுவன் இறந்துபடுவன் , 


. 


170 


கஞ்சனம்மானை 


4725 


தீமுனிய நாட்டம் திசைகொளுவத் தான் பார்த்து 
மின் படை சேமித்து மிக்கதேர் மேல்கொண்டு 

4715 
வன்படை யோடும்வழிக் கொண்டா னம்மானை 
சீற்றரிய காதே யித்தாயா தானவர்கள் 
மேற்றிய மெய்ப்படைகள் மீண்டி 1 மிடைமிடைய 
பாதாளத் துள்ள படையும் புடையொதுங்க 
ஆதாளி தான் கண்டு அந்நாரத னுரைப்பான் 

4720 
தேவரோ யென்னாலே செய்விக்கும் போரிதுகாண் 
யாவரும் போதுமென இந்திரனு மேது சொல்வான் 
சதுப்புய - மால்வண்ணன் தன்தேர் நெளித்திடுமால் 
என்னவுங் கேளா யா வருந்தான் கூட்டி 
உன்னெடும் போர்கண்டு உகந்து நின்றா னம்மானை 
வாயுவே யென்ன மதுவுங் கயிடவனும் 
தீயுகப் போதும்வகை செங்கண் மாலுள்ளறிந்து 
அங்கவர்கூடி யரும்போர் விளைப்பதன் முன் 
இங்கிவளைக் கொல்வோ மெனவே வெகுண்டெழுந்து 
அம்பனைத் தானு மனே காயுதத்தாலும் 

4730 
செம்பனைத் தானெருக்கித் தோழித்தா ரம்மானை 
தேரினும் தான் குதித்துச் சிங்கம் போல் வாரவனை 
மேரினு நீண்ட மிக்கெருடன் தான் பிடித்து 
முத்தலைத் தொட்டே செம் பொன் முடித் தலையை தான் சிதறி 
அத்தலையை யம்மானை ஆடினன்கா ணம்மானை 

4735 
தானை வளையத் தடங்கையில் வில்வளைய 
மானத் தேர்மரக்கால் வளைய வளைந்து கொண்டு 
காற்றா யடித்துங் காலாகி மெய் தூர்ந்தும் 
கூற்றாய் யுடனருங் குலவரையால் விட்டெறிந்தும் 
பாணங் களாலும் பலவாயு தத்தாலும் 

4740 
சேணடாக் கோமானைத் தெழித்தொழித்தா ரம்மானை 
மின்னாழி மெய்யோனை வேகத்தால் தொழிற்ற 


மீண் டி . 


- 


1 . 

குமுமி . 

2. சதுப்புயம் 
3. காலாகி - காற்றாகி . 4. கூற்றாய் - இயமனாய் , 


நான்கு தோள்கள் , 


கஞ்சனம்மானை 


171 


அன்னான் வலிகண் டறப்பயந்தா னம்மானை 
சோதித் தேர்சாயச் சுளிந்து மதுசூதன் 
நீதிப் போர்செயில் நெடுநாளுஞ் சாகறியான் 

4745 
இற்றைக் குயிர்குடிப்பே னெனப் பஞ்சாயுதத்தின் 
கொற்றத் தனிவாளால் கூறுசெய்தா னம்மானை 
காவலன் தன்னால் கயிடவன் பட்டுவீழ 
ஆவலுடனே அவன் படை ஞர் ஓடிடவே 
கண்டான் வெகுண்டான் கறங்கு 1 போர் தேரோட்டி 

4750 
மண்டு பெருங்கடல் போல் வான்படை தான்வளைய 
கொண்ட லனையானைக் கோலமதுவன் வளைந்து 
கார்முகிழ அம்புமிழக் கணங்கள் கனலுமிழ 
நேர்முகம் நின்று நெடியோனைப் பார்த்துரைப்பான் 
நான் கண்ட போரில் நமன் - கண்ட தன்றியிலே 

4755 
ஊன் கொண்டு வோங்கி ஒளித்தோட ஓட்டுவனோ 
சின்னப்போர் செய்தழிந்த செம்பன் கயிடவன் போல் 
என்னைப்போர் வெல்வதன் முன் யானுன்னைப் போர்வென் 
பாருங் குருதி பருகுகின்றேன் சிக்கென்று 
வாரென்ன மாயன் மதுவனைப் பார்த்துரைப்பான் 

4760 
தொடர்ந்தார் செருக்களத்தில் சேர்வதனா லாவதென்ன 
உடைந்தா ருயிருடனே உன்னுயிருங் கூட்டுகிறேன் 
பூண்டு வலியில் போருநீயெனக் கரியோன் 
மூண்டு மதுவுடனே மோதினன் காணம்மானை 
அய்யனடா அசுரர் கோனு மடர்ந்து 

4765 
வெய்ய கடும்போர் விளைத்தான் காணம்மானை 
சூலத்தால் அம்பால் சுடர்மமு வாயுதத்தால் 
பாலத்தா லம்பால் பலவாயு தத்தாலும் 
வண்டுளப மாலை மதுத்தான் மறைந்திடவே 
கண்டு கருடன் கனவரைபோ லோடிவந்து 

4770 


2. நமன் - இயமன் . 


3. செருக்களம் - 


1. கறங்கு - காற்றாடி . 
போர்க்களம் . 


172 


கஞ்சனம்மானை 


4775 


4780 


செம்பொன் வரைதான் சிறகிரண்டும் பெற்றதென 
உம்பருல 1 கருதி ஓங்கியுற வளர்ந்து 
கண்ணன் தனைத்தான் கனதொழில் மேற்கொண்டு 
எண்ணு மதுவுக் கெதிர் நின்றா னம்மானை 
கஞ்சா னனமும் கவுத்துவமும் 3 முன்னூலும் 
பஞ்சா யுதமும் பருதி மணி 3 முடியும் 
ஓதநீர் மெய்யும் உடுத்த பீதாம்பரமும் 
போதநீள் கையில் புரிசங்குஞ் சக்கரமும் 
வாஞ்ச கருடன் வானோர்கள் வாழ்த்தெடுப்ப 
காஞ்சனக் குன்றில் கனவரை நின்றாற்போல 
நட்டனை யாக நற்பாலர் தற்சூழ 
விட்டுணு பாதம் வெளிப்பட்டு நின்றலுமே 
மூர்த்தி வடிவை முதுமதுவன் விழியாலே 
பார்த்து நகைபுரிந்து பாகனுட னேது சொல்வான் 
மாலென்று லோபாதே வான்புள் ளென்றுட்காதே 
காலென்று தேரைக் கடாவுவன் மேலென்று 
அன்னா னவனுரைக்க அவன் சாரதி 4 யுரைப்பான் 
முன்னா ளிரணியனு முன்னோனு முன்னம் போல் 
பாலாழி யான் கைப் பட்டதாய்க் கேட்டிருப்பேன் 
மால்பாதம் வந்துதித்து வாழ்வதே நின் றென்றான் 
வந்தவுரு வொழிந்து மற்றவுருக் கொள்ள 
சிந்தை கலங்கினை யோ தேர்ப்பாகா வென் றுரைத்தான் 
மருடனத் தீரேன் வலம் தறியானோ 
கருடன் மேல் தேரைக் கடாவென்று சொல்லலுமே 
அன்று களத்தி லமத்தியனும் சாரதியும் 
கண்டது சொல்கைக் கடனாத லாலுரைத்தேன் 
குற்றம் பொறுத்திடென்று கோமதுவை கும்பிட்டு 


4785 


4790 


4795 


உம்பருலகு - தேவருலகம் . 2. கவுத்துவம் மார்பில் அணியும் 
மதானி . 3. பருதிமணி - சூரியன் போன்ற இரத்தினம் . 4. சாரதி 
தேரோட்டி . 5 . பாலாழியான் - பாற்கடலிற்றுயிலும் பரமன் , 


கஞ்சனம்மானை 


113 


1 


கற்றை மணித்தேர் கடாவினன் காணம்மானை 
தாக்கி யிருவோரும் தம்மில் சிரிப்போராய் 
ஆக்குமஞ் செருவி லசுரர்க ளேது சொல்வான் 

4800 
எண்ணிறைந்த ரூபமாய் யெத்திசையும் தானேயாய் 
மண்ணிறைந்து விண்ணிறைந்து மாருதமெல்லாம் நிறைந்து 
கார்க்கடலை மொண்டு கனமுகில்களாய்ப் பொழிந்தும் 
பார்க்க வரிதாயும் பருபதங்களா லெறிந்தும் 
கானக மாயும் கடுங்காற்றாய் சூழ்ந்தடித்தும் 

4805 
வானெங்கு மண்டி வடவையாய் நின்றெரித்தும் 
பாகமாய் நின்றும் பலவாயுதம் பணிந்தும் 
ஏகமாய் முன்னின் றெதிரம்பு கொத்தெய்தும் 
எட்டு ரத்தினந்தா னிராப்பகலாய் சூழ்ந்து கொண்டு 
மட்டுற்ற பூசல்மது செய்யக் கண்டஞ்சி 

4810 
சந்திரனும் சூரியனுந் தாரகையுந் தானகன்றார் 
இந்திரனுந் தேவர்களும் எல்லோரும் போயொளித்தார் 
பேரா தசுரர்கோன் பின்னுமி யாது செய்தான் 
நாராயணன் மேலும் நற்கருடன் சேட்டையிலும் 
பல்லாயிரம் பகழி - பாய்ச்சிப் பரித்தேரில் 

4815 
எல்லாருங் காண யெதிர் நின்றங் கார்ப்பரித்தான் 
மற்றக் கொடியோன் வலிகண்டு மாலிவனை 
இற்றைக் கொல்லோ மெயாய் என்றும் சாகானெனவே 
அஞ்சா யுதத்தில் அதிய மாயுள்ள தனை 
எஞ்சா வசுரர்க்கு எமனாய் வந்ததனை 

4820 
சூரியன் சோதியின் சூழ்பிரபை யுள்ள தனை 
சீரிய தேவர் திடுக்கந் தடுப்பதனை 
விட்டுணு சக்தி யெல்லாம் வீற்றிருக்கப்பட்டதனை 
எட்டெழுத் தாலேயிடுங் காலச்சக்கரத்தை 
சிந்தித் தழைத்துத் தியானித்து சீராமா 

4825 


1. கடாவினன் - செலுத்தினன் . 2. கடுங்காற்று - குறாவளிக்காற்று . 
3 . தாரகை - நட்சத்திரம் . 4. பகழி - அம்பு . 5. குழ்பிரபை 
சூழும் ஒளி . 


174 


கஞ்சனம்மானை 


வந்தித்து வாங்கி மதுவன் மேல் விட்டெறிந்தார் 
செல்லுந் திசையனைத்தும் செந்தீ வுமிழ்ந்ததுவும் 
வல்லசுரர் விட்டவடிப்படை யெல்லாந் துகைத்தும் 
போய் மதுவன் மேலேபுகுந்துப் புகுந்தோடி 
மாயன் வலக்கையில் வந்திருந்தா னம்மானை 

4830 
நிலமெமுந்த மாமுகில்போல் நீண்ட வெயிறி லங்க 
மலைவிழுந்த தென்ன மதுவன் விழுந்தனன்காண் 
அய்யன் விட்டபட்டம் ஆழியானலாற் புரண்டு 
வெய்யவே பட்டு விழுந்தனன் காணம்மானை 
பாடினார் பூத்தூவிப் பல்லாண்டு வான் மடவார் 

4835 
ஆடினோர் வானோர் அறங்களு மாடினார்காண் 
பருதியு மிந்து வும் பயந்தீர்ந்து முன்னின்றார் 
ஒருதி முனிவரெல்லாம் கைகொட்டி யார்ப்பரித்தார் 
செங்குருதி வெள்ளந் திசையனைத்து மாறோட 
மங்கிமலை போல் மதுப்பட்டு வீழ்தலுமே 

4840 
வல்லசுரர் கேட்டோடி மாயாப் பதியுடனே 
சொல்ல அவளும்மிகச் சோகமுற்றுக் கண்கலங்கி 
வஞ்சனைச் செம்பொன் மதுகயி வடரெல்லாம் 
துஞ்சின வாறுபிறத் தூய்மனுக்குச் சொல்லும் 
அங்கவரைக் கொன்றலுமே அற்பத்திற் போய்க்கொண்டு 4845 
சிங்கமென வருவேன் செல்வி கண்டீரென்று 
சோதிக் கனகச்சுடர் முடிதான் புனைந்து 
போதில் பணிபுனைந்து பொன்கச்சை தான் கட்டி 
தூணி புறத்தணிந்து சோடு புறத்தணிந்து 
நீளுங் கரமும் நெடுங்கொடியும் நின்றாட 

4850 
கண்டார் விழிகளிக்க கன்னியர் 3 மாலேற 
தண்டரளத் தாளத் தமனியத் தேரேறி 
மேளம் பலசூழ வெண்சாமரை வீச 


3. கன்னியர் மாலேற 


1. எயிறு - பல் . 2. இந்து - சந்திரன் . 
கன்னிப்பெண்டிர் காமமயக்கம் கொள்ள . 


கஞ்சனம்மானை 


175 


காளங் குறிக்கக் கனபடைகள் தற்சூழ 
ஆலவந்த மேனி யரிமே லவனுடைய 

4855 
செல்வன் பிறத்தூய்மன் சென்றனன் காணம்மானை 
பேராள நின்ற பெருங்களத்தில் போய்ப் புகுந்து 
சீராமன் றன்னைத் திரள் படையாற் சூழ்ந்து கொண்டு 
செஞ்சியை யேற்றிச் சிறுநாணொலி யெறிந்து 
அஞ்சு புலம்பும் அடைவே தெரிந்து கொண்டு 

4860 
கண்ணன் தனையும் கருடனையும் பார்த்துரைப்பான் 
எண்ணிய செம்பனுட னினிக்கொடா மதுவை 
சாவுகவே கொண்ட சமத்து முழுதுடைய 
சேவுகமு 1 மிப்போ தெரியுமென்று ஆர்ப்பரித்தான் 
வந்த குமாரன் வலுவுந் திருவழகும் 

4865 
சந்தமணிப் புயமும் தாட்டிகமுந் தான்கண்டு 
நெஞ்சுருக வண்பூநிறைய மயிர் சிலிர்ப்ப 
செஞ்சொ லியல்கேட்டுச் சேவிகளை ஏமலிப்ப 
கொண்டல் வண்ணன் மேனிகுழைய கருணைவிழி 
புண்டரீக முத்தம் பொழியநின்றா ரம்மானை 

4870 
மைந்தன் உறுதியையும் மாயன் கிருபையையும் 
சிந்தையில் கொண்டு சிறுகருட னேது சொல்வான் 
இறைக்கப்பட்ட பூபோல எளிமையென்று நின்று விட்டோம் 
முறைப்பட்டுப் போய்ப்பிழைப்போ முன்னறிந் தோ மாமாகில் 
தோற்றார்கள் செய்யுந் தொழில்கள் யான் செய்திடுவேன் 4875 
வேற்றானை மன்னா விடுவையோ வென்றுரைத்தான் 
புல்லர்கள் சொல்ல புதல்வனு மேது சொல்வான் 
வெள்ளெயிறு தோன்ற விழுந்தார் பழியும்மை 
வாங்காமல் போகவிடேன் வாரும் போர்வெல்ல 
பாங்கார் கருடன் பாலகனைப் பார்த்துரைப்பான் 

4880 
பவ்வத் திரப்பலமும் படைத்தொழிலு முனைப்போல் 
எவ்வுலகுங் கண்டறியோம் தந்தைதாய்மற்றோ ரெமக்கறியச் 


குழைய 


தமுதமுக்க. 


1. சேவுகம் - ஏவற்றொழில் . 

2 . 
3. பிழைப்போம் - உய்ந்துவிடுவோம் . 


176 


கஞ்சனம்மானை 


சொன்னாப் போரலா மெனக்குமானற் சொல்லலுற்றான் 
சந்தார் தடஞ் - சூழ் தண் துவரை நாடாளும் 
செந்தா மரைக்கண் ஸ்ரீவாசு தேவனுக்கு 

4885 
மேன்மை பெரிய விதர்ப்பராசன் பயின் 
ற 
பேதை யுருப்பிணிதான் பெற்ற பிறத் தூய்மனியான் 
செயிர்க்கொண்டு வந்தனும்மை திண்களத்தில் கொன் றிடுவன் 
உயிர்கொண்டு போவதர்க்கு ஒட்டே னென மொழிந்தான் 
ஏறாட்டம் பேசி எதிர்நின்ற ஏந்தல் தனை 

4890 
மாறாப் பெருங்கணையை மா தவன் பார்த்துகந்து 
செய்ய பவளவாய்ச் செல்வனே உன்னுடைய 
அய்யனைக் கண்டா லறிவையோ யென் றுரைத்தான் 
தானா யறிவேன் தன் தந்தைதாய் விட்டகன்று 
ஆனாலு மென் தந்தைக் கடையாளங் கேட்டிருப்பேன் 

4895 
ஆதி திருமேனி அஞ்சனக் கண்ணொக்கும் 
சோதி வதனம் துணையடிக் கண்ணிணைகள் 
செங்கமல மொக்கும் திருப்புயமும் நான் குமுண்டு 
சங்கந் திகிரி தனிலானவையு முண்டு 
பீதாம்பரமு முண்டு பேராயிரங்க ளுண்டு 
சீதாம்புயமான திருமறு மார்பு முண்டு 
பொன்மேற் பூண்மார்பிற் பூந்துழாய் மாலையுண்டு 
அன்பர்க்கு மூர்த்தியருள் கிருபை தானுமுண்டு 
என்றா னிவர்வடிவை எல்லா மெய் யென்று கொண்டு 
நின்றா னெடியோன் நிகழ்த்தினார் தன்னெதிரே 

4905 
வாக்கினால் சொன்ன வடிவும் வையகமும் 
நோக்கினா னோக்கி நுகர்ந்து களிகூர்ந்து 
எந்தா யுதத்தை யெறிந்தா னெதிர் நின்று 
பயந்தா னெதிர்போய்ப் படிந்தான் பதமலரில் 5 
பங்கயத் தாளில் படிந்து பணிந்து கிடந்த 

4910 


4900 


1. தடம் வாவிகள் . 2. ஒட்டேன் - சம்மதிக்கமாட்டேன் . 
8. ஏறாட்டம் - எதிர்ப்பு வார்த்தைகள் . 4. பீதாம்பரம் - பட்டாடை . 
5. பதமலர் - திருவடித் தாமரை . 


கஞ்சனம்மானை 


177 


4915 


4920 


துங்க மகனை 1 யெடுத்துக் கண் துடைத்து 
தஞ்சமுற வணைத்துத் தாமரைப்பூக் கண்ணிணை யால் 
மஞ்சனமாட்டி மணிவாயை மோர்ந்து கொண்டு 
தா மனு மாமகனும் சந்தோஷ மாவதனை 
ஆமுனையில் நின்றுகண்ட அசுரர்கண் டோடிவந்து 
மாயாபதிக் குரைக்க மற்றவளு முள் மகிழ்ந்து 
தீயார் மணியும் திரவியமுங் கொண்டு சென்று 
ஆளும் அரிமுன் னடியுறை யாகச் சொரிந்து 
தாளிற் பணிந்து தலையிறைஞ்சி நிற்பளவில் 
அண்ண லசுரர்களை அஞ்ச லென்று காத்தருளி 
திண்ணிய செம்பனுடைத் தேவி சுராஷனையும் 
மாண்ட கருடன் மகன் தேவ கோவனையும் 
நீண்ட முடி சூடி நிற்க வென்றாங்கு வைத்து 
காயாமலர் மேனிக் கண்ணன் கவின் பெறவே 
மாயாபதி தனையும் மைந்தனையுந் தேரேற்றி 
கத்திரீபர் சூழக் கடவு போயொழிய 
சித்திரமா மடவார் திக்கெங்கும் வாழ்த்தெடுப்ப 
தொங்கல் 5 நிழற்றத் துணைக்கவரி 8 காலசைப்ப 
பொங்கும் திடத்துவரை புக்கனர் காணம்மானை 
பொன்னனைய மேனிப் புதல்வன் பிறத்தூய்மன் 
தன்னனை மார் தன்னையும் தக்கோரையும் தொழுது 
தூயார் மனமகிழ சுந்திரற் பொற்கோவில் தனில் 
மாயா பதியுடனே வாழ்ந்திருந்தா னம்மானை 
ஆளு மதிசூதற் கன்னாரக னென்றும் 
கோள னொருசண்டை கொண்டுவந்தா னம்மானை 
வேர்க்க வெடாயோட மெய்நடுங்கி யோடிவந்து 
கார்க்கடல் மேனியனைக் கைதொழுதங் கேது சொல்வான் 


4925 


4930 


4935 


- 


1. துங்கமகனை - பெருமையுடைய மகனை . 2. கண்ணிணை 
கண்கள் . 3. அடியுறை - பாதகாணிக்கை . 

4. அஞ்சல் - அஞ்சாதே . 
5. தொங்கல் - மலர் மாலைகள் . 6 . துணைக்கவரி இரட்டைச் 
சாமரங்கள் . 

23. 24 


178 


கஞ்சனம்மானை 


4940 


4945 


4950 


உன் காரியங்கள் உறுதியாய்க் கேட்டாக் கால் 
என்கால் தரியா திறைவனே கேட்டருளாய் 
நார்ப் பிறவான் எனநின்ற நல்லுகத்தில் 
பார்த்த வண்டப் பத்திரனென்பா னொருவன் 
வேள்வி புனைய மாவேந்தன் பதம்வேண்டி 
நீள்புனலில் மூழ்கினேன் நீளத்தவசு பண்ணி 
அவ்வாறு தன்னை யமரர்கோ 1 னுள்ள றிந்து 
செவ்வாய் முறுவல் தசரதர் மைந்தரை 
தானே விப் போன தவமழிக்கப் போகவிட்டான் 
மானே று கண்ணாள் - வடுவனா சிவந்து கண்டு 
எண்ணி யிரண்டாயிரத் திருநூற் றொருமாயம் 
பண்ணுறப் பாடப்பதறி முனி யெழுந்திருந்து 
கூடு தவத்தைக் குலத்தாய் மண் ணுலகில் 
பீடுடைய பெண்ணாய் பிறப்பா யெனச் சபித்தான் 
அஞ்சி அரம்பையர்கள் அம்மனியை ஆசரித்து 
செஞ்சொலா யுன் சாபம் தீரும்வாறென் னென்றார் 
பச்சைமால் மண்ணுலகில் பார்த்திபனாய்ப் பிறந்தால் 
இச்சையால் நீரவனுக் கெல்லோரும் பாரியளாய் 
வீம்பாக வாழ்ந்து விளங்குமப் பாற்கடலில் 
ஆம்போது நீரும் அரம்பையாய் வாருமென்று 
பூகா யுலகில் நான் புனிதப் பிறவாளனுக்கு 
மாகப் பிறவையென்று மடந்தைக்குப் பிள்ளைகளாம் 
கன்னியரை யெல்லாம் கடுநாகன் கொண்டுவந்து 
முன்னி மணஞ்செய்ய முகித்தமிட்டு வைத்திருந்தான் 
அங்கதன் கொள்வதன் முன்னன்னானைக் கொன்றுழக்கி 
பொங்கு மணஞ்செய்ய நீ போர்க்குப் புறப்படென்றான் 
நற்காரிய முரைத்தாய் நார னே யென்று கந்து 
நிற்க வொரு வரந்தான் நீ கேட்டுக்கொள் ளென் றான் 


3 


4955 


4960 


4965 


1 . அமரர்கோன் 

தலை வன) கிய 

இந்திரன் . 
2. மானேறு கண்ணாள் - மான்போன்ற மருளும் கண்ணினையுடையாள் . 
3 . பாரியள் மனைவி . 4. வீம்பாக 

வீண் தருக்குடன் . 


- 


கஞ்சனம்மானை 


179 


என்னேர மென்னுமியான் வந்தால் காண்பனவும் 
அன்னேரஞ் சொன்ன தனுவிடமும் போது மென்றான் 
நன்றென்ற போதில் நாரதனைப் போகவிட்டு 
குன்றொன்றுந் தோள் நெடுமால் கூடுமங்கன் சேனையென்றான் 
ஆனை குதிரை அணிதேர் படைத் தலைவர் 

4970 
சேனையுஞ் சூழத்திரியப் படை யெடுத்தான் 
நாடும் நகரும் நதியும் பலகடந்து 
காடும் சுரமும் கனவரையுந் தான் கடந்து 
வேயற்றாபம் நின்றூத விளங்குந் திருநெடுமால் 
போயற்றான் காமபுரம் புகுந்தா னம்மானை 

4975 
பண்ணுறத்தேர்ப் பகடு 2 பாய்புரவி காலாட்கள் 
மண்ணுற மிண்டி மறுபோ லார்ப்பரிக்க 
வாக்கினா லாயன் வலுபோர் நாகன் வந்து 
தாக்கினால் மன்னர் தளராமல் வற்புறுத்தி 
மானாவளைக் கிடந்தான் வான்கரடி வேந்தனுக்கு 

4950 
சேனாபதிப் பட்டம் சேர்த்தன காணம்மானை 
ஆனைபரித் தேர் காலா ளத்தனை யுங் கைவகுத்து 
மன்னு படையை மகா சக்கிர வளையம் 
என்னு மியூப மெழிலாய் வகுத்தருளி 
வாகாய் வளைந்து மாரும்பொற் றேரோடி 

4986 
யூகா கிரகத்தி லுற்று நின்றா ரம்மானை 
காரொத்த மேனிக் கருணாகரன் தானும் 
வீரக் கழல்புனைந்து வீறாகக் கச்சைகட்டி 
சீரா வுடைவாள் திருவரையில் 3 சேர்த்தருளி 
காரானை மெய்யில் கவசமுத் தான் புனைந்து 

4990 
மூரிக் கருங்கோதை முன்கைக்குத் தான் கட்டி 
அம்பறாத் தூணி அழகாய்ப் புறந்தூக்கி 
வம்பறா 4 செந்தா மரைக்கண் சிவப்பேற 


1. சுரம் பாலைவனப்பகுதி . 22 . தேர்ப்பகடு - தேரில் பூட்டிய 
குதிரை . 3. திருவரையில் - அழகிய இடையில் . 4. வம்பறா - 
மணம் நீங்காத . 


180 


கஞ்சனம்மானை 


4995 


5000 


5005 


பாகாத தேரொன்றேத்திப் பாகனையும் வற்புறுத்தி 
மூரிச் சிலையை முதிரவே நாணெறிந்து 
தங்கக் குடையோங்கச் சாமரைகள் காலசைப்ப 
எங்கு முழங்க இடிபோல் முரசதிர 
சோதிக் கருடத் துவசம் விசும்பளப்ப 
நீதிக் கருணை மால் நின்றான் காணம்மானை 
ஓர கந்தருவனாய சித்திரப் படகன் 
ஆர வந்தசேனையையும் அய்யனையும் கண்டுகந்து 
நண்ணித் தொழுது நாகனுட னேது சொல்வார் 
மண்ணிற் சிறந்த மனிதர் புடைசூழ 
உக்கிர சேனன் வசுதேவன் மற்றுமுள்ளோர் 
மிக்க சிலர்கள் வெடுவெடென வந்து நின்றார் 
உன்னைக் கருதி உயுத்தத்துக் கென்று சொன்னார் 
என்னக் கறுக்க லுற் றெழுந்த நாகனைத்தான் 
செவ்வியுற வணங்கி தேவபோசன னுரைப்பான் 
செவ்விய பேர்க்குமிக விச்சை யாயிருந்தேன் 
தளர்வின்றிக் கொல்லுகின்றேன் தானீ விடையெனவே 
கிளர் மந்திரப் பதியாங் கின்னரனேது சொல்வான் 
உன்னையு மொட்டேன் ஒருத்தனே போய்ப்பொருவேன் 
என்னை யவன் மேலே வென்று நிற்பளவில் 
ஆதிய நாதனப விஞ்சுக மாத்தியனாம் 
நீதி சாலன்றான் நின்றவனைப் பார்த்துரைப்பான் 
தானவர்க்கும் தேவர்க்கும் தானரசாய் வாழுகிறோம் 
மானகரி புக்கான் வலுவெளிமை தானறிந்து 
வல்லியனாகி வசமாக்கி யேவுவதும் 
புல்லிய னாகிப் பொருவதுவே நன்றென்றான் 
நன்று சொன்னானே நானே எரிவிழித்து 


1 


5010 


5015 


6020 


1. விசும்பு 

ஆகாயம் . 2 . கறுக்கலுற்ற சினங்கொண்ட . 
3. புல்லியன் - எளியன் , அற்பன் . 4. எரிவிழித்து - சினத்தால் கண் 
தீப்போல் சிவக்க விழித்து . 


கஞ்சனம்மானை 


181 


என்று மென்னாண்மைக் கெதிரியு முண்டாச்சோ 
மூவுலகி லுள்ளவரும் மும்மூர்த்திகள் தானும் 
ஏவலொக்கு மெஞ்சாமல் செய் திலரோ 
என்னைப் பயஞ்சொல்லி யென் கண் ணெ திரேநின்று 
உன்னைக் கொல்வேனென் றுடைவாளாற் கூறுசெய்தான் 5025 
உன்னிய போதிலொரு தூதனோடி வந்து 
முன்னித் தொழுது மொழிவான் நாகனுடன் 
நீயாளு மூவுலகில் நீயறியும் பேருமல்ல 
காயாமலர் நிறத்தோன் கஞ்சமலர் ! கண்ணிணையோன் 
ஆர்க்கும் படையொடல்லா குறித்து நின்றான் 

6030 
போர்க்குச் சமைந்து புறப்படென மொழிந்தான் 
தூதுவன் சொல்லத் துணைத்தோள் நாகனுந்தான் 
போதுக நஞ்சேனை போருக் கணித்தெனவே 
வேழக் குழாமு மிகுதுரக முந்தேரும் 
மூழக் கடலெனவே மூண்டுற்ற தம்மானை 

5035 
கின்னரர் கின்னருடர் கந்தருவர் அறுவர் 
மின்னிறு வெள்ளெயிற்றோ வித்தியாக் காரியக்கா 
எண்ணற்ற சேனை யிமைப்பளவில் தான் கூட்டி 
நண்ணிக் கடல்போல நடந்தது காணம்மானை 
அரக்க ரொருபால் அசுரர்கள் தானொருபால் 

5040 
மிரக்க நெருங்கி வெளிப்பட்டங் கத்துணிவா 
கண்டு கடல்படையைக் கைவகுத்தா னம்மானை 
தன்னிக ரில்லாத் துரகங்கள் 3 காலாட்கள் 
நின்று நெருங்கி நிபுடமாய் கைவகுத்து 
விற்றாளை சூழ மிகுகாலச் சக்கரமாம் 

5045 
வற்றாத யூபம் * வகுத்தனன் காணம்மானை 
வானந் தலைகுலைய மாசேனையை வகுத்து 
தானும் போலாக் கொஞ்சமைந்தனன் காணம்மானை 


- 


8 
. 


1. கஞ்சமலர் 

தாமரை மலர் . 
துரகங்கள் குதிரைகள் . 
போர்முறை அமைப்புக்கள் , 


2. சமைந்து 
4. வற்றாதயூபம் 


உடன்பட்டு . 
குறையாத 


- 


- 


182 


கஞ்சனம்மானை 


5050 


சன்னவீரம் புனைந்து மின்கச்சை தான் கட்டி 
சாரப் புகழுடை வாள் தானு மருங்கணைந்து 
வீரமணி மார்பில் மேய்ச்சோடு தான் புனைந்து 
சாரமுதுகில் சாந் தூணியுந் தூக்கி 
பொங்குஞ் சரமனை யான் பூண்டு பொலிவுபெற 
செங்குஞ்சி மேல் நிமிரத் தீக்கண் பொறியுதர 
காலாக்கினி 1 பொங்கிக் கார்போலேத் தேரேறி 
நீலப் பதாகை 2 நெறிவா னுறவாட 
வடவரையும் நின் நதிர வல்வில்லை நாணெறிந்து 
தடவரைபோல் தேரோட்டித் தாக்கினன் காணம்மானை 
தாக்கு மதிர்ச்சியினால் சண்டன் வெகுண்டொளித்தான் 
ஏக்கம் பிடித் துயிரும் போயொளித்தார் 


5055 


5060 


எட்டுவரையு மெழுகடலு முட்கினன் காண் 
வெட்டமரர் கண்கள் அரண்டு வெருண்டிடவே 
நாகன் படையும் நற்பாலன் தன் படையும் 
உரகன் படம் நெளிக்க வுற்றனன் காணம்மானை 
காய்களிறும் காய்களிறுங் கலந்த தம்மானை 

5065 
பாய்பரியும் பாய்பரியும் பாய்ந்துழன்ற தம்மானை 
தேரினமுந் தேரினமுஞ் சேந்தெழுந்த தம்மானை 
ஆர்முரசு மார்முரசு மார்த்தெழுந்த தர்மானை 
கார்முகமுங் 4 கார்முகமுங் கால்வளைந்த தம்மானை 
வார்கணையும் வார்கணையும் மழையொத்த தம்மானை 5070 
மேலாட்கள் எதிரற்று மிகப்பட்ட தய்மானை 
காலாட்கள் நேரெதிர்த்துக் களம்பட்ட தம்மானை 
எரிப்பிணங்கு சரந்துணிப்ப யிணை மருப்புத் துணிந்துவிழும் 
கரிப்பிணங்கள் கடக்கவிமுங் கடலொத்த தம்மானை 
கொழுங்குருதி வெள்ளத்தின் குரகதத்தின் பிணம் மிதக்கும் 5075 


2 


1 . காலாக்கினி 
நீலவண்ணக் கொடி . 
வில்படை . 


யுகாந்த காலத் தீப்பிழம்பு . 
3 . உரகன் ஆதிசேடன் . 


நீலப்பதாகை 
4. கார்முகம் - 


கஞ்சனம்மானை 


185 


1 


ஒழுங்கு பெருக்காறுதனி லோடமொத்த தம்மானை 
தூணிவெண் பரிசையுடன் அற்றுத் துணிந்தகைகள் 
பணிமதியைத் தீண்டுகரு பாம்பொத்த தம்மானை 
இறத்தரித்த சிரங்கரங்க ளிழந்துருண்டு கிடந் தவுடன் 
உறத்தரித்த மாறதூண்ண மொத்தது காணப்மானை 5090 
எங்கெங்கும் பிணக்குவையாய் இருபடையும் பொருதவிய 
அங்கங்கறு குறைகள் ஆடினர் காணம்மானை 
சோரிக் கடலில் 1 துழந்து கொடிகழுகு 
சேர விதையஞ் சிவந்தது காணம்மானை 
சேனைப் போருதவிய ஸ்ரீ நாசனுந் தான் 

5085 
மானின் றதை மானிட வர் மடங்கத் துறந்தாற்போல் 
பங்கள மான படை மன்னர் கொண்டோடி 
பெங்கள் நீஞ்ச வேறாடினா னம்மானை 
தன்படை மன்னர் சரிந்தோ டகன்றுழன்று 
மின் படை நேமியான் வெட்டென்னத் தேரோட்டி 5090 
என்ற களத்தி லெதிர்ப்பார்க ளன்றியிலே 
தோன்றினான் நாகனுடன் தோள் கொண்டாரம்மானை 
மன்னிகை னுடன் மாயன் போரினைக் கண்டு 
அன்னாரதன் சென்று அயனுக் கெடுத்துரைப்பான் 
ஏராணமும் யாமும் பிழைப்ப தற்காய் 

5095 
நாராயணன் போய் நாகனுட நண்பு கொண்டான் 
ஓதநீர் வண்ணர்க் குதவி விடுவாயெனவே 
சீதாக மற்றோன் தேவர் கோனை யழைத்து 
நம்மை யுடை யவநாகன் வதை செய்கிறான் 
செம்மைப் படையுட னே செல் நீ படையுதவி 

5100 
சென்று படையுதவிச் செல்வார் போல்பாவித்து 
எத்தனைக்குப் பற்றுவோம் யாம் நாகனொடு போர் 
இத்தனைக்குக் கேடிட்டா னின்னாரத னென்று 


2 . 


நேமியான் 


--- 


1. சோரிக்கடலில் - குருதிக் கடலில் 
சக்கரமுடையவன் . 


184 


கஞ்சனம்மானை 


5105 


1 


5110 


5115 


உன்னைக் கேட்பாருமில்லை உனக்கொன்று மாவதில்லை 
என்னுக்குப் பாவி யெல்லார்க்குங் கேடினோய் 
நம்போரு மீள்பளவும் நாரதனைக் காருமென்று 
தேம்பி மிகப் போருக்குச் செல்வதுபோல் பாவித்து 
கைக் களிற்றை மேல் கொண்டு காய்படையோர் முகிலில் 
புக்கொளித்து நின்றான் புரந்தர னம்மானை 
அங்கே யவர் நிற்க ஆழியான் தன்னுடனே 
பொங்கி நாகன் பொறுத்துக் கேளம்மானை 
பொருப்பாக வீழ்ந்து புல்லாகத் தான் சொரிந்து 
நெருப்பாக நேரெதிர்ந்து நீடிருளாய்ச் சூழ்ந்து கொண்டு 
காற்றாய் சுழற்றடித்தும் காண்டற் கரிதாயும் 
கூற்றா யுழன்று கொடும் போர் செயக்கண்டும் 
பூந்தார்கள் காணப் புயல்வண்ணன் தன் படையால் 
சேந்தார்கள் நாகன் சேனையெல்லாம் கொண்டனர் காண் 
விச்சாதர ரசுரர் விஞ்சையர் கந்தருவர் 
எச்சாவிற் சேனை யெல்லா மிடமழிந்த தம்மானை 
வாளிழந்த தோளு மருப்பிழந்த மாக்களிறும் 
தாளிழந்த வாம்பரி யும் தண்டிழந்த திண்டேரும் 
மாண்ட பெருங்குருதி வாரியில் சேர்ந்ததல்லால் 
நீண்ட பொருகளத்தில் நின்றதில்லை யம்மானை 
நலச் சேனை சாகனாகன் வெகுண் டெ முந்து 
பலதேவன் மார்கிழிய பாணத்தால் எய்தோடி 
சாம்பவனை யுட்கலக்கி சாத்தகியை யெய்தழித்து 
ஓம்ப வகூரனையும் யுக்கிரனையும் துரத்தி 
எப்படையுங் கொன்று எதிர்ப்பார் யாருமின்றி 
மப்படித்து வாய்னாறு வாழ்நாகன் றன்னுடனே 
நாமோ தரங்க நாகத் துயிர் கொள்ளும் 
தாமோ தரன் மீண்டு தாக்கினன் காணம்மானை 
ஈண் டிரண்டு வெங்கூற் றெனவே மிகச்சமரில் 


5120 


5125 


5130 


மேகம் , 


2. கூற்றாய் - இயமனாய் , 


8 . 


1. முகில் 
தாவும் குதிரை , 


வாம்பரி - 


கஞ்சனம்மானை 


185 


பூண்டிரண்டு பேரும் பொருதனர் காணம்மானை 
நாடிப்போர் செய்ய நாகனுமேது செய்தான் 
தேடித்தெரி கணை யாய் சிக்கென்று கோத்து 

5135 
ஏகின்றன மேலிரண்டும் பாய்பரித் தேரிரண்டும் 
ஆங்கரி யோனாகத் திலீரிரண்டும் 
எய்தாற் கண்டு எழில்வண்ணனும் பொரும் போர் 
செய்தார் பரித்துச் சினந்து சருவாயுதத்தால் 
சிங்க மொன் றென்ன செல்கூற் றிரண்டென்ன 

5140 
பொங்கி யங்கிரண்டும் புகுந்து பொறுத்தேன் 
கொள்ளி வட்டமிட்டது போல் கூற்றுக் கோணாவகையே 
தள்ளி வட்டமிட்டுத் தராதலத்து மந்தரத்தும் 
விஞ்சைப் பெரும்போர் விளைக்கின்ற வெல்லையிலே 
பஞ்சரங்க வண்ணர் தான் பார்ப்பான் விடை கொடுத்தான் 5145 
விண்ணர்க்குக் கண்ணனது வெவ்வழலில் தோன்றினது 
என்றக் கரிய யிராவணனைக் கொன்றுழக்கி 
உறுமாதிரங் களிலும் ஊழித்தீ யொப்புளது 
விறுமாத்திர மவன் மேல் வீழ்ந்த தில்லையம்மானை 
தொட்ட வயனம் தோன்ற வரக்கண்டு 

5150 
விட்டுணு அஸ்திரத்தை விட்டனன் காணம்மானை 
நாராயணமும் நாகன் மேல் செல்லாமல் 
சோர்வார் கண்டு துளபமால் தான் வெகுண்டு 
ஈசனும் பாலிவனை கொல்வோ மெனவே 
பாசுபத அத்திரத்தை பற்றித் தொடுத்திடவே 

5155 
எங்கும் புகையாய் எரிகான் றெழவோடி 
அங்கவனைத் தையா தகன்றதுவே யம்மானை 
பாணாத்திரமும் பழுதாகா மற்றிவன் தான் 
ஊணால் படானென் றுரவோன் திகைப்பளவில் 
தேரினுட் பாய்ந்து செல்கையினாலே நாகன் 

5160 


1. தெரிகணை - ஆய்ந்த அம்புகள் . 2. தராதலம் - மண்ணுலகாகிய 
இடம் , 8. பாசுபத அஸ்திரம் - ஆற்றல் மிக்க சிவனது அம்பு , 


186 


கஞ்சனம்மானை 


போரென்று வந்தவரைப் போகப்புடைத் தொதுக்கி 
என்றும் படைத்தலைவர் யாவரையு மீடுசெய்து 
கண்ண னொழியக் களங்கழியவே முழக்கி 
செங்கண்மால் பாகனை யும் தேர்ப்பூண்ட மாக்களையும் 
அங்கை யால் தாக்கி அறைந்துகொண் டங்கார்ப்பரித்தான் 5165 
வண்டொப் பரியும் வலவனும் கோப்பழிய 
கண்டே கரியோன் கருடனை யுன்னிடவே 
மாமேருக்குப் போற்று வந்ததென வோடிவந்து 
தாமோதரன் தன்னை தனபுத்தியர் தாங்கி நின்றான் 
தண்டுந் தனிவாளும் சக்கரமும் வான் சங்கும் 

5170 
மிண்டும் புயனான்கும் மார்புங் கவித்துவமும் 
தேனே நீர் நெய்யும் உடுத்திய தாம்பரமும் 
ஆதி யுரூப மனைத்துங் கலங்காரன் 
மிக்க கொண்ட லோங்க வெண்கவரி காலசைப்ப 
தக்க கருடன் தடந்தோளில் நின்றலுமே 

5175 
விட்டுணுவு மங்கே வெளிப்படக் கண்டலுமே 
கெட்டுடைந்து பொன் கிளர் வேந்த ரெல்லோரும் 
நாற்றிசையு மண்டி நாயகனைச் சூழ்ந்து கொண்டு 
எத்திசையு மெய்த நடந்தனர் காணம்மானை 
கருட னொருபால் மோத காற்கரடி தான்பெற்ற 

5180 
முருடனொருபால் மோதி முட்டியுத்தம் செய்கையிலே 
நெய்க் குடந்தன்னை நிறையெறும்பு மொய்த்தாற்போல் 
மிக்குள்ள சேனை மன்னர் மெய்காந்த முட்டிடவே 
நின்றா னரக்கனுக்கு நேர்ந்தது கேளம்மானை 
அன்னானை மூன்று நூறாயிரத்தின் சத்தியுடன் 

6185 
நூறோசனை வளர்ந்து நூறோசனை தழைத்து 
வீறோ டொருவசுரன் மிக்ககன பாஷைய தாய் 
எட்டாய் வளர்ந்து யிமைப்பளவி லோடிவந்து 


1. அங்கை 
வருந்துமாறு . 


அழகிய உள்ளங்கை , 


2. மெய்காந்த - உடல் 


கஞ்சனம்மானை 


187 


5190 


5195 


5200 


தொட்டா னரசனுக்குத் தோள் கொடுத்தா னம்மானை 
வீசிவளர்ந்து மிக்க கனடாஷி யென்பான் 
கேசவ னேறுங் கருடனைப் பார்த்துரைப்பான் 
என் மிடுக்குக் காண்பா யேவிப் பொருதென் மார்பகத்தே 
உன் மிடுக் காலே உறுதியாய்க் குத்தெனவே 
மெய்ச்சோடு நீங்கிமிகு மார்பைக் காட்டி நின்றான் 
கைச்சோரக் குத்தினான் காய்ந்த கருடனுந்தான் 
எங்கருடன் கையே மிகவுளுக்கிற் றல்லாது 
அங்கவன் றன்மார்பம் அறிந்த தில்லையம்மானை 
ஈதெல்லாங் கண்டு இமையோர் பயந்துரைப்பார் 
நாதன் பறவையிலும் நான் மடங்குண் டிப்பறவை 
ஏதாகப் போகுதென்று யேங்கியவர் நிற்பளவில் 
சூதான வான் புள்ளின் தோன்றிநின்ற நாகனுக்கு 
மாளுநாள் நூற்றெட்டு வான்புய முண்டாவையென்று 
ஆளு மானிட்ட அச்சாபங் கை கூட்டி 
சந்தப்பனைப் புயங்கள் தானொரு நூற்றெட்டுண்டாய் 
அந்தக் கரங்கள் தோறு மாயுதமும் தான் பிடித்து 
புள்ளினுக்கு வேந்தும் புயல்வண்ணன் தான் காப்ப 
தள்ளுரைக்காக வந்து தாக்கினன் காணம்மானை 
கூற்றன் போலச்சீறிக் கொடியென நெருக்கிடவே 
சீற்ற மிகுத்துத் திருமாலு மேது செய்தான் 
காலனுக்குங் கூற்றாய் கடுங்காலச் சக்கரத்தை 
நன்று தானில்லாத நாகனைச் சேனையுடன் 
கொண்டு வாவென்று குறித்தெறிந்தா னம்மானை 
உச்சத் தெழுந்து யுலகெல்லாந் தீப்பரப்பி 
அச்சக் கரந்தான் அவன்படையைக் கொல்லலுமே 
கண்டு நாகன் கனமார்பி லேற்றிடவே 
அண்ட நினையா தகலநின்ற தம்மானை 
கொன் றன்றி மீளாத கொற்றத் தனிமேனி 


5205 


5210 


5215 


வீரம் . 


2. காலனுக்கும் கூற்றாய் 


- 


1. மிடுக்கு 

ஆண்மை , 
இயமனுக்கும் இயமனாய் . 


188 ) 


கஞ்சனம்மானை 


5220 


5225 


5230 


அன்றவனைக் கொல்ல அரிதாக நின்றலுமே 
அயர்ந்தார் நெடுமாலு மாலோப மாமனையில் 
வந்தா னகத்தியனா மாமுனிவ னம்மானை 
கும்பமுனி 1 வந்து கோவிந்தனுக் குரைப்பான் 
நம்பனே கேளாய் நாகன் வரலாறு 
( நாள் மலர்க் )கமல நாராயண மூர்த்தி 
தேவி திருமடந்தை சீதேவியால் வெகுண்டு 
அச்சுதனோ டூடியே ஆழ்கடலில் போய்விழுந்து 
எச்ச நெடுநாளிட ருற்றல்தான் கண்டு 
வாகாய் மணிவண்ணன் மக்களைத் தானெடுப்பான் 
ஆகாச மெவ்வளவுண் டவ்வளவு மெய்யுருவாய் 
அண்ட ரருகு மடிக்குளம்பி னுள்ளடங்க 
சண்ட வராக மாய்த் தாழ்கடலில் கோலோச்சி 
சேணிப் பிறைக்கொழுந்திற் சேரும் சிறுமருப்போல் 
நீணுற்ற கோட்டில் நிலமகளைக் கொண் டெழுந்து 
அத்திவலை தன்னுடனே ஆதிவராகன் புணர 
புத்திரனைப் பெற்றாள் புவிமடந்தை யம்மானை 
மேற்சுற்ற மில்லாத வேட்கையிற் றோன்றுதலால் 
நாச் சிற்றவனை நாகன் என்று பேருமிட்டு 
பூங்குழல் மீதிருந்த பொன்னரிய மாலை தன்னை 
வாங்கினான் நாகன் மணிமுடியிற் றான் சூடி 
தீயார் களாலும் திரிமூர்த்தி களாலும் 
மாயன் முடியில் மணிமாலை யுள்ளளவும் 
இம்மாலை தன்னை யான்வாங்கி லல்லாது 
மைமேனி மாலாலும் வாங்கொணா தென்று சொன்னாள் 
உம்பன் மனைவியுய மதலையர் கையிலும் 
அம்பொன் னரிமாலை - யவன் முடியி லாகையிலும் 
கூற்றுங் கொளவஞ்சும் கொல்லாது சக்கரமும் 


5235 


6240 


5245 


- 


1. கும்பமுனி அகத்திய முனிவன் . 2. அண்டர் தேவர் . 
3. சண்டவராகம் - பெரிய உருவினையுடைய பன்றி . 

4. அரிமாலை - 
பொன்னால் செய்யப்பட்ட பொன்னரிமாலை . 


கஞ்சனம்மானை 


189 


5260 


5255 


5260 


சாற்று மல்லுநர்கன் சாம்வாறு கேட்டருளாய் 
உன்னு செகமான முருப்பிணியு மாகையினால் 
அன்னவனை யிங்கே அருங்கருடன் கொண்டுவந்தால் 
வாங்கலு மாம்நாகன் மாமுடியில் மாலை தனை 
பாங்குற வாடிப் பரிந்துமால் நிற்பதனை 
கண்டு கருடன் கணப்பொழுதிலே ஓடி 
மண்டு துவரைபுக்கும் மங்கை யுருப்பிணியை 
தோள் கொண்டுவந்து துலையாப் பெருங்களிற்றால் 
நாள் கொண்டுநின்ற நாகன்னெதிர் சென்று 
மன்னுரத்தில் மோதி மணிமுடியைத் தான் பற்றி 
தன்னுரத்தால் மாலை தனை தான் பறித்தா ரம்மானை 
மன்னரி தான வலியும் பெருவரமும் 
பொன்னரிய மாலையுடன் போயினன் காணம்மானை 
அம்மாலை வாங்குவித்த அன்னையும் புள்ளரசு 
மம்மாலை யுற்றார் நாகனை யவ்வளவில் 
மிக்கிரு கூறாக மேருவைப்போற் சக்கரந்தான் 
தைக்கவே சென்று சிற்றான்வந்தா னம்மானை 
நாடற் கரிய நாகன் கருமலை போல் 
வீடிக் 2 களத்தில் விழுந்தனன் காணம்மானை 
மாய்ந்து நாகன் விழுதலுமே வான்கருடன் 
பாய்ந்து பெருங்கனக பக்ஷியைப் போய்ப்பிடித்து 
மற்றெம்மை மாலையினால் வந்திடு மிக்கதனை 
உற்ற மிடுக்கா யுரைத்தாயே யென்றுசொல்லி 
மெய்க்குற்ற வாய்வழியே வெங்குருதி யாறோட 
கைக்குத்தாய்க் கொண்டு களப்படுத்தா னம்மானை 
என்றுங் குருட னிருகண்ணும் பெற்றாற்போல் 
அன்றுங் களிமையோ ராடினர் காணம்மானை 
ஆர்த்தா ரருந்தவத்தோர் ஆரணமு மார்த்தனர்காண் 
பூத்தான் விசும்போர் பொழிந்தனர் காண் அம்மானை 
வீச்சுற்ற யாதவரும் விட்டுணுவர் வீரர்களும் 


5265 


5270 


5975 


1 , உரம் - மார்பு . 


2. வீடி - அழிந்து . 


8. ஆரணய் . மறைகள் . 


1901 


கஞ்சனம்மானை 


5280 


5285 


5290 


கோச்சுற்றத் தாரும் குணாலக் கூத்தாடினன் காண் 
பாரோர் களிப்பளவில் பங்கயக் கண்பணிப்ப 
நாரா யணனும் நாகனுக் காயிரங்கி 
சங்கை கருடனையும் சக்கரத்தையு முனிந்து 
மங்கை யுருப்பிணிக்கு மாமுனிவன் சொன்னதெல்லாம் 
கண்டுளிப்ப நின்று கரியோ னுரைக்கலுமே 
ஒண்டொடியுந் தன்மகனென் றுள்ளறிந்து சோபமுற்று 
கண்ணருவி யோடக் கனமுலைகளா றோட 
அண்ணல் திருமுன்னலறி விழுந் தயர்ந்தாள் 
தொல்லை விதிவழியோ சூழ்ச்சியோ சூழ்ந்ததுகாண் 
நல்ல மகனே நாகனே யென் றலறி 
சென்ற திறல் வேந்தர் தேற்றவும் தேறாமல் 
வந்த மகனுடனே மாள்வாரைப் போலயர்ந்தாள் 
எண்ணிற வேதா இருவரையும் வந்தெடுத்து 
கண்ணு முகமும் கமண்டல நீரால்துடைத்து 
முன்னாள் வராகமா மூர்த்தியே நீயழித்து 
அன்னாள் நாக மமைத்த நாளின்றளவே 
உன்னிவனை வந்தடைய உன்னால் சேதிபெற்றேன் 
வாழ்வை யினி நாகன் மைந்தனுக்கே நல்கென்றான் 
மிக்கவரைத் தேற்றி விடை கொண்டான் வேதா வும் 
துக்கம் தவிர்ந்து ஆடி அசுரரை அஞ்சலென்று 
சாம்பன் தனையழைத்துத் தாழாதே போய்நாகன் 
ஸ்ரீவராகன் தன்னை யழைத்துவா வென்பளவில் 
ஓடி யவனுக்கு உற்ற துரைத்திடவே 
வாடி வருந்தும் வராகநாதன் தெளிந்து 
வந்தந்த வெல்லையிலே வான் நிதிய முன் குவித்து 
தன் தந்தை தந்தையுடைத் தாளிலே வீழ்ந்தழுதான் 
நெஞ்சங் குழைந்து நின்றமலர்க் கண்ணீர் சொரிய 
வஞ்சி யுருப்பிணியு மாயனுமாய் மற்றவனை 
அங்கையால் வாரி யடுத்தடுத்துந் தான் தழுவி 


5295 


5300 


5305 


1. வேதா - பிரமன் , 


கஞ்சனம்மானை 


191 


தங்கள் விதனந் தவழ்ந்தனர் காணம்மானை 
சாலப் புகழ்ந்து தடமலர்க் கண்ணீர்சோர 
மாலைப் பணிந்து வராகனாத னுரைப்பான் 
மூளமரில் எந்தையுடன் முன்னிலையாய் மூர்த்தி தரும் 
மன்னர் திரளும் வராகநாதன் திரளும் 

5310 
அன்னரகன் தன்னை அலங்கார மாயெடுத்து 
நற்றலந் தன்னிலாறுங் களபக் கட்டையிட்டு 
உற்ற மகனாலுரிமை யெல்லாஞ் செய்வித்து 
வல்லெரி மூட்டி வரிசையுட னடுக்கி 
பல்லரச ரோடும் படைவந்தார் தம்மோடும் 

5315 
போய் முழுகி மூண்டு புயல்வண்ண னேது செய்தான் 
தீமூழுகும் செவ்வேல் திறல்நாகன் செல்வமெல்லாம் 
மாயன் மகிழ்ந்துவராக நாகற் களித்து 
தூய மணிமகுடம் சூட்டினர் காணம்மானை 
பொங்கு முருப்பிணியும் பொன்னகரி மாலை தனை 

5320 
அங்கையில் வாங்கி அவனை முகனோக்கி 
தேவர்க்கு மந்தணர்க்குஞ் சேர்ந்தோர்க்கும் நல்லவனாய் 
மேவர்க்கு வல்லவனாய் மிக்கிருப்பாய் என்றுசொல்லி 
கையி லிருந்த கனமாலை தன்னையவன் 
தூயமணி முடியில் சூட்டினன் காணம்மானை 

5325 
சீதரன் முன் குவித்த செம்மணி மாநிதியம் 
ஆதரவாக அவனுக் கேயீந் தருளி 
அண்டரைப் பெற்ற அதிருந் திருக்கரத்தில் 
குண்டலந் தன்னை கொணர்ந்துதான் வைத்தருளி 
வாரமுற் சார்பவராக நாகன் தனைத்தான் 

5330 
பேரரசர் சேனையுடன் போக விடை கொடுத்து 
மைக்கண்ணி மாரை மணிபரு பதத்தோடு 
கைக் கொண்டு போகக் கருடன் தனை ஏவி 
பொங்குகின்ற சேனை புடைசூழத் தேவியோடும் 
அங்கினும் போந்தா , னணிநெடுமா லம்மானை 

5335 
1. எந்தை - என் தந்தை . 2. அண்டரை - தேவர்களை . 


192 


கஞ்சனம்மானை 


63.40 


வாய்ந்த புகழ் சேரும் மந்தாகினி தன்னில் 
வேந்தருடன் நெடுமால் வீற்றிருந்த வேளையத்தே 
வந்து விறுசோதி மாயோனைக் கைதொழுது 
இந்த முகித்தத்தில் இனிக் கன்னிமார்களை 
மெத்தென வன்றியிலே வேட்பாயென ! மொழிந்தான் 
நித்தனை வற்புறுத்தி நீங்கினன் காணம்மானை 
இட்டா ராசாணி யிருபது யோசனையும் 
வட்டார மெல்லா மணப்பந்த லம்மானை 
கண்ணன் வதுவைக் கலியாணம் காணுதற்கு 
மண்ணுலகும் விண்ணுலகும் வந்தது காணம்மானை 5345 
மற்றந்தக் கன்னியரை மாமுனிவர் பத்தினிமார் 
சேர்த்து மணக்கோலஞ் செய்தனர் காணம்மானை 
நாரதனை வந்துகண்டு நாரதனு மேதுசொல்வான் 
தூயவனே போனவன் முன் சொன்னதொரு முகூர்த்தம் 
எழுந்துமறைவது காணின்று கண்ணாடி யின் மேல் 6350 
உமுந்துருளும் போதெனவே உத்தமனே அவ்வளவில் 
எண்ணிரண் டாயிரத் திருநூற் றொருபதின்மர் 
கண்ணனே யெப்படி நீ கைப்பிடிக்கப் போறவகை 
அண்டினரைக் கைப்பிடித்து அண்டாத கன்னியரை 
தண்டி 3 யெனக்கே தருவாயெனத் தொழுதான் 

5355 
புன்முறுவல் செய்து புருஷோத்தம னுரைப்பான் 
நன்முனி தானான நாரதனே கேட்டருளாய் 
ஒன்றி யான் போய் உடனிருந்த பெண்களன்றி 
நின்ற பெண்களத்தனையும் நீயே கொள்ளென்று சொன்னார் 
அன்னேரந் தன்னில் அருந்தவத்தோர் வந்தீண்டி 

6560 
தன்னே ரிலாதான் தனைக்கோலஞ் செய்தருளி 
ஓவியப் பந்தலிலே ஓமாக்கினி யெதிரே 


1. வேட்பாய் - திருமணங் கொள்வாய் . 2. அண்டினரை - தன்காச் 
சார்தோரை . 8. தண்டி - தண்டனை கொடுக்க என . 4. ஓமாக்கினி - 
வேள்வியில் அமைந்த தீ . 


கஞ்சனம்மானை 


193 


பூவும் பொரியும் பொலிவுற் றாரம்மானை 
அங்கங்கு தோறும் அரசாணிக் காலருகே 
மங்கையரை வைத்தான் மதிசூத னவ்வளவில் 

5365 
உற்றங் கொருவர்க் கொருவனாய்க் கைப்பிடித்தார் 
மற்றுஞ் சிலபேர் மணவாளக் கோலமுடன் 
கொள்ளப் பெண்ணணி குறுகில் மறுகில் நின்ற 
கன்ளத்தை நாரதனும் கண்டு கவலை யெய்தி 
என் கொள்ளும் மாயவனை யேற்றி யினிதிறைஞ்சி 5370 
பெண் கொள்ளு 1 மாசையற்றுப் பெயர்ந்தனர் காணம்மானை 
தண்ணார் பிளகத் தனிநெடுமா லவ்வளவில் 
கண்ணாலம் வந்தவர்க்குக் காட்சி செய்து போகவிட்டு 
பார்மன்னர் சூழப் படைகள் புடைசூழ 
வாரன் முலையாரை வானத்தேர் மீதேற்றி 

5375 
சேற்று வரையுஞ் சிறுகானும் போயகன்று 
போற்று வரை மூதூர் புகுந்தனர் காணம்மானை 
அங்கவர்க் கெல்லா மடைவடைவே கோயில் செய்து 
மங்கையருந் தாமும் மகிழ்ந்திருந்தா ரம்மானை 
செவ்வாய் மடவாரும் செங்கமலக் கண்ணாரும் 

5380 
இவ்வாறு இன்புற்றிருக் கின்ற வேளையிலே 
துவாரப் பதியாளும் துய்யவன் தேவியரில் 
சவுபாக் கியமுடைய சத்திய பாவைதன்னை 
நாயகன் காணாமல் நாரதன் வந்து கண்டு 
தூய கருமங்கள் சொல்வான் போலேது செல்வான் 5385 
தண்டுளப மாயன் தலைப் பிராட்டிகளாம் 
பெண்டுகளில் வீறுடைய பேராட்டி கேட்டருளாய் 
அண்டாத வாழ்வும் அணியும் பெருஞ்சிறையும் 
உண்டா யிருந்து மொருகுறைச்ச லுண்டுனக்கு 
வா விச் செயகண்ணாய் வந்துன் கணவனுக்கு 

5390 


- 


1. பெண் கொள்ளும் 

பெண்ணைத் திருமணம் ஏற்கும் , 
2. துய்யவன் . தூயோனாகிய கண்ணன் .. 

25-26 


194 


கஞ்சனம்மானை 


ஏவிச் செய்தேயிருக்கும் இந்திரன் தேவி யென்பாள் 
கற்பகக் காவும் கனபாரி சாதகமும் 
பூட்டும் பணி யும் புனையும் பலகலை யும் 
நீட்டும்படி யேத்தும் நித்தம் புனைந்திருந்தாள் 
மற்றவர்க் காகாமல் மாயவனை மன்றாடி 

5395 
உற்ற தருவை உனக்காக்கிக் கொள்ளென்று 
மாதவன் தேவி தன்னை வற்புறுத்தி வாசவர்க்கு 
போதவினை யடைத்துப் போயினான் நாரதனும் 
தற்கோயில் நின்னு சத்திய பாவையுடன் 
பொற் கோயில் சேர்ந்தான் புயல்வண்ண னம்மானை 5400 
வாடி முகங்கறுகி மன்னன் பெருந்தேவி 
ஊடி யகல உரையாடாதே யிருந்தாள் 
மாதின் நினைவறிய மாயவன் மேல் விழுந்து 
ஏது நினைவு யென மொழிந்தா ரம்மானை 
பாதந்தனை முகில் பாவை வசமாக்கி 

5405 
காந்தள் மலர் முகிழ்த்து கற்பகக்கா வேணுமென்றாள் 
ஆன மனைவிக் கருங்கற்பக மளிக்க 
தேனை யொழியத் திருமால் தனியே போய் 
பொற்றாள் சமைந்து பொன்னுலகத்தே புகுந்து 
ஆர்க்குந் திருச்சங்கை ஆர்ப்பரித்தா னம்மானை 

5410 
திக்கசங்கள் எட்டுந் திசையெட்டு நின்ற திர 
மிக்க சங்கை யூதினார் விண்டுவும் அம்மானை 
கைச் சங்கை வாயில் வைத்து கண்ணன் தொனிப்பளவில் 
அச்சங் கிளர அமரர்கோ னேது செய்தான் 
நன்னே ரறியாத நாகன் தனைப் போலே 

5415 
என்னேயி யானும் எளியனாய் விட்டானோ 
புன்மைச் சினத் தெழுந்து பொன்னுலகில் வந்தவனை 
என் வச்சிரத்துக் கிரையிடுவே னென்று சொல்லி 
சந்திர சூரியரைத் தன் படையை முன்னேவி 
இந்திரனும் போர்க்கோல மெய்தினன் காணம்மானை 5420 


1. மணி - அணிகலன் . 


2. கலை 


- 


ஆடை, அணி . 


கஞ்சனம்மானை 


195 


தள்ளித் தெரிந்து சருவாயுதம் சுமத்தி 
வெள்ளிக் குன்றொப்பான் வெங்கயத்தில் மேல் கொண்டு 
அண்டங்க ளுண்டான் மேல் ஆய்ப்பாடியிற் சென்று 
தெண்டங் கொடுத்துத் திரும்பினதுந் தான் கண்டு 
ஏவர் கோனான எழில் துவரை யான் மேலே 

5425 
தேவர்கோன் இந்திரனுஞ் சென்றார் காணம்மானை 
அங்கவன் போர்முன் னவன் விடுத்த சேனையெல்லாம் 
செங்கண் நெடுமால் திருவடியில் தெண்டனிட்டு 
அரவிட் டளைபாய வரி சேனை தானாக 
வரவிட்ட இந்திரன் மேல் வந்தனர் காணம்மானை 5430 
அன்னேரந் தன்னில் அசோதை மகன் பணியால் 
முன்னே கருடன் முகிளித்தோடு மெடுத்து 
இந்திரனைப் பற்றி யெறிந்தான் எறிதலுமே 
அந்திரத்திலே யேகி அயனுலகிலே விழுந்தான் 
பொங்கு கரியோடும் புரண்டு கிடப்பவனை 

5435 
செங்கமல வேதாவுங் கண்டு திரிப்பெய்தி 
கைமானுந் தானும் கடத்துவரை நாடாளும் 
எம்மானை நிந்தித் திதுப்பட்டானென் றறிந்து 
அயிரா பதத்தினுக்கு மாயிரங் கண்ணனுக்கும் 
உயிராக மீண்டு உணர்வு கொடுத்தருளி 
சென்றுன் பதியிற் ஸ்ரீ வாசு தேவனுடன் 
துன்று பதந் தொழுது தோத்திரஞ் செய்யென்றுவிட்டான் 
வேதனைப் போற்றி விடை கொண்டு விண்ணவர்கோன் 
தா தணி 4 பைந்துளபத் தாமனை வந்து கண்டு 
பன்மலர் தூற்றிப் பலமுகமாய்த் தெண்டனிட்டு 

5445 
புன்மையான் செய்கை பொறுமென்று போற்றி நின்றான் 
ஆயிரம் பேரு மடைவே துதித்து நின்ற 


1.அண்டங்களுண்டான் உலகேழையும் உண்ட கண்ணன் . 
2. ஏவர்கோனான - யாவர்க்குத் தலைவனான . 8. பணியால் - ஏவலால் , 
கட்டளையால் . 4. தாதணி - மகரந்தம் மிதந்த . 


196 


கஞ்சனம்மானை 


5450 


5455 


5460 


ஆயிரங் கண்ணற் கபயந் தரத் தான் கொடுத்து 
கண்காண வைத்து கண்ணுதலைத் தீர்த்தருளி 
வண்ணன் மேல்வந்து வச்சிரத்துக் கேதுசெய்தான் 
வாங்கிக் கருடனுடன் வன்சிறகி லோரிறகை 
ஈங்கித்தன் வச்சிரத்துக் கீயென்று தான் கொடுத்து 
மன்னன் படையான வானவரையுங் கூட்டி 
அன்னவரைப் பெற்ற அத்தியைப் போய்க்கண்டு 
அண்டரைப் போவென் றருநாகன் கொண்டியங்கும் 
குண்டலத்தை யன்னாள் குழைகளிற்றான் சாத்தி 
அத்தேவ ருக்கு மடித்திக்கு நன்குரைத்து 
புத்தேளிரை நிறுத்திப் பூங்காவி லுடன் புகுந்து 
காண்டி கரியகன பாரி சாதகமும் 
வேண்டிச்சு நல்ல வியன்கற்பகத் தருவும் " 
ஆரிடமு மில்லா தருந்தருக்கன் றனையும் 
வேருடன் கீண்டு மிகு கருடனேந்திவர 
சேர்ந்து தருமாலும் தேவலோகங் கடந்து 
போந்து துவரைப் புகுந்தான் காணம்மானை 
அற்புதமாங் கற்பகமும் மா பரிசாதகமும் 
கற்படைய சத்திகைக்குக் காட்டிக் கொடுத்தருளி 
தாம கருடன் தனக்கு விடைகொடுத்து 
மாமன்னர் சூழ மகிழ்ந் திருந்தா ரம்மானை 
வாலி மானில மதிட்துவரை நன்னாடன் 
தேவி மாரோடுந் திகழ்ந்திருந்தா னம்மானை 
சென்றேக மீதுவரைச் செல்வ னிருக்கையிலே 
வானவா வாற்றின் வண்மை கேனம்மானை 
அன்னா னசுரர் மரபினிற் றான் தோன்றி 
பன்னா னாலுலகு பதினாலுங் காத்தருளி 
பூவி லயனும் புரந்தரனும் சேவைசெய்து 


5465 


5470 


5475 


1. ஆயிரம் கண்ணன் 
பெரிய கற்பக மரம் . 


இந்திரன் . 


2. வியன் கற்பகத் தருவும் - 


கஞ்சனம்மானை 


197 


5480 


5485 


மாவிலி யென்னும் வலுபோருந் தானுடைத்தாய் 
மாதான சீலனாய் வாழ நமக்கு மன்னவன் முன் 
சூதாலக் குறளுரு வாய் தோன்றி நின்ற மாயவனும் 
முன் பாய் நின்றேன் காலால் மூவடி மண் தாவெனவே 
அன்பாய் பொருந்திய வன் திறத்தம் பண்ணியபின் 
சிந்துருவாய் மண்பிறந்த செங்கண் மாலவ்வளவில் 
அந்தரமே யோங்கு மடவுகே ளம்மானை 
சேந்திருந்த பேர்கள் சிமிட்டி விழிப்பளவில் 3 
வாளந் திருந்த வோங்கி வந்தனன் காணம்மானை 
வள்ளல் பிறவடிக்கும் மாறில்லை யானாலும் 
உள்ளட்டி மேன்மை தானுற்றட்டி நீகேளாய் 
நீடுங் கடலும் நிலமும் நெடுவரையும் 
மூடும் கவிசினை போல்மூடினன் கானோர்பாதம் 
சாத்தும் பரிவட்டந் தானெட்டு திக்கினையும் 
காத்து நெருங்கக் கனமுண்டோ வம்மானை 
தென்மான துளபத் திருமால் பஞ்சேனையுள்ள 
மின்மாலை யிட்டும் விரிவுண்டே யம்மானை 
அருக்கின்ற செனவெளியி லாயிரந் திண்டோளும் 
நெருக்குண்ட தல்லால் நிமிர்ந்ததில்லை யம்மானை 
உலகு பதினாலு முட்பட அப்பாலும் 
செலவூத வீரர் திருக்கரத்திற் குண்டலங்கள் 
பார்க்கிணன் தேவர்க்கு பானுவுஞ் சந்திரனும் 
நீர்க்குள்ளே தோன்றும் நிழலுற்ற தம்மானை 
ஆகாச மெவ்வளவுக் கவ்வளவுக் கப்புறமும் 
ஏகா நிறைந்த தெழில்மவுலி யம்மானை 
மாக முகட்டில் வடவையிரண் டுற்றதென்ன 
கோகனகக் கண்கள் கொழுந்து விட்ட தம்மானை 
ஓர்பதத்துப் பாரடங்க வோர்பதத்துள் வானடங்க 


5490 


5495 


5500 


1. மாதான சீலனாய் - பெரிய அறச் செயனாய் . 2 . குறளுருவாய் 
சிறிய வடிவாய் 3. சிமிட்டி விழிப்பளவில் கண்ணிமைப் போதில் , 
4. மாகமுகடு - விண்முகடு , 


- 


198 


கஞ்சனம்மானை 


ஆர்பதத்து மேற்பட்ட கமர்ந்து நின்றனன்காண் 
தேன்மூடு தாமரையோன் தெண்ணீர்க் கமண்டலத்தால் 5505 
வான் மூடு பொற்பதத்தை மஞ்சன மாட்டினன்காண் 
மாவடி வான 1 மாவிட்டுணு மூர்த்தி 
மூவடி மண்ணளந்த முதல்வனைப் பார்த்துரைப்பான் 
ஈரடியே கண்டதெனக் கிசைந்த மூவடியில் 
ஓரடி தாவென் றுறவே பிடித்தருளி 

5510 
சேய்க்குந் தவமாலைச் சிறையறையிற் போட்டுவைக்க 
வைகுந்தம் பெற்றிருந் தோன்மா வலிதன் புதல்வன் 
நல்லசுரரை நடுக் கங்கள் செய்தருளும் 
வல்லசுரர் வங்கிஷத்தோன் வானேசுர னென்பான் 
கருவரையக் குன்றனையக் காட்சி தனை யுடையோன் 5515 
கண்ணுத லோனும் 2 கணபதியும் காய்கதிர்வேல் 
அண்ண லறுமுகனு மந்திரியு மக்கினியும் 
தென்சேவு ராகத் தானே அரசாக 
வன் சேரும் வாணன் வாறமர்ந்த நாளையிலே 
திருந்த வெழுதவொண்ணாச் செங்கமலச் செல்வியென்பான் 5520 
பெருந்தகமை வாணனுக் கோர்பெண் பிறந்ததம்மானை 
கண்ணுதற் கென்றே கருதிவளர்த் தான்காண் 
கன்னியும் பக்குவியாய்க் கன்னிமாடத் திருந்தாள் 
அன்ன பருவமவ ளன்னை தானறிந்து 
வாணனை நோக்கி வதன பிரபை யென்ன சொல்வாள் 5525 
பூண நற் பெண்ணை புரந்தரற்கு நாங்கொடுத்தால் 
ஆரமே பாம்பா மணிவது வெண்ணீரும் 
தாரமே 3 வெற்பரையன் தன் மகளும் புக்கினளாம் 
ஒருதார முன்னும் உழையையும் நாங் கொடுத்தால் 
இருதார மாகாதோ யெங்கோவே யென்றுரைத்தான் 5530 
என் மகளைக் கொண்டாக் காலீச னரையன் 
வன்மகளா மங்கை வழிபோக வஞ்சானோ 


1 .. மாவடிவான பெரிய உருவான . 

2. கண்ணுதலோன் 
நெற்றிக்கண்ணினையுடைய சிவபெருமான் . 

3 , தாரம் மனைவி , 


கஞ்சனம்மானை 


199 


5535 


5540 


5545 


பாம்பணிகள் போட்டு பலபணிகள் பூணேனோ 
சாம்பல் புனையாமல் சவா துவகை பூசேனோ 
மானேறி வாகனமும் மற்றகேச மாக்கேனோ 
ஓடன்றி பொற்கலத்தில் 1 உண்டிருக்க நல்கேனோ 
என்றா னசுரர்கோன் ஏந்திழையுந் தான் பொருந்தி 
நன்றாகு தென்னவதை நாடியொரு பெண்பூதம் 
அத்தனையுங் கேட்டுப்போ யம்மையுமை யோடுரைக்க 
சித்தந்தளர்ந் துமையுஞ் சீற்றத்தா லேதுரைப்பாள் 
கண்டு மருண்டிடுவன் காவாலி கண்ணுதலோன் 
கங்கையைக் கொள்ளாமற் காத்தாரொருவ ருண்டோ 
இங்கிவளைக் கொல்லா திடர் செய் வோமென்பளவில் 
தன்னைப் பயந்தவர்கள் சங்கரற்குத் தான் கொடுப்ப 
உன்னிப் பதனை யுழையு முறக்கேட்டு 
செய்யும் புறத்தோழி சித்திர லேகையுடன் 
தையல் மனவிசைவு சாற்றலுற்றா ளம்மானை 
வண்ணந் தடுக்கை மலையுஞ் சடையார்க்கு 
என்னைக் கொடுக்க இசைந்தார்கள் எம்மவர்கள் 
ஊன்பகரி நெஞ்சா முடையும் புலித்தோலாம் 
பூண்பதுவும் பாம்பாம் பொருப்பா மிருப்பதுவும் 
துஞ்சின ழானாம் சுகதுக்க மற்றிலையாம் 
நெஞ்சில் கறுப்பு நெடுநாளும் நீங்காதாம் 
மின்பாதி மேனி விடப்பிடித்துக் கொண்டாளாம் 
தன்பாதி மேனி தலையிற் சலமகலாம் 
ஆகையா லென்னை யவர்க்குக் கொடுப்பார்களாய் 
சாகை யல்லாது சஞ்சரிக்கப் போறதில்லை 
நற்புருஷன் தானாக நாளிருந்து வாழ்வாரும் 
சற்புருஷனைத் தேடி தானீயென மொழிந்து 
ஆங்கவளைப் போக்கி யணியா ரிழை யுழையும் 


5550 


5555 


5560 


1. பொற்கலம் - பொன்னாலாகிய உண்கலம் . - 2. பூண்பதுவும் - 

8 . சலமகள் - கங்கை . 


அணிவதுவும் . 


200 


கஞ்சனம்மானை 


5565 


5570 


தூங்கு மஞ்சந்தன்னில் துயின்றனள் காணம்மானை 
சங்கரற்கு வாணன் தருமடந்தை பூதால் 
அங்கோ ருற்றகாக அமையென் றுழைவிடுப்ப 
கச்சு முலையாள் கனவிலே யோர் பூதம் 
அச்சுதன் பெற்ற அனுருத் திரனாக 
பொங்கு மனையிற் புகுந்தங்கு நெக்குருக 
மங்கையைப் புல்கி 1 வசமாக்கி மாலாக்கி 
கையென்று நீங்கிக் கனலென் றறியாமல் 
மெய்யென் றதையும் விழித்தனள் காணம்மானை 
வாடினாள் வாடி வருந்தினா ளவ்வளவில் 
நீளா வோலை நெடுந்துடி . ஆர்த்தது காண் 
சாளரவாய் தோறும் தன்சோதி முன்பரப்ப 
சோமனும் 3 வந்தான் சுரும்பால் கரும்பேற்றி 
காமனும் வந்துகணை தொடுத்தா ரம்மானை 
எவ்வீரர் போலுமன்றி யேந்திழையார்க் கெத்தினையும் 
அவ்வீரர் நூறு இரவாயானது காண் 
வயலில் புள்ளலம்ப வன்காவில் வண்டலம்ப 
கோவிலிற் சங்கலம்பக் 4 கோதையர்கள் பாட்டலம்ப 
கார்விழுந்து வீழ்ந்ததென்னக் கண்டாற் கரிதான 
வேர் விழுந்த கங்குல் விடிந்தது காணம்மானை 
நனவிலே கண்டதல்ல நற்போரூர் கேட்டதல்ல 
கனவிலே கண்டணைந்த காதலனுக் காதரவாய் 
வாணன் மடந்தை வருந்தும் வருத்த மெல்லாம் 
காண வருவான் போல் காய்கதிரோன் தானுதித்தான் 
தான் தனியே நின்றுழையுந் தள்ளாடும் வேளையத்தே 
சேந்தங் கவன்பால் சித்திரத்திலேகை யென்பாள் 
கொங்கை பசப்பக் குலவிய கண்பசப்ப 
மங்கையுழை யிருந்தவாறு கண்டங்கென் சொல்வாள் 


5575 


5580 


5585 


1. புல்கி அணைத்து . 

2. நெடுந்துடி 
3 , சோமன் - சந்திரன் . 4 , அலம்ப - ஒலிக்க , 


நீண்ட முரசம் . 


கஞ்சனம்மானை 


201 


5590 


5595 


5600 


வஞ்சியே யஞ்சுகமே வண்ணக் குயில்மயிலே 
கொஞ்சிய கிஞ்சுகவாய் கோதையே கோகிலமே 3 
நஞ்சுண்ட கெண்டையென நாகமுண்ட திங்களென 
மஞ்சுண்ட பூங்குழலாய் வாடிமிக விருந்தாய் 
மின்வந்த வேதக்கண் விளங்கும் விழியுழையே 
என்வந்து சூழ்ந்ததென யிவளுந் தாமேது சொல்வாள் 
ஏந்திழையே கேளாய் இராவென்ன வகத்தே 
காந்தள் மதனோ கதிர்வே லுடையவனோ 
கண்ணனோ ஈசனோ கஞ்சத்தானோ கதிர்வாள் 
அண்ணலோ மானிடனோ ஆரோ ஒருகுமரன் 
சந்த மணிந்து சருவாங்க பூஷணனாய் 
வந்ததெனைப் புல்கி மனத்தையுஞ் சூறைகொண்டு 
இங்கென்னை மாலாக்கி எய்தாமலே மாற்றி 
நீங்கியும் நீங்காமல் என்னெஞ் சகத்து ஒளித்து 
கண்ணிலே நிற்கிறான் கைக்கு மகப்படிலான் 
நன் னுதலாய் நீயவனை நாடித் தருவாயால் 
என்னுயிரைத் தந்தாய் யென்றழுவியே தொழலும் 
சின்னமணி மருங்கு சித்திரத்தி லேசொல்வாள் 
வினாக்கொண்டு பார்க்கில் விளங்கியே நமக்குள் 
கனாக் கண்டு மாலான கன்னியரைக் கண்டறியோம் 
ஆனாலும் உன்பா லவனையே கூறுகிறேன் 
மானார் விழியாள் வருந்தாதே யென்றுசொல்லி 
சித்திர கங்கை திரிந்து பதினாலுலகும் 
மெத்திய பொற்படத்தில் மிக்க வடிவினரை 
காமனை யிந்திரனைக் கந்தனைக் காசினியில் 
மாமன்னர் மைந்தர்களை வண்மை பெறவெழுதி 
வன்னித்த பேரை வகைவகை யாம்படியே 
கன்னிக்குக் கொண்டுவந்து காட்டினன் காணம்மானை 
நல்லாளும் பார்த்தனை நங்கேள்வ னிங்கிவர்கள் 


5605 


5610 


5615 


1. வஞ்சியே - வஞ்சிக்கொடி போன்றவனே . 2. கோகிலம் - குயில் . 
3. மருங்குல் - இடை . 4. பொற்படம் - பொன்னாலாகிய சித்திரப்படாம் , 


202 


கஞ்சனம்மானை 


.. 


எல்லாரும் குளிவ னில்லை யென்று 
வெம்பித் தவித்து மெலிகின்ற மெல்லியர்க்கு 
அம்புயச் செங்கண் ணுருத்திர னிருந்த 

5620 
வன்னமாய் பொற்படத்தை வாகாகக் காட்டலுமே 
என்னமால் செய்தா னிவனென்றே ஏமலித்து 
கொங்கை பாயவன குணங்கள் வளக்கிடென்பள் 
அங்கையால் வாரி அணைப்பா ளழிந்திடுவள் 
சித்திரத்து வீரனுடன் செல்வி செருக்கையிலே 

5625 
உத்திர 

மைவிட்ட தோர்பூதம் 
பிச்சை பிராமணியாய் பேதையைக் கண்டே துசொல்வான் 
இச்சித்து நீர்விரும்பும் ஏந்தல் வலியவன்காண் 
துன்னா ரழுந்தும் துவார பதியாளூம் 
பொன்னாழி மாயன் புதல்வன் காண் பொற்கொடியே 5630 
எவ்வுலகில் மங்கையர் வந்தேவல் செய்யவீற்றிருக்கும் 
நவ்வியுருப்பிணி தன் நம்பிதா னென் றுரைத்தார் 
அன்னது சொன்ன அருதிப் பிராமணியை 
துன்னத் தழுவித் துடியிடையு மேது சொல்வாள் 
மொண்டு தருவேன் முழுநிதியம் நீயவனைக் 

5635 
கொண்டு வரிலென்று கூட்டினாள் மொழியையும் 
சென்று பிராமணியும் சித்திரத்தி லேகையுமாய் 
அன்று துவரை யணைந்தனர் காணம்மானை 
வாங்கார் வில்லார் நுதலார் மங்கையர் சென்றருளி 
பூங்கா வனத் தில் புகுந்து துயில்கின்ற 

5640 
நம்பிதனை யெடுத்து நங்கொருவர் காணாமல் 
அம்புவியில் 4 போகாம லாகாசத்தே போந்து 
வாணன் மயில் மாடத்தில் வைத்திவனை 
காண யிருவரையுங் கைப்பிடிக்கப் பண்ணுவித்து 
நீங்கினா ரங்கவர்கள் நேரிழையுங் காதலனும் 

5645 


1. ஏமலித்து - வருந்தி , 2. துன்னார முந்தும் - பகைவர் வருந்தும் . 
3. பூங்காவனம் - பூக்கள் நிறைந்த சோலை , 4. அம்புவியில் - அழகிய 
உலகில் , 


கஞ்சனம்மானை 


203 


பாங்கினால் புல்கிப் பலகாலும் தான் புணர்ந்து 
மன்மதன் வேதம் வழுவாமலே தழுவி 
நன்மை பெறவே நயந்திருந்தா ரம்மானை 
அன்னா ளிலங்கை ( அழிவுதான் ) வந்ததுபோல் 
மன்னான வாணனுக்கு வந்தது காணம்மானை 

5650 
வீணா தனமணிவன தெல்லா முள்ளயிது 
வாணார்க் குவந்து வாணனைக் கண்டருளி 
பார்க்கப் பயந்து மிகப் பாய்ந்துகண்ணீர் மிசைந்து 
ஏக்கம் பிடித்து இராச்சியமா யேது சொல்வாள் 
மானுடை வேலைத் துவரையிற் புக்கிருந்து 

5655 
மானிடன் வல்லிடையா லங்கிஷத்தோர் வைப்புமகன் 
உன்பெண் ணுமையுடனே உற்றிருந்தா னுன்னுடைய 
அன்பே யறிந்துரைத்தேன் ஆனதுசெய் யென்றுரைத்தான் 
ஈண்டங்கே வாணன் எழுந்தங்கே போமளவில் 
ஆண்டங் கமைவிடுத்த அற்புத முள்ளறிந்து 

5660 
மெய்ய னுருத்திரனை வேறேயொழித்து வைத்து 
பொய்ய னுருத்திரனாய்ப் புகுந்திருந்தா ரம்மானை 
சென்றங்கே வாணன் சினத்திலே மற்றவனை 
கொன்றங்கே நின்று குலமகளைக் காணாமல் 
சித்திரையைப் பார்த்திவன் தான் சேர்ந்தபடி சொல்லாமல் 5665 
முத்து திர் வாட்கண் முகங்கறுகி யேது சொல்வான் 
நற்கணவர் கோயிலிலே நன்மகன் போயெதிர்ந்தார் 
என் மகனிங்கு வந்தணையான் கேட்டீ ரென்றழுதாள் 
ஓராந்த கொண்டேன் உன் கணவனுக்கு நானிதுகாண் 
காராய் குழலாய்க் கலங்காதே என்று சொல்லி 

5670 
வாணன் மனை புகுந்தான் மற்றந்த நாரதனும் 
வீணனும் போய்த்துவரை மேவினன் காணம்மானை 
மெய்யெல்லா மல்லாற் கவியோடே ஓடிவந்து 


2 , காராய் குழலாய் - 


உமையுடனே - பார்வதி தேவியுடன் , 
மேகம்போன்ற கூந்தலினையுடையாய் , 


204 


கஞ்சனம்மானை 


5675 


5680 


5685 


அய்யனை வந்தித் தழுது தொழு துரைப்பான் 
முன்னாள் மதயானை மூலமெனு மோலமிட 1 
அன்னாளி லானை தனை 3 அஞ்சலெனக் காத்தவனே 
அன்னாணீ பெற்ற அனுருத்திர நம்பி 
வாணாசுரன் தன் மகளைப் புணர்ந்திருக்க 
காணா வெகுண்டு 3 கழிவிழித்தான் காணனென்று 
அங்கும் வினையடைந்து அங்கிலும் போந்து முனி 
இங்கும் கலக்கமிட் டிளகினன் காணம்மானை 
தீயசொற் கேட்டு செவிகள் சுருக்கென்று 
மாயன் படையோடும் வாணன் மேற் செல்லவென்று 
மற்றும் பலதேவன் வீறுக் கிரசேனன் 
சத்திய காத்தகிகள் சாம்பன் சிறித்துவமன் 
உற்ற தேவ னுடனே வசுதேனை 
மற்றும் பலதிக்கில் மன்னவரையுங் கூட்டி 
மாதுரங்கம் வேழ மணித்தேர் மகாசேனை 
சாதிரங்கம் சூழ்ந்த சன்னியத் தேரேறி 
தாடும் தரும் நதியும் பலகடந்து 
காடும் மலையும் கழியும் பலகடந்து 
தீயவரும் சுரமும் சென்றந்தச் சேனையுடன் 
போயவனும் வாணன் புரம்புகுந்தா ரம்மானை 
அறைகழற் + காலன் அனுருத்திரன் முன்னிலையாய் 
இறையவனும் வாணவதைக் கெய் தினன் காணம்மானை 
கார்முகில் மாமேனிக் கரியமால் சேனை யொடும் 
ஆர்மாமுகில் வேட்டு அறைகூவி வந்தவனை 
கண்டோடி வந்து கனபிருக லாஷனென்பான் 
வண்டோ லிடுந்தாமன் வண்ணனுட னேது சொல்வான் 
செம்பன் துவரை ஸ்ரீவாசுதேவ னென்பான் 


5690 


5695 


5700 


1. மூலமெனுமோலமிட - ஆதிமூலமேயென்று அவலக்குரல் எழுப்ப . 
2 . ஆனை தனை யானை யென்னும் கசேந்திரனை . 8. காணாவெகுண்டு 
கண்டு சீற்றங்கொண்டு . 4. அறைகழல் - ஒலிக்கின்ற வீரக்கழல் , 


- 


கஞ்சனம்மானை 


205 


தும்படை யோடுமஞ்ச மாவெட்டுவந்து நின்றான் 
நிந்தித் தொருபவிஞ்சை நீவிடுப்பா யென்று சொல்லி 
வந்திருந்த தானவனை வாணனு மேது சொல்வான் 
மூவுலகு மென்காவலம் மூர்த்திகளு மெனக்கு 
சேவுகர்கள் 1 தேவரெல்லாம் சிற்றாளாய் ஏவல் செய்வார் 5705 
என் மேல் வரத்தக்க னெவனடா வென்றவனை 
மென்மேற் புடைப்பித்து 2 வீற்றிருந்தா னம்மானை 
பூணன் புயநெடுமால் புள்ளரசை யங்கழைத்து 
வாணன் பாற்றூதேகி வாவென்று போகவிட்டான் 
செம்ம லவனுவப்பச் சிறகருடன் தான் சென்று 

5710 
அம்மசிம தள்ளி அணி கோபுர மிடித்து 
சேணிலம் 3 சென்று மணிச் சிங்கத் திருந்த 
வாணனைக் கண்டு சிலவார்த்தை சொன்னானம்மானை 
மன்னும் புகழ் சேரும் மரபில்செல்வ வாரணனே 
ஆயிரங் கையும் அணிமுடிமேல் கூப்பி செங்கண்மால் 

தூதனியான் 5715 
நீயிருந்து கேளாய் நினக்குறுதி சொல்லுகிறேன் 
அண்ண லுருத்திர னற்றதே யுண்டானால் 
எண்ணி லுனக்கு மிறுதிநாளின்று கண்டாய் 
தேவருந் தானவருந் திக்கெங் கிலுள்ளோரும் 
ஏவலியற் றுவது 4 மின்றே யிழந்தனை காண் 

5720 
வாளாயுதமு வணியு மணி முடியும் 
தோளா யுதமும்துணியும் நாள் வந்தது காண் 
தும்பிக் 5 குதவுஞ் சுடராழி யானளித்த 
தம்பிக்குத் தீங்கில்லையா யென் றுன் மகளோடும் 
கொண்டு போயெங்கோன் குரைகழற்கீ தாழுவையாய் 5725 
ஊடுதான் வாழ வுனக்கினி யென்றுள்ளளவு மென்றுரைத்தான் 
வானபுள் ளரசுரைக்க வாணனெரி விழித்து 


1. சேவுகர்கள் பணியாட்கள் . 2. புடைப்பித்து - தண்டித்து . 
8. சேணிலம் 

தூரமாகிய இடம் . 4. ஏவலியற்றுவது - பணி 
செய்வது . 5. தும்பி - யானை , கசேந்திரன் , 


- 


206 


கஞ்சனம்மானை 


5730 


5735 


5740 


கோழை மனிதரின் கோட்டோடா வென்றுசொல்லி 
வலிந்து மிகவுரைத்த வான் புள்ளுப் போகாமல் 
நலிந்து பிடியுமென நல்லவுண ரோடிவந்து 
ஓரிரண்டு தோளும் உறுகஉறப் பற்றிநின்ற 
ஈரிரண்டு தோளினையும் எத்திக்கும் பிச்செறிந்து 
வான்வழியே வந்து மதிசூதனைத் தொழுது 
தான் வழுவா துள்ள தனைச் சாற்றினன் காணம்மானை 
தூதன் மொழியத் துவார பதியாளும் 
நாகனுந் தன் சேனை நால்வரையு மங்கழைத்து 
வாணன் வலியு மவர் முடியில் வாலாறும் 
காண வுரைத்துக் கடிப்படையைக் காப்பதற்கு 
தானா தரவாய்த் தமையன் சிசுபாலனையும் 
சேனாபதிப் பட்டஞ் சேர்த்தனள் காணம்மானை 
சேனைக்கதி பனுந் தன் சேனை திரட்டியலும் 
ஆனைக்கடலும் அசுவப் பெரும் படை யும் 
சேற்றுப் பாடி நிறுத்தித் தேர்களிடை நிறுத்தி 
சுற்றுங் கட்கு சுடர்வாளணி நிறுத்தி 
நல்லணி தன்னை நடுவணையிலே நிறுத்தி 
சத்திய சாத்தகியைத் தானோர் பால் நிறுத்தி 
முன்னாட்டந் தன்னில் முதல்வனாய் மன்னின்று 
சாய் 

படை தாங்குதற்குச் சாம்பனை வற்புறுத்தி 
பாய் பரியுந் தேரும் பரியும் படைசூழ 
சக்கிர சத்தி பென்னும் சண்டயூபம் வகுத்து 
மிக்கபறை யொலிக்க மிகுவளைக ளார்ப்பரிக்க 4 
பாரத் தேரேறிப் பதாகை விசும்பளக்க 
வீரச் சிலையை மிகுநாணொலி யெறிந்து 
பொரு மன்னர் கூற்றென்ன போர்ச்சிங்கம் வேறென்ன 
நிருபன் 5 பல தேவன் நின்றான் காணம்மானை 


5745 


5750 


5755 


1. மதிசூதன் - நாராயணன் . 2. கடிப்படையை 

காவலை புடைய 
படையின . அசுவப்பெரும்படை - குதிரைப் படை . 4 . வளைகள் 
ஆர்ப்பரிக்க - சங்குகள் ஒலிக்க . 5. நிருபன் - மன்னன் . 


3 
. 


கஞ்சனம்மானை 


207 


5760 


6765 


மாயன் படைத்து மணிவாணேசுரன் கேட்டு 
ஆய அசுரேசன் அஞ்சனைப் பார்த் துரைப்பான் 
அக்கினி தன்னை அணிந்த மனிதர் தன்னை 
தெக்கினிற் சென்று சுடச்சொல்லப் போகென்றான் 
அன்னானு மோடி அழலோனுக் கந்தமொழி 
சொன்னான் பின் துணிந் தெழுந் தானம்மானை 
கார்போலு மேனிக் கருணா கரனுடனே 
போர் பொர வங்கே புறப்பட்டா ரம்மானை 
பரவும் பரிகரியும் பரிச்சுவமாய் வாய்வு 
வொரு பகையு மானத் தேதானாகி 
கால வறுதிக் கடுங்காற் றேர்ச் சாரதியாய் 
கோல மறைநான்கும் 1 கூடும் பல பவிஞ்சாய் 
மேத்துப் பணியணிந்து வெண்சாமர மிரட்ட " 
பத்து வகையாய் பதினாயிர முகமாய் 
மார்மட்டும் வான் மட்டும் பத்திக்கோ முத்துவிட்டு 
நேர் பட்ட தெல்லாம் நெருப் பாறாக்கி 
மண்டி அகவனைய வந்தெங் குங்கலந்து 
தண்டிச் சடசடென தாக்கினன் காணம்மானை 
அண்டரிய மன்னருடன் ஆருயிர் வரையும் 
அற்பத்தில் நீறாக்கி அங்கங் கெழுந்துகொண்டு 
கற்பத்து நீர்ப்போற் கலந்தது காணம்மானை 
போய்த் தீத்தாக்க புயல்வண்ணன் சேனையெல்லாம் 
ஓதக் கடல்போ லுடைந்தது வேயம்மானை 
சேனைத் தலைவன் ஸ்ரீபல தேவனுடன் 
ஏனை பலரும் இரிந்தோடி யேது சொல்வார் 
எல்லா மறிந்திருந்து யெம்பெருமா னங்கியுடன் 
பொல்லா மதிநினைந்து போர் செய்யச் சம்மதித்தாய் 
தூரத்தே நின்றாக்கால் சூழ்ந்து புகை கொல்லும் 


5770 


5775 


5780 


- 


அழகிய நான்கு வேதங்களும் . 


1. கோல மறை நான்கு 
2. இரட்ட - வீச . 


208 


கஞ்சனம்மானை 


சேரச் சிறுத்து நின்றால் தீக்கொழுந்து தீருக்கும் 
பாயும் பரிகரிதேர் பக்கத்துஞ் செல்லாது 


6785 


5790 


ஆயுதம் விட்டா லடையக் கரியாக்கும் 
வான வதைக்கென்றே வந்தோ மச்சோவதை 
காண வகையொழியக் காணோம் பிழைக்கவகை 
அங்கிக் கிரையா யனை வோரு மாண்டாலும் 
எங்கோனைக் கொண்டு எழுந்தருளாய் நீயுமென்றார் 
ஒத்த தறியா துழன்று 

2 பலதேவன் 
நாற்றிக்குச் சங்குதனை நாஞ்சிற் படையோடும் 
காயெரி போலகனன்று கடுந்தே ரோட்டி 
பேயெரி போலேபுகை பாய்ந்த தம்மானை 
சத்திய சாத்தகிகள் தானொரு பால்தாக்க 


6795 


6800 


ஒத்த வசுதேவன் உக்கிரசேனன் தாக்க 
கன்னிறல் தண்டுகொண்டு சாம்புவன் தான் தாக்க 
மன்னு கருடன்வந்து வன் சிறகா லவிக்க 
மாயன் பதத்தை மனதிலுற நினைந்து 
ஆயன் படைமனுக்கி ரண்டிப்போர் செய்யலுமே 
ஆதியான் தன்னருளா லங்கியுடன் பொருதார் 
தாழுங் கயிற்றில் நின்ற தாமரையைப் போல் நின்றார் 
செற்றிப் போர்கண்டு தீக்கடவுள் தான் முனிந்து 
பற்றிப் புகைந்து பரிகரித்தேருள்ள தெல்லாம் 
வன்னிக் கொழுந்தில் மடியப் பொடியாகி 


5805 


உன்னித்துத் தாக்க உடைந்தது காணம்மானை 
எங்குந் தரியாமல் யெவ்விடத்தும் நில்லாமல் 
சங்கங் கையேந்தினான் தன்னருகே போய்த்தரித்து 
வேந்தனே வாணனுக்கு வெற்றி கொடுத்தருளி 
சேந்துவர நம்முளே செல்வோமே யாமாகில் 


6810 


1. அங்கி - நெருப்பு . 2. உழன்று - வருந்தி . 3. நாஞ்சிற் படை 
கலப்பையாகிய ஆயுதம் . 4. செற்றி - பகைத்து . 


கஞ்சனம்மானை 


209 


5815 


5820 


பொங்கிக் கடல்போலப் புடைநின்ற சேனையெல்லாம் 
அங்கிக் கரையாய் 1 அழிவதறுதி யென்றார் 
மிக்க வடவரையாய் வேலை தனைப் பிடித்தும் 
ஒக்க வுயிர்க ளுதிரத்தி னாலேயும் 
வேதத்தை யெல்லாம் விளக்கும் விளக்காயும் 
ஆதித்தற் கெல்லா மருஞ்சோதி தானாயும் 
ஆகுதியில் நின்றும் அமரர் தொழுதேத்தும் 
வாகுள மாருதத்தை வாகனமாப் படைத்தும் 
நாம்பட்ட தல்லால் நமக்குறுதி யாவதல்லால் 
மேம்பட்ட வங்கிதனை வென்ற தேதுவாச்சு 
என்று பலரு மிறைவனைக் கைதொழவே 
பொன்றி களடை புருஷோத்தமன் வெகுண்டு 
விருப்புற்று நீங்களெல்லா மிக்க போர் செய்திடவே 
நெருப்புத் தனக்கு நெருப்பாய் நெருக்குகிறேன் 
கண்டிடு மென்றே கனலவன் மேற் றேரோட்டி 
முண்டகத்தான் 3 கோமானு மோதினன் காணம்மானை 
மோகத் தீமேலே வாயுதீத் திறத்தை 
சோதித் திராமல் தொடுத்தான் தொடுக்கலுமே 
பேருசப் பெருங் காற்றாய் கைவளைஞ்சும் 
காரு மலையுங் கடலு மலைகுலைய 
முத்துங் கடையுகத்தில் மோதுந் தீயுடனே 
சுத்தி வளைந்தடித்துக் சூறாவளியாய் கொள்ளும் 
நடுங்கக் கொடுங்கனல் நவலோக மெங்கிலும் 
மூளுஞ் சிறுமைகெட முற்றும் பெருங்கனலாய் 
அய்யப் படுவார் அருந்துணை பெற்றவர்போல் 
வெய்ய வடவையிலு மீறியெதிர் வந்ததுகாண் 
சோர்வில்லா தங்கித் தொடர்ந்து வரக்கண்டு 


5825 


5830 


5835 


1. அங்கிக் கரையாய் - தீயால் அழியும் உமி . 2. ஆகுதியில் - 
வேள்வியில் , 8. முண்டகத்தான் - தாமரைமலரில் தோன்றிய பிரமன் . 
4. அங்கி - நெருப்பு . 

27-28 


210 


கஞ்சனம்மானை 


1 


5840 


5845 


5850 


வார்விலுறு கொத்து வாரணத்தை மால் தொடுத்தான் 
மிண்டி யிருள் பரந்து மின்னியுரு மெறிந்து 
கொண்ட லநேகக் கொடுந்தூளி கொள்வதுபோல் 
ஆனைத் துதிக்கையிலளி கொண் டெழுந்ததுபோல் 
சோனைக் 2 கனல்மேல் சொரிந்தது காணம்மானை 
பெய்யுஞ் சலமெல்லாம் பேரோமத்தை யுருக்கும் 
நெய்யென்ன வுண்டு நிறைந்தங் கெரிதலுமே 
மன்றுவார் தண்டுளப மாலும் வருங்கனலை 
வென் றுவார் வென்று விறுமாத்திரந் தொடுத்தான் 
கோகனகத்துக் கொற்ற வரியு மெரியும் 
ஏகவுரு வென்ப தென்றி விறுமாத்திரமும் 
நல்ல கவிதை நடந்தும் பெரும்புலி 
புல்லார்ச் சென்று பொருளுற்று மீண்டாப்போல் 
தக்க கனலோனைச் சாதிக்க மாட்டாமல் 
மிக்க விருமாத்திரமு மீண்டது காணம்மானை 
ஆறாத சீற்றமுடன் அக்கினிதேவன் முனிந்து 
நூறாயிர முகமாய் நூறாயிரம் வடிவாய் 
மண்றின்றான் கோபமுற வானின் றாராகுவிப்பார் 
முன்னின்ற மாயவனை முட்டினன் காணம்மானை 
மாமேரு 4 பேர்ந்தாற்போல் வான் கருட னவ்வளவில் 
ஆமோத நீர் மொண்டவித்தா னவிப்பளவில் 
அறப் பின்னிட்டா னழலோனு 5 மவ்வளவில் 
வெற்பன்ன திண்டோளான் விறல் நெடுமாலு முனிந்து 
சக்கரத்தைக் கொண்டு தாவித்துப் பூடவித்து 
அக்கி மேலேவ அமர்ந்தபடி கண்டு 
ஆதரவாகி அமர் காண வந்து நின்ற 
வேத வியாசன் விலக்கி யெடுத்துரைப்பான் 
வேதத் துக்கா தியாய் விண்ணோர்க்கு நாயகமாய் 


5855 


5860 


5865 


1 , உருமெறிந்து இடியிடித்து . 2. சோனை 

மழைத்துளி . 
3. ஏகவுரு - ஓரேவடிவம் . 4. மாமேரு - பெரிய மேருமலை , இமயமலை . 
5. அழலோன் - அக்கினிதேவன் . 


கஞ்சனம்மானை 


211 


5870 


5875 


ஆதிக் கடவுளாம் அக்கினி தன் மேலே 
கோனன்றி மீளாதக் கூராழியை யேவி 
நன்றென்று மாலே நல்லறத்தைக் கொல்லாதே 
அங்கியைக் கொல்லு மவுணனுக்குச் சொல்லவுங்கேள் 
இங்கிய லாயன் யியமன் பெருந்தேவி 
துன்னிய பைம்பூண் சுவாகை யெனுனாமம் 
மின்னை விரும்பி விழுங்கிக் கொண்டே திரிவன் 
அன்னா னொருநாளவனையுந் தானுழிந்து 
முன்னாள் பூசையது தான் முடிக் கலுமே 
பொங்கிய காலனாய் பொய்யுருவாய்த் தான் கொண்டு 
அங்கிவா வென் றண்டியவள் மேல் விழவே 
தன்னவ னென் றெண்ணி தையலுக் தானுணர்ந்தாள் 
பின் கேள்வ ன ல்லா மற்பெற்றதாய் தானறிந்தாள் 
வெயிற் றுயிற் றேங்கி விரல் நெரிக்கு முன்னனை முன் 
எய்திய போது இயமனைக் கண்டஞ்சி 
வெந்திற லங்கிதனை விழுங்கியே வீற்றிருந்தான் 
அங்கதனை முன்போ லவனை விழுங்கியபின் 
செம்முனி வோரும் தேவரும் வேதியரும் 
ஓமக்குழிய துக்கு உண்ணெருப்புக் காணாமல் 
அங்கியிறந் தானதையே முறையோ வென்று 
பங்கயத் தோர் 2 க்குப் பலரும் போய்ச்சொல்லலுமே 
என்னா லியலுமே இக்காரியத் திருந்த 
பொன்னாழி யான் பக்கல் போதுமெனப் போயுரைத்தார் 
செங்கண் நெடியோன் சிறுமுறுவல் கொண்டருளி 
அங்கி யொளித்திருந்த அல்லல் தனை யறிந்து 
காலன் தனை நினைந்தாள் காலனும்வந்தப்போதே 
மாலின் மலர்ப்பாதம் வந்தித்தருகில் நின்றான் 
கண்ணன் புடைநின்ற காலனைப் பார்த்துரைப்பான் 


5880 


5885 


5890 


2. பங்கயத்தோன் 


- 


பிரமன் . 


1. கேள்வன் 

கணவன் . 
3. புடைநின்ற - பக்கத்தில் நின்ற . 


212 


கஞ்சனம்மானை 


5895 


5900 


5905 


நன்றியுன் தேவி நாடியங் காரகன்றார் 
நின்வேட மாகியந்த நேரிழையைத் தொய்யலுமே 
பொன்வேட மன்னான் புணர்ந்த பின்னுள்ளறிந்து 
பன்னடர் கஞ்சியுதா சனனைத்தான் விழுங்கி 
மண்ணிடையே நீயும் விழுங்கி யிருந்தனை காண் 
ஆங்கவனைக் காணிநீ யவளைக்காவ லென்று 
பாங்கு பிறக் கால்விழுந்து பாத்தந்த கண்ணனையும் 
உன்னிய ( வாறு ) யுனக் கிவன் தான் வேண்டாதான் 
வன்னிக் கேதாரமா வளைத்தா ரென எண்ணி 
தன்மனு மங்கிக்குத் தாரமாய்த் தான் கொடுத்தான் 
பின்மன்னு மாயோனும் பேரெரியைத் தான்பற்றி 
துற்றதே தேனுஞ் சுவாகாயென வுரைத்து 
உற்ற வலக்கை யாலுகுத்த தாலுண்பதன்றி 
ஏது முரைய திடக்கை தாவுண்டனையால் 
பேதம் பெருக்கி பெலங்கெடுவை யென்றுரைத்தான் 
அச்சாப முன்னிடக் கையால் நீயுகுத்தால் 
அச்சமுற வுண்டு அவின தெளியனாய் நிற்பன் 
வாணா சுரனை வதை செய்ய வங்கிக்கு 
நாணா மலர்ச் சேனையொடும் நண்ணுவாயென்றுரைத்து 
அம்முனிவன் போனான் அசோதைத் திருமகனும் 
செம்முறுவல் செய்த சிறுதொழிலுங் கைவிட்டு 
ஏற்று ( இரந்த ) கையாலே யுகுத்தான் 
சீற்றந் தெளிந்து சிரித்துண் டானக்கினியும் 
உண்டவுடனே உரங்கெட் டு ணர் வழிந்து 
மண்டுமெரி யகன்று வாங்கிநின்ற தம்மானை 
அங்கியைப் போர்வென்ற அடுபடை தற்சூழ 
செங்கண் ணெடுமாலும் சென்றனன் காணம்மானை 
வண்ண னெடுந்திரள் வாணனைக் கைதொழுது 
நல்லெரியைப் போர் வென்று நாடறிய சேனையுடன் 


5910 


5915 


5920 


1. அச்சாபம் - அவ்வில்லை . 


2. உரங்கெட்டு - ஆற்றல் அழிந்து . 


கஞ்சனம்மானை 


215 


5925 


5930 


5935 


வல்லெரியைப் போல வருகின்றான் மாயனென் றான் 
அன்னவ ரோடே அசனனேது சொல்வான் 
இன்னபடி யெல்லா மிப்பொழுதே நீயோடி 
கூறி யிமைப் பளவிற் கோமன்னர் சேனையுடன் 
ஆறுமுகனை யணைந்து போர் சொல்லுமென்றார் 
ஆலால மென்ன அசுரர் சிலரோடி 
வேலா யுதற்கு * விளம்பினர் காணம்மானை 
காவாலி 3 பெற்றெடுத்த கந்தவேளூங் கேட்டு 
பூபாலர் தம்முடனே பொரப் பேர்ச்சம் மதித்து 
தானைக் கடல் போதச் சாதச் சாத்தகி முன் போக 
ஆனைத் திருமுகத்து ஐங்கரன் முன் போக 
பொரு தேவர் சேனைப் புடையெங்குந் தான் போக 
விரு தாரின் ) துவசம் விசும்பளப்ப 
காரும் மாலிருங் கடலும் வருவதுபோல் 
தேரு மாரியுந்திற கரிபரியும் முன் போக 
போந்து பெரும்படையைப் பூபாலன் சேனையுடன் 
சேந்து பொரவே சிலை விடுத்தா னம்மானை 
கந்தன் படைவாரதனைக் கண்டு பாலதேவன் 
தந்தன் படையைச் சமன் மூன்றணியாக்கி 
போந்த பரிகரிதேர் போர்ப்புரவி காலாட்கள் 
வேந்தருட னிறுத்தி விற்பிர வாளமென்னும் 
யூபம் வகுத்து உகந்த கதிபோல 
சாபமுற வளைத்துத் தாக்கினர் காணம்மானை 
சகமன்னர் தன்படையும் தேவர் பெரும்படையும் 
புகமன்னர் மாளப் பொருதனர் காணம்மானை 
காதிற் பெரும் போதில் கந்தன் படையிலுள்ளோர் 
பாதத் தினாலும் பலவாயுதத் தாலும் 
சிந்தி வருதேவர் திருமால் பெரும்படையை 


5940 


5945 


5950 


1. இமைப்பளவில் - ஒருநொடிப் பொழுதில் . 2. வேலாயு தற்கு - 
வேலாயுதமுடைய முருகன் . 3. காவாலி - கபாலிகராகிய சிவபிரான் . 
4. சிலைவிடுத்தான் - வில்லை வளைத்து அம்பெய்தினான் , 


214 


கஞ்சனம்மானை 


5955 


5960 


நிந்தித்துக் கொல்ல நிலைப்பட்ட தம்மானை 
தன்படை சாயத் தரியாப் பலதேவன் 
வன்படை யாக வலுதேவர் சேனையெல்லாம் 
வெற்றிக் கனவயலுன் வெங்குருதி நீர்பாய்ச்சி 
பற்றிக் கரிபரியள் பாரவுடல் சேறாக 
விண்கலக்க மெய்த விசாகன் படைநடுங்க 
ஒண்கலப்பை யாலே உழுதனன் காணம்மானை 
சங்குவண்ணன் 1 செல்லச் சரிந்தது தேவர்படை 
பொங்கி யிமன் பெற்ற புயதேவ காலனென்பான் 
ஊழித்தீ போல வுடன்று சாந்துதித்து 
ஆதித் தேரோடி அரசர்படை நடுங்க 
அத்தி 2 யும் தேரும் அடலவையுந் துவைத்து 
மெத்திய போர் செய்திடாவிட்டது மன்னர் படை 
தங்கள் படை சரிய 3 சாம்பவான் தானுமங்கே 
செங்கையி னாலோர் சிகரத்தைத் தான் பிடுங்கி 
ஒத்தை அடைப்ப உரத்திற் புடைபட்டு 
அத்திறத்தே காலன் அயர்ந்தா னதுக 

கண்டு 
காரி மாகாசத்தான் காய்களிற்றை மேல்கொண்டு 
சீரிய சேனையுடன் செயிர்த்துச் சினமிகுத்து 
துண்ணென் றுடையத் துரத்தியங்கே யுள் புகுந்து 
கண்ணன் படையைக் கலக்கினன் காணம்மானை 
தன்படை சாயத் தரியாப் பலதேவன் 
முன்படாந் தையுடனே முட்டியுத்தம் செய்தருளி 
அய்யன் சிலபகழி 5 அங்ஙன் மேலெய்தார் தான் 
மெய்யினுஞ் சாத்தாவை வேழமுடன் பிடித்து 
பற்றிப் பெரிய பதினாறு யோசனை போய் 
வெற்றிக் களிற்றோடும் வீழ்ந்தனன் காணம்மானை 
மாசாத்தன் சாய அவன் மாதர் மகாகோடி 


5965 


5970 


5975 


1 . சங்குவண்ணன் பலதேவன் . 2. அத்தி - யானை . 
3 . படை சரிய 

படை புறங்காட்ட , 4. தரியா மனந்தரிக்காத 
5. சில பகழி - சில அம்புகள் , 


கஞ்சனம்மானை 


215 . 


5980 


5985 


5990 


பேசாப் பலமிதத்தி பேரிலனடி தானெய்தி 
உற்ற கலையு முடையுமங்களைத் தெரிந்து 
வெற்றரை யோடு மிகுபோர் செயக்கண்டு 
பாற்ற கைகூசிப் படை புரண்டுநிற்பளவில் 
காலக் கடல்வண்ணன் கலதியைத் தான் பார்த்து 
சீர்ப்புற மன்றித் திருவலியா லின்று முதல் 
ஊர்ப்புறம்பாக உரையென்று சாபமிட்டு 
போக்கினான் மற்றவளும் போயஞ்சிப் போயொளிந்தாள் 
வாக்கினா ரென்னை வருவிக்கி னேசுரந்தான் 
சண்ட வுருவாய்ச் 1 சருவாங்க பூஷணனாய் 
கண்ட விழிகள் கதிபெறத் தான் தோண்டி 
பேருப் பெற்ற பெருச்சாளி மேலேற்றி 
போர் வரை 2 யென்னப் பொருகளத்தில் புக்க தென்ன 
அஞ்சு கரங்களிலு மாயுதங் கைப்பிடித்து 
விஞ்சிய கொம்பொன்றால் வெம்படையைச் சிந்தித்து 
ஏன்ற களத்தி லெதிர்நிற்பா ரன்றியிலே 
காண் டறுத்துக் கணபதிதான் நிற்பளவில் 
மாயவனுந் தன்னுடைய வான்படையோ டேது சொன்னார் 
ஆய பலகனியும் அப்பமுடன் பாலும் 
கண்டு 3 கரும்பு கடலை பொரியத்தனையும் 
கொண்டு படைத்துக்குவித்து நில்லு மென் றுரைத்தார் 
தங்கோ னுரைத்த தெல்லாம் சாலவே கொண்டுவந்து 
அங்கே மிகக் குவித்து ஆனைமுகனைத் தொழுதார் 
மெய்ப்போர் தவிர்ந்து வினாயகனு முள் மகிழ்ந்து 
இப்போரில் மன்னரில் யார்வென்றெண்ணார் தோடற்றேன் 
அப்பம் பழங்கனிகள் ஆனபிற நேர்ந்ததென்று 
தொப்பைத் திருவயிற்றி லுதித் திருந்தாரம்மானை 


5995 


6000 


6005 


1 . 


சண்ட உருவாய் - பெரிய உருவாய்.. 

2. போர் வரை 
பொருகின்ற மலைபோல . 3. கண்டு - கற்கண்டு . 4. ; ஆனைமுகனை .. 
யானை முகமுடைய விநாயகர் . 


218 


கஞ்சனம்மானை 


6010 


6015 


பின்னுங் குமரன் பெரும் பூத மப்பேயும் 
மன்னர் படைமேல் வரவிட்டா ரம்மானை 
ஆங்கது மன்றி யடர்ந்துபோர் செய்யலுமே 
ஓங்கிய சேனை யுடைந்தது 1 காணம்மானை 
பார்மன்னர் சாய பலபதத்தின் வெகுண்டு 
போர்மன்று மெய்ப்படையும் பூதப் பெரும்படையும் 
மார் நடுங்கி வசங்கேட் டுடைந்தோட 
மூண்டுங் கலப்பையால் மோதினன் காணம்மானை 
அவ்வுரை தன்னை அறுமுகத்தோன் தான் கேட்டு 
வெவ்விய சீற்றம் மிகவாய் மிகுந்தெழுந்து 
சிற்கோல மேனியெல்லாம் சேமப்பணி யணிந்து 
பொற்கோலங் கொண்டு புகர் வாள்மருங் கணைந்து 
பூணிபிறந் தணிந்து போர்வில்லை நாணேற்றி 
சேணி வெளியடங்கத் தேவர் புடைசூழ 
கொற்றத் திருமேனி குங்குமத்தின் சோ திவிட 
கற்றைக் கவரிக் கவின் போலக் காலசைப்ப 
மாமலை யொத்த மத்தகத்தின் 2 மேல்கொண்டு 
தாமன் பெரும்படை மேல்தாக்கினன் காணம்மானை 
மன்னர் படையு மயில்வாகனன் 3 படையும் 
துன்னும் பெரும்போர் துடங்கினர் காணம்மானை 
தண்டு முசலமசக்காம செஞ்சாக த்தாள் 
கண்டையங் கோந்தங் கணையும் வாள்கையும் 
ஒவ்வொருவர் விட்டெறிய ஒவ்வொருவர் பட்டுவிழா 
அவ்விய மன்னர்போருஞ் சரங்க ளுண்டாட 
எங்கு மாகாச மெரிந்தது காணம்மானை 
கன்னிப் பெரும் போரில் கார்த்திகேயன் முனிந்து 
வென்றிச்செருக் களிற்றை வேந்தர்படை குலுக்கி 
உற்ற பரியும் வாவும் உயர்தேரும் 


6020 


6025 


6030 


1. உடைந்தது - புறமுதுகிட்டுத் தோற்றோடியது . 2. மத்தகத்தின் - 
யானையின் . 3. மயில்வாகனன் மயிலை வாகனமாகவுடைய முருகன் , 
4. பட்டுவிழ - இறந்துபட்டுக் கீழேவிழ . 


கஞ்சனம்மானை 


217 


6035 


6040 


6015 


துற்ற படையும் துவையத்து வைப்புற்று 
சத்திய சாத்தகியும் சாம்புவனு முரக்கிரனும் 
எத்திசையில் பேரும் எறிந்தோடவே தூற்றி 
ஏற்றுப் பொருதவரை எங்குமெடுத் தெறிந்து 
மாற்றும் படையை மறுக்கஞ்செயக் கண்டு 
அய்யன் பலதேவன் அஞ்சலெனக் கையமர்த்தி 
தையலுமை செய்யத் தான் தடுத்தா னப் மானை 
அக்குமர னேய அசோகத்தைத் தன்னுடைய 
மிக்க கணையால் விரைவினறுத் தருளி 
செவ்வேள் தெரிந்தே தெய்வக் கொடுங்கணைகள் 
அவ்வவை யெல்லா மவையாலறுத் தொழிந்தான் 
( மிக்க ) சரத் 1 தாலு மெங்குமெரிந்தது காண் 
ஒருவாச தத்தை ஒருவாரறுத் திடவே 
இருவாசத் தாலு மெங்குமெரிந்தது காண் 
பன்னிரு தோளான் பலதேவன் தன் மேலே 
தன்னுடை ஆனை தனைத் தூண்டினான் தூண்டலுமே 
கைக் கலப்பையாலே களிறுதனைத் தடுத்தான் 
மிக்க படைத்தெழினி விட்டுணுவுங் கேட்டருளி 
பாலன்ன மேனிப் பலதேவனைத் தடுத்து 
வேலா யுதனோடு மிக்கயானே பொருது 
சூட்சியால் வெல்வ தல்லாற் றேருனவனென்று 
ஆட்சியாய் மன்னருடை ஆனபடையுங் கூட 
நேமிப் ( படை " யானை ) நெய்ய நாணறிந்து 
பூமித் தலைபணிப்ப பொற்றேர் தனிலேறி 
துண்ணென்று சென்று துவசம் 3 விசும்பளப்ப 
அண்ண னுக்காக அறுமுகன் மேற்றாக்கினன் காண் 
பூபதி மாயோனைப் புத்தேளிர் சூழ்ந்துபோர் 
தாபத ரெல்லோரும் சண்முகனோ டேபொருதார் 
மாலோன் பொருதழிக்க வானோர் மடித்துடைந்து 


6050 


6155 


6060 


3. துவசம் - 


கொடி . 


1. சரம் - அம்பு . 

2 , நேமிப்படை - சக்கராயுதம் , 
4. தாபதர் - முனிவர் . 


218 


கஞ்சனம்மானை 


6065 


6070 


6075 


வேலோன் பொருதழிக்க மேதினியோர் வீழ்ந்தடைந்தார் 
கங்கைத் திருமகனுங் கஞ்சமலர்க் கண்ணனுமாய் 
தங்களிலே சென்று தலைப்பெய்தா ரம்மானை 
காமன் றன் மைத்துனனும் காயாமலர் மேனி 
தாமனு மெய்த சலசாலந் தன்னாலே 
அண்டர்கள் வேந்து அலைகடலேழுங் கொதித்து 
எண்டிசை வெற்பு மெரிந்ததுகா ணம்மானை 
போர் வேட்கையாகப் பொரும்போரில் போய்க்குமரன் 
( கூர் ஆயுதமாம் சீர் ) வேலதனைத் திருத்தி 
செவ்வேலு மப்போது செங்கண் மாலெறிந்தான் 
அவ்வேலு மாயன் அருநிறத்தில் 1 பாயாமல் 
செல்லும் புரவியையும் தேரையும் பாகனையும் 
வில்லையும் தேடிற்று மீண்டது காணம்மானை 
பாய்ந்து கரியோன் பதாதியாம் பொற்பதத்தால் 
சேந்து மதகளிற்றை செயிற்றனன் காணம்மானை 
ஆனை படக் கண்ட அறுமுகத்தோனும் வெகுண்டு 
வானையுற வளர்ந்த மாமயில் மேலேறி 
ஆகங் கதிர் விரிப்ப ஆறிருதோ ளிலங்க 
ஆகு குழையில் அணிகுண்டல மிலங்க 
நீலமலைக் குழுவில் நெருங்கின சூரியன் போல் 
கோலந் திகழ்ந்திலங்கக் கோழி கொடி 2 யிலங்க 
பன்னிரு கைக்கும் பலவாயுதம் பிடித்து 
மின்னுரு வேலை விளங்கக் கறைதுடைத்து 
மாதுமை மைந்தன் மயில்மேல் நின்றிலங்க 
சீதரன் றானும் செறிகருடன் மேலேறி 
பாதாம் புயமும் படர்ந்த திருமார்பும் 
ஓதநீர் மெய்யும் உடுத்த பீதாம்பரமும் 3 
தண்டுளபத் தாரும் தருணமணி முடியும் 


6080 


6085 


6090 


1 . அரு நிறத்தில் - அரிய மார்பில் , 2 . கோழிக் கொடி - 
முருகனது கோழிக்கொடி . 3. பீதாம்பரம் - பட்டாடை , 


கஞ்சனம்மானை 


219 


6095 


6100 


புண்டரீகக் கண்ணனும் பொழிந்து திகழ்ந்திலங்க 
பங்கயச் செங்கையிற் பஞ்சாயுதம் பிடித்து 
துங்கமணிச் சங்கைத்துண் னென்றுதான் தொனித்து 
மீளிய பொன்மலை மேல் நின்றகரு ஞாயிறுபோல் 
வாளின் முனை திருத்தி வான் கருடன் மீது நின்றான் 
இவ்வகை நின்று இருவோரு மென்றுகொண்டு 
கவ்வை யுடனே கலந்து பொருதனர்காண் 
வானிடு வில்போன்ற வன் சிலையைக் கால்களைத்து 
கோனுடை வில்பகழி - கோத்தங்கே யார்த்தலுமே 
எட்டுத் திசையுமிடருற் றிருந்தனர் காண் 
அட்ட கேசமு மாண்டனன் காணவ்விடத்தில் 
காற்று மியங்காது காய்கதிருங் காயாது 
கூற்று மணுக் குலைந்தகன்ற தம்மானை 
வானகத்தும் விண்ணகத்தும் மற்றெட்டுத் திக்கற்றும் 
கானகத்தில் சூழ்ந்த கடலின் புடைய கத்தும் 
அங்கங்கே நின்றார்கள் அங்கங்கே காண்பதர்க்கு 
எங்கெங்குந் தாங்களாய் இயன் றுபோர் செய்தார்காண் 
வெற்றி மயிலும் விளங்கிய புள்ளரசும் 4 
ஒற்ற வலமிடமென் றோய்ந்திலார் வானோரும் 
சமர் முகத்தில் சரிபோர் பொரக்கண்டு 
குமரனை இப்பொழுதே கொல்லுவோ மென்றெண்ணி 
செங்கண் நெடுமால் திருச்சக்கரம் வாங்க 
அங்கண் முனிவன் அகத்திய னோடிவந்து 
கண்ணன் தனைத்தொழுது கந்தவேள் தன் மேலே 
எண்ணிறந்த சக்கரத்தை ஏவாமற்றான் தடுத்து 
உன் தங்கை யான உமைசிறு வன்உன் மருகன் 
கந்தன் கடவுளேர் காவல் கார்த்திகேயன் 
பொங்கசுரர் கூற்றம்புராந் தகன் தன் குமரன் 


6105 


6110 


6115 


1. தொனித்து - ஒலியெழச் செய்து . 2. வில் பகழி - வில்லும் , 
அம்பும் . 3. கடலின்புடை - கடலின் பக்கத்தே .. 4. புள்ளரசு - 
பறவைகட்கரசனாகிய கருடன் , 


220 


கஞ்சனம்மானை 


6120 


6125 


6130 


இங்கிவனை வாதித் தெமையிகலஞ் செய்யாதே 
கொற்றத் திருமாலே கோவே எளிதாக 
மற்றவனை வெல்லும் வகை சொல்லக் கேட்டருளாய் 
கண்முகம் நெற்றிக் கடவுள் மணிப்புதல்வன் 
சண்முகன் முன்னாள் சரவணத்தில் தான் தோன்றி 
தந்தை கயிலை தனை னோக்கிப் போகலுமே 
கந்தன் வலியைக் கமலத்தோன் 2 கண்டருளி 
ஓர்மந்திரம் விதித்தான் னுற்றந்த மந்திரத்தை 
ஆர்மந்திரித் தாலுமப்போது சித்திரம் போல் 
நிற்பன் குமரவேள் நீங்காமல் வெற்றிகொண்டு 
வெற்பன்ன தோளாய் விதியிதுவே யென்றுரைத்தான் 
மாமந்திரந் தன்னை மாயனுக் குச்சரித்து 
பூமைந்தன் தந்தைமுனி போயினன் காணய் மானை 
மாயோன் சேதவொழிந்து மற்றந்த மந்திரத்தை 
சேயோன் முன்னின்று சேவித்தான் சேவித்தலுமே 
சேந்தா னுணர்வழிந்து சித்திரம் போல் நிற்றலுமே 
வேந்தர் புடை சூழ வெற்றி முரச திர 
தாக்கும் பெரும்போரைச் சண் முகனை வென்றவன்றான் 
காக்கிணன் வாசல் கடந்து சென்றாரம்மானை 
துங்க நெடுமாலும் சூழ்ந்து திசையனைத்தும் 
சிங்க நாதத்தாலே செவிப்படுத்தி நின்றான் 
பொங்கோத வண்ணன் பொருதபடிக் கண்டு நின்றான் 
அங்கோடி வாணர்க் கறிவித்தா ரம்மானை 
அக்கினியைப் போர்வென்று அறுமுானையும் பொருது 
மெக்கினிய மேனியாள் வாராளெனக் கேட்டு 
வாண னுரைப்பான் மயிலூர் தி சேவு -கங்கள் 
காணிலு மிவ்வளவோ கண்டதென வுரைத்து 
வந்த மனிதர் மடியப் பொருவதர்க்கு 
சுந்தரிக்குச் சொல்லுமென்று தூதன்றனை விடுத்தான் 


6135 


6140 


6145 


- 


1. இகலம் மாறுபாடு . 2 . 

கமலத்தோன் 
தோன்றிய பிரமன் . 

3. சேயோன் - முருகன் , 


தாமரையில் 


கஞ்சனம்மானை 


221 


6150 


6155 


6160 


அன்னார் கடிந்தோடி யந்தரி 1 தன்னுடனே 
சொன்னார்கள் போருக்குத் துர்க்கையுஞ் சம்மதித்து 
பொன்னுடை யாடை பொருந்தப் புனைந்தருளி 
மின்னிடை வீக்கிவியன் கலங்கள் 2 

தானணிந்து 
தண்டு முசலம்சாசங்கு சக்கரம் வாள் 
மிண்டு திருச்சூலம் வேலு முறப் பிடித்து 
வம்பறாக் கூந்தல் முடித்து மவுலி வைத்து 
அம்பறாத் தூணி யழகாய்ப்புறத் தணிந்து 
கொங்கைக்குக் கச்சணிந்து கோதைமுன் கைக்கணிந்து 
சிங்கப்பெருந் துவசஞ்சென்ற மதில் நின் றோங்க 
போருக் கமைந்தும் பொருகரியின் மேலேறி 
சீருற் றிரண்டு செழுங்கவரி காலசைப்ப 
எட்டுக் கரத்து மெழிலாபரண மணிந்து 
மட்டுத் தெரியும் வடவை போல் கண்விழித்து 
பாந்துடன் றார்க்கும் பரிகரிதேர் மன்னர்படை 
சாந்துடைந் தோடும்வகை தாக்கினன் காணம்மானை 
விந்தைவந்து தாக்கலுமே வேந்தர்படை யத்தனையும் 
சிந்தை யஞ்சிநெஞ்சந்திடுக் கெண்ணறப் பயந்து 
கன்னித் திருவுருவைக் கண்டுமிகக் கலங்கி 
துன்னி யுடைந்தோடிச் சூதனன் பின்னொதுங்கி 
அம்மாய வனும் அடைக் கலம்புக் கேவிழுந்தார் 
எம்மானு மஞ்சலஞ்ச லென்றவரைக் கையமர்த்தி 
தென்புள் ளுறையுஞ் செழுந்துங்கச் சீதரனும் 
வன்புள் ளினுடைய வாகுவின் 4 மேலேறி 
மூதண் டண்ட முகமே செவிடுபட 
கோதண்ட மென்னுங் கொடுஞ்சிலையை நாணெறிந்து 
ஆமோதம் போல் வந்த சுரேசுரி மேலே 
தாமோதர னுந்தலைப் பெய்தா ரம்மானை 


6165 


6170 


6175 


1. அந்தரி பார்வதி தேவி . 2 . வியன் கலங்கள் 
அணிகள் . 3. வடவை 

வடவாமுகாக்கினி 4. வாகுவின் - தோளின் . 


-- 


222 


கஞ்சனம்மானை 


6180 


6185 


போர்வந்த மாயவனைப் போர்மகளும் பார்த்துரைப்பாள் 
நாம்வந்த சேனை தனில் நல்லாட்கள் தன்னலத்தால் 
பாகவனை வேலவனைப் பற்றாமல் வென்றுவந்த 
சேவுகங் களிப்போ தேயும் திருமாலே 
என்று ளதுகேட்டு யிறையவனு மேதுசொல்வான் 
நின்றே யென்முன் னே நீயென்றா ரம்மானை 
என்னத் திரியாதிவளும் எரி விழித்து 1 
துன்னச் சரமாரி தூவினள் காணம்மானை 
ஏறும் பெருங்கணையை எத்திசையுந் தான் விட்டு 
வீறும் பெருஞ் சமரினை விளைத்தலுமே 
செங்கண் சிவக்கத் திருமால் வெகுண்டெழுந்து 
அங்கவ ளெய்த அடுசரங்க ளத்தனையும் 
தன்சரத்தால் மாற்றி சயமகள் தன்னுடல்மேல் 
செஞ்சரம் மாரி செலுத்தினன் காணம்மானை 
ஒன்றொருவ ரெய்ய வுடனொருவர் தான் மாற்றி 
துன்று பெரும்போர் தொடங்கினர் காணம்மானை 
ஏதித் திருமாலு மிந்திரையுந் தங்களிலே 
சீதத்தீயை விட்டெரியச் செய்யுஞ்செறு முனையில் 
எவ்வாறியங்கி மாலெவ் வாயும் விடினும் 
அவ்வாறிதைத் தவளூ மவ் வாயுதம் விடுவள் 
தொன்மைப் பகவதி 2 யும் சூழ்ந்து கருடனுடன் 
வன்மத்தி லுணர மணிச்சூல மொன்றெறிந்து 
சேந்தீய மார்பத் திருமால் திருமார்பில் 
ஏந்திய விரல் கொண் டெரிசரங்க ளெய்தார்கள் 
செந்திருவின் கேள்வனுக்காய் சென்று படைத்தலைவர் 
சுந்தரியைச் சூழ்ந்து சொரிந்தார் சரமாரி 
தேம்பாது நின்று திரிபுரை யுங் கண்சிவந்து 
சாம்புவனை ஈடழித்து சாத்தகிபை யுடல் கலக்கி 


6190 


6195 


6200 


2. பகவதி 


1 . எரி விழித்து 
பார்வதி , உமையம்மை . 


தீப்போல் சிவக்க விழித்து . 
3. திரிபுரை - உமாதேவி . 


கஞ்சனம்மானை 


223 


ஓங்கி வாசுதேவன் உக்கிரனையுந் துரத்தி 
தேங்கு கடல்படையைத் திக்கெங்கும் சிந்துவித்து 6205 
அடருற்ற சேனை அடித்த பெருங் கரத்தில் 
திடரிற் குவித்த சிறுபூளை யினதுகாண 
சேனை தனைத் துரத்திச் சீராமனை யடைந்து 
வானந் தலைப்பணிப்ப வன்போர் தனை விளைத்தாள் 
செம்பொற் றிருமாலைச் சேர்ந்து பொருவாள்மேல் 6210 
பைம்பொற் றேரோட்டிப் பலதேவன் வந்தடர்ந்தான் 
ஆண்டகை முன்னே யவனை மிகப்பெய்தழித்து 
பூண்ட கவசம் பொடியாகப் போக்குவித்து 
மீண்டுந் திருமால் மேல் வெம்போர் பலவிளைத்தான் 
வன் போர் துடங்க மணிவண்ணன் 1 கண்சிவந்து 

6215 
தன் போர்வி லேவுஞ் சாற்றார் சயமகள் தான் 
சிங்கக் கொடியும் சிலையும் நிலைப்படுத்தி 
துங்கக் கலைமேல் சுடுகணையோ றாரெய்தி 
வெய்ய கடுங்கணைகள் மேலுஞ் சிலவெய்தி 
அய்ய னெதிர் நின்ற அந்தரியைப் பார்த்து நின்றான் 6220 
போன பழியஞ்சிப் பிடித்து நின்றேனல்லாது 
வீண் பழியிலுன்னை விடேனோ வெனக்கேட்க 
சோமோதைய முகத்துத் துர்க்கையு மேது சொல்வாள் 
அபா மதுள்ளபடி அப்படியே தப்பாது 
புக்கிற தாடகையும் பூதனையு முன்னுடைய 

6225 
கைக்கெளிய ரானாலே கண்டார் பழியுமில்லை 
உன்னாற் குலையுண்ணார் ஒண்டொடியும் வந்தெரித்தாள் 
அன்னாநீ யென் பழிக்கு அஞ்சுவை காண்பென்றுரைத்தான் 
மண்ணடுங்க விண்ணடுங்க மன்னரும் வான்படையும் 
உண்ணடுங்க அம்பா லுலகெல்லா மூடுவித்தாள் 

6230 
ஓர்கை சிலைகுளிக்க 3 ஓர்கை வளைஉதைக்க 
ஓர் கை மலைபறிக்க ஓர்கை வளைமிதிக்க 


மன்னவர் 


1. மணிவண்ணன் கண்ணன் . 

மண்ணடுங்க 
அஞ்ச . 3. சிலைகுனிக்க - வில்லை வலைக்க .. 


224 


கஞ்சனம்மானை 


ஓர்கை கதிர்வாள் ஒளிபிறத்தான் சுழற்ற 
ஓர்கை மணிச்சங் கொலிக்க வுலகதிர 
சத்திகஞ் சங்கரர்க்குந் தராதலங்களும் நடுங்க 

6235 
எத்திக்கும் நின்று இகல்பொருதா 1 ளம்மானை 
போர் வானமாகப் போர்கண்டு பொன்னெடுமால் 
கூர்வாளா லின்றிவளைக் கொல்வோ மெனப்புகன்று 
அஞ்சா யுதத்தில் ( அருஞ்சமத் திற்கேற்ற ) 
மிஞ்சாயல் வாளை விதித்தான் விதித்தலுமே 

6240 
துண்ணென வந்து துருவாச மாவிருஷி 
கண்ணனைப் போற்றிக் கதிர்வாள் தனை விலக்கி 
செவ் வியல்மேனித் திருமாலென் றறிந்த 
வல்லியல் துர்க்கை வரலாறு கேட்டருளாய் 
முந்நீர் 2 மிகவா மூவுலகு மண்டிய நாள் 

6245 
அந்நீர் நிலை நிறுத்த ஆதிபரா பரனும் 
தோன்றுவித்தோர் சந்திரனைத் துர்க்கையென்று பேராக்கி 
மூன்று முதற்கு முதல் வியா யேது செய்தாள் 
ஆளுங் கடலை அன்றுபடக் குடித்து 
ஏழு கடலா யியற்றினா னிங்கிவள் தான் 

6250 
ஆதிமுதல் காண அறவும் வலியவன் காண் 
இவ்வாளிவன் மேல் எரியப் போறாய் கண்டாய் 
மெய்வாய் பகவதியை வெல்லும்வகை கேளாய் 
ஆதிசதா சிவன் றானன் றிட்ட தோர்சாபம் 
சாதிமணி நிறமாஞ் சரசி யென்றோர் ரூபம் 

6255 
அவ்வுருவைக் கண்டளவி லயர்ந்து நிற்பனவ்வள வில் 
இவ்விவள் வாசல் கடந்தேகலா மென்றுரைத்து 
சோரா முனிவன் துருவாசன் னேகியபின் 
சீராமன் தானுந் திட்டித்தங் கவ்வுருவை 
கந்தப் பகவதி கண்காண நிற்கலுமே 

6260 


1. இகல் பொருதாள் பகைவரோடு போர் செய்தாள் . 
2. முச்சீர் - 

கடல் . ( ஆற்று நீர் , ஊற்று நீர் , மழை நீர் ஆகிய மூச்சீர் 
கொண்டது . 


கஞ்சனம்மானை 


225 


விந்தை யுங் கண்டு வெருண்டங் ககல நின்றார் 
செவ்வாய் மணிவண்ணன் சேனைக் கடலுடனே 
அவ்வாசலையுங் கண்டு சென்றா னம்மானை 
வார் முரசார்ப்ப வளையார்க்கப் போகின்ற 
கார்முக மெய்யானைக் கண்டார் சிலரோடி 

6265 
மந்தரம் போல் நின்ற வாணனைக் கைதொழுது 
அந்தரியைப் போவென்றவள் வாசலுங் கடந்து 
மேன் மேல் முரசதிர வெங்கூற்றும் 4 போல் கொதித்து 
உன்மேலே போகின்ற உற்றது செய்யென்றுரைத்தார் 
வண்டாடும் பூந்தொங்கல் 5 வாணனு மேதுசொல்வான் 6270 
பெண்டாட்டி போர்வெல்லப்பெற்ற திங்கே யாச்சு 
அத்தன் பரமனரன் சங்கரன மலன் 
நித்த நிமலன் நித்தம் செயு நாளில் 
ஓராயிரங் காற்றால் ஓராயிர முகமாய் 
சீரார் குடமுழவு சேவித்தேன் காற்கிசைய 

16275 
ஆங்கது கண்டு அரனென்மேல் அன்பாகி 
ஓங்கு செருவுக் கோரிருவர் தந்திருப்பன் 
தீச்செல்ல முப்புரைத்த சேற்றிட்ட சேவுகர்க்கு 
போய்ச் சொல்லு தானே போந்தழிப்பா ரென்றுரைத்தான் 
அன்னான் விடுப்ப அவனுங் கயிலையிற் போய் 

6280 
பன்னாகம் பூணும் பாம்பினையடி பணிந்து 
வாசவனே கொன்றை மவுலியாய் வாணனுக்கு 
ஈசனே தேவரீ ரீய்ந்த பெருஞ் சாபத்தால் 
ஓர் மனத்துள் பாய் உறைவிருமை வாணன் 
போர் மணித் தேரோடும் போய்ச் சொன்னா 

னென் றுரைத்தான் 

6285 


1. விந்தை - வியப்பு . 2. வெருண்டு - அஞ்சி 3. வளையார்க்க . 
சங்கு ஒலிக்க . 4. வெங்கூற்று - கொடிய இயமன் . 5. பந்தொங்கல் - 
பூக்களால் நிறைந்த மாலைகள் . 6. கொன்றைமவுலியாய் - கொன்றை மாலை 
அணிந்தவனே . 

29-30 


226 


கஞ்சனம்மானை 


8290 


6295 


அங்கவன் தானுரைக்க ஆமென் றதற்கிசைந்து 
சங்கரரும் போர்க்குச் சம்மதிக்கத் தான் கண்டு 
பொய்ச்செறிந்த நெஞ்சிற் புகுந்தறியாப் புண்ணியனை 
வச்சிர வண்ணன் மலர்த்தாளுறப் பணிந்து 
தேன்பொருத கொன்றை சிவநேயச் சேனையொடு 
யான் பொருவே னென்று இறையை 1 விடைகொண்டு 
பொன் மணிபூண்டு புனைகவசந் தானுமிட்டு 
தன் படை தற்சூழ தமனியத் தேரேறி 
பக்கத்தில் சங்கனே திப் பறபந்தி தான் சூழ 
மிக்க சிலையேந்தி வெண்சாமரை யிரட்ட 
ஆர்பாவ மீண்ட அழகேசுரன் தானும் 
பாற்பாவு மாயன் படையுடனே தாக்கினன்காண் 
தீரன் பலதேவன் சேனை முன் தோன்றி நின்று 
ஆரென்று கேட்டான் அழகேசுரன் றன்னை 
மேலாந்த போதார்க்கும் விண்ணோர்க்குங் கண்ணனையாள் 
காலாந்தக னுமையாள் காதலன் தனைக்கண்டாள் 
அண்டர் புரத்தை அனலாகவே நகைத்தோன் 
பண்டாரச் சங்கரற்கும் பழவடியேன் காணென்றான் 
சொன்ன மொழிகேட்டுச் சொல்வான் பலதேவன் 
பன்னகமே பூண்பதுவும் பற்பமே பூசுவதும் 
உண்பதுவு மோடே 4 உடையும் புலித்தோலே 
பண்பனுக்கு நீ நல்ல பண்டாரி காணென்றும் 
மானச் சிலையால் வச்சிர வண்ணனுடை 
சேனைப் பெருங்கடலைத் திக்கெங்கும் அச்சுறுத்தி 
நீண்ட படைமுகத்தில் நின்று பலதேவன் 
ஆண்டகைப் போர்கண்டு அழகேசுரன் முனிந்து 
சங்கு நிறத்தான் தனுவுந் தடந்தேரும் 
துங்கக் கொடியும் துணியச் சரந்தொடுத்து 


6300 


. 


6305 


6310 


1 . இறையை - தலைவனை . 2. தமனியத்தேர் - பொற்றேர் . 
8. அண்டர்புரம் - தேவருலகம் . 4 , உண்பதுவுமோடே - இரந்து 
உண்பது தலையோட்டால் , 

5. ஆண்டகை 

பண்டகை - பெருமைக்குரியோன் .. 


கஞ்சனம்மானை 


227 


6315 


6320 


6325 


கன்றிக் கடல்படையைக் கட்டழித்துச் சொல்லலுமே 
வென்றிப் பலதேவன் மீண்டும்வந் தென்றுகொண்டு 
எத்தனையும் போகயெடுத் தெறிந்தா னம்மானை 
கண்டார் வெருண்டோடிக் கண்ணுதலோ னுடனே 
உண்டான சோதி உரைத்தா னுரைக்கலுமே 
ஈசன் வெகுண்டு இமைப்பளவில் 1 சொல்லுமென்று 
ஆசு வணிகளுடன் அட்ட வசுக்களையும் 
பன்னிரு சூரியரும் பதினோ ருருத்திரரும் 
கின்னரர்க் கிம்புருவர் கெந்துருவர் காத்துருவர் 
மற்றுள்ள தேவரையும் வான்படைதன் னோடுபோய் 
கொற்றவர் சேனையையுங் கோமன்னர் தங்களையும் 
பாரப்போர் செய்து படவடித்து வாருமென்று 
சேரத்திரட்டி மிகச் செல்லென்றா ரம்மானை 
சங்கர னேவ சகலரும் தான் வெகுண்டு 
செங்கண் நெடுமால் தன் சேனைமேல் மோதினன் காண் 
கண்ட படைதான் கடல் போ லுடைந்தோட 
அண்ணன் பலதேவன் அஞ்சலஞ்ச லென்றுகொண்டு 
வெம்போர் விளைத்தான் மிகுசாம்பனும் பொருதான் 
தன்போர் கதித்தடந்தார் சத்திய சாத்தகிகள் 
மற்று முள்ள பேரும் மதிசூதன் வாழ்வென்று 
வெற்றிக் கடும்போர் விளைத்தார் காணம்மானை 
வன்னிற்ற தண்டுளப மாயன் கடற்சேனை 
உன்னிற்றுத் தாக்க உடைந்தது தேவர்படை 
பட்டுப் படாத படையோடுந் தேவர்படை 
எட்டுத் திசையு மியங்கினர் காணம்மானை 
தேவர்படை யடைந்த சேதியெல்லாம் கண்டொருவன் 
தாபமுட னோடிச் சாற்றினன் சங்கரற்கு 
நக்கனுங் கேட்டு நலிந்தவன் சேனையெல்லாம் 
இக்கணந் தன்னிலினிக் கொல்ல வேணுமென்று 


6330 


6335 


6340 


1. இமைப்பளவில் . கணப்பொழுதில் . 2. பாரப்போர் செய்து - 
பெரும்போர் விளைத்து . 8. சங்கரற்கு - சிவபெருமானுக்கு . 


228 


கஞ்சனம்மானை 


6345 


6350 


6355 


பேய்ப் படையைக்கூட்டிப் பெருக்கவே வற்புறுத்தி 
போய்ப் படையைப் பன்னுமென்று விட்டாரம்மானை 
வள்ளுகிர்ப் பேயும் 1 வலியபசாசு களும் 
நள்ளிருள் பெய்வதுபோல் நாலுதிக்கும் கைவளைத்து 
விண்ணுற வேங்கிமிக் கொள்ளிகைப் பிடித்து 
கண்ணன் பெரும்படைமேற் காதினன் " காணம்மானை 
பலபத்திரன் படையும் பரமேசுரன் படையும் 
அலகைப் படையும் மாபொருத தம்மானை 
தாமனு முக்கிரனுஞ் சாம்புவனுஞ் சாத்தகியும் 
மாமன்னர் தாமும் வசுதேவனு மடர்ந்து 
பஞ்சாங்க வண்ணன் படையுமயன் படையும் 
செஞ்சரங்களும் பூவும் தெண்டாயுதமும் செவ்வேலும் 
கவ்வைப் பெற நூக்கி 3 கடல்வண்ணன் சேனையுடன் 
ஒவ்வொரு வராகப் போயோடத் தொடர்ந்தார்கள் 
பற்றாமல் வந்த பசாசுப் பெரும்படையை 
சுற்றெல்லா மோடத் தொடர்ந்தனர் காணம்மானை 
மட்டறவந்து வளர்ந்த பெரும் பேய்ப் படைதான் 
தட்டழியக் கண்டு சமுத்திரசாத னென்பான் 
ஒட்டி யுரைக்க உமைப்பாகன் 4 கேட்டருளி 
தேடி ஒறுக்குஞ் சிந்தித்தா னம்மானை 
ஊனே நெருப்புருவாய் போரிட்டுன் சுரத்தை 
தானே தான் திட்டித்துச் சற்றியு மேற்றுவித்து 
காற்றுக்குக் காற்றாய் கனலுக்குக் கருங்கனலாய் 
கூற்றுக்குக் கூற்றாய் கொடியோர்கற் கொடிதாய் 
கற்றிரீபர் சேனையெல்லாம் காய்ந்து பொடிப்படுத்தி 
சித்திரம் போல்வாவென்று செல்லவிட்டா ரம்மானை 


6380 


8365 


1. வள்ளுகிர்ப்பேய் 

- நீண்ட நகங்களையுடைய பேய்கள் . 
2. காதினன் மோதிப் போரிட்டான் . 3. நூக்கி - அழித்து . 
4. 

உமைப்பாகன் - உமையொரு பாகனாகிய சிவபெருமான் .. 


கஞ்சனம்மானை 


229 


கோபமே மெய்யாக கொடுமையே வல்லுயிர்ப்பாய் 
தாபமே தீமையாய் தறுகண்மையே நினைவாய் 

6370 
விண்ணைப் புகைப்படுத்தி மேலுலகைத் தீப்படுத்தி 
மண்ணைப் பொடிப்படுத்தி வந்தது காணம்மானை 
மிண்டி யெரிந்துவரும் வெற்புதனைக் கண்டு 
கொண்டல் வண்ணன் சேனைக் குலைந்தோடிப் போனது காண் 
தப்பிப் படைய தலத்தாமன் படைத்தலைவர் 

6375 
வெற்பைத் தடுத்து மிகப் பொருதா ரம்மானை 
எல்லார் போல எதிரேவருஞ் சுரத்தை 
செல் லாரு மேனித் திருமாலுங் கண்டருளி 
அவமதி யாதே அவரையெல்லாம் போர்விலக்கி 
சிவமயமாம் வெற்பதனை தீர்க்கும்படி நினைந்து 

6380 
சீதச் சுரத்தை திருமாலுந் திட்டித்து 
ஆதி சுரத்தை அவியென்று யேவலுமே 
எங்கும்பரந்து எழிலி யாய் தண்ணளிவாய் 
பொங்கு கடற்கும் புவிக்குங் குளிர்பரப்பி 
சென்றது சீதசுரஞ் சென்றது கண்டெதிரே 

6385 
நின்றது வானில் நிறைந்துட்டின சுரந்தான் 
ஈசன் விடுத்து யெரிசுரத்தை யாரென்று 
கேசவன் விட்டசரங் கேட்டது கேட்டலுமே 
ஆமெனப் பரமனடி வேற்பானிங்கு வந்தேன் 
தாமன் பெரும்படையைச் சங்கலிக்க வென் றுசொல்லி 6390 
நின்று குளிர்சுரத்தை நித்தன் விடுசுரந்தான் 
இன்று நீயாரென் றியம்பா யெனவினவ 
பூங்கமல வா விசூழ் போற்றுவரை நாடாளும் 
ஆங்கமலக் கண்ணனடி யேற்பனிங்கு வந்தேன் 
பொங்கரவம் 5 பூண்டு புகர்க்குன்றம் மீதிருக்கும் 

6395 


1. வல்லுயிர்ப்பாய் கொடிய பெருமூச்சால் . 2. கொண்டல் 
வண்ணன் சேனை கண்ணனது படைகள் . 

செல் மேகம் . 
4. எழிலி - மேகம் ,, 

5. பொங்கரவம் - சீற்றமிக்க பாம்பு . 


8 
. 


230 


கஞ்சனம்மானை 


சங்கரன் சேனை தன்னை சங்கரித்தா னென்று 
ஒருவெற் புரைக்கொரு வெற்புத்தான் வெகுண்டு 
இரு வெற்புமாக யிகலிப் பொருததுகாண் 
ஒன்று நெருப்பெழுப்பி ஒன்றுமழை யெழுப்பும் 
ஒன்று பொடியெழுப்பி ஒன்றதைச் சேறுசெய்யும் 6400 
ஒன்றுயர் வான்முகி லொன்றதின் மேலுமுறும் 
ஒன்றஞ் செழுத்துரைக்கி லொன்றெட் டெழுத்துரைக்கும் 
இவ்வாறென்று மிகலிப் பெரும் போரில் 
மைவாழுங் கண்டன் வகுத்த கடுஞ்சுரத்தை 
கீழ்ப்பட்டுடைந் தோடும் கிருஷ்ணன் விட்டசுரம் 6405 
மேற்பட் டிருந்ததனை வென்றது காணம்மானை 
சுரந் தோற்றது கண்டு துண்ணென்று சென்றொருவன் 
புரந்தோற்ற வெண்ணகையோன் பொன்னடியிற் சொல்லலுமே 
நீரை முடித்தாடும் நிமலனு 2 மங் கவர்மேல் 
ஆரை விடுத்தாலு மாவதில்லை யென்றுசொல்லி 

6410 
தீய்ப்படு செங்கண் சிவந்து திரியம்பகன் தான் 
போய்ப்படு போர்சம்மதித்து பொற்கோலந்தான் சமைந்தான் 
வீசுகடல் கடைந்து வேலவாய் யாவாலே 
வாசமலர்ச் சடையை வாகாயிருந்து கட்டி 
துண்டப் பிறையுஞ் சுரநதி யும் தான் கூட்டி 

6415 
மண்டிக் குழையில் மணிக்குண்டலம் புனைந்து 
துய்ய திருவரை யிற் சுற்றிய கச்சினுள்ளே 
வெய்யப் புலியிதனை மேன்மைபெறச் சாத்தி 
கங்கணமும் காப்பும் கடற்றாம முங்கலனும் 
அங்கவை யெல்லா மாவலமைத் தருளி 

6420 
அன்பர் விரும்பு மணியுத் திளங்கிஷத்தான் 
இன்பக் கவசம் இயல்பாகவே புனைந்து 


1. இகலி - மாறுபட்டு . 2. நிமலன் 

மலம் அற்ற பெரியோன் 
( சிவன் ) 8. சரநதி 

தேவ ஆறாகிய கங்கை . 4. திருவரை - 
அழகிய இடை . 


கஞ்சனம்மானை 


231 


6425 


6430 


6435 


பவளப் பொருப்பில் படிந்தமணி மலர்போல் 
திவலத் திருநீற்றைச் செம்மேனியிற் புனைந்து 
சங்கை யிருவர் தலைமாலை தான் புனைந்து 
செங்கை மமூவும் திரிசூலமும் புனைந்து 
வானோர் மலர் தூவ வல்லிடையை மேற்கொண்டு 
ஏனோரும் போற்ற ரிஷபக் கொடியோங்கி 
சிற்றரொரு பாலத் திறலியக்கர் தானொருபால் 
இந்திரர் தேவரிருஷிகள் தானொரு பால் 
சந்திர சூரியர்கள் தாரகைகள் தானொருபால் 
சேமமுறப் புகுந்து திக்கெங்கும் சூழ்ந்துவர 
சாமரைகள் வீசத் தவளக்குடை நிழற்ற 
என்னாகப் போகுதென்று எவ்வுலகு முள் நடுங்க 
பின்னாக மென்னும் பெருவில்லு நாணெறிந்து 
சென்றான் அரனுந் திருமால் பெரும்படைதான் 
துன்றா மலர்சொரிந்து தோத்திரம் செய்தேதொழுது 
அம்பேரானு மரியும் பொரு மளவும் 
நம்போர் தவிருமென்று நாலுதிக்கும் நிற்பளவில் 
மட்டுறு தண்டுளப மாயனு மவ்வளவில் 
விட்டுணு ரூபம் வெளிப்பட்டு மேன்மையுடன் 
சூரியர் தோற்றமென சோபமுடி புனைந்து 
சீரிய பூணணிந்து செம்மணி மாலையிட்டு 
கச்சை மருங்கில் கதிர்வாள் வலத்தணிந்து 
பச்சைத் துழாய் புனைந்து பஞ்சாயுதம்பிடித்து 
பொன்மலை போற்றுயர்ந்த புள்ளரசின் மேலேறி 
மின்வலி சக்கரத்தை மிக்ககறை துடைத்து 
சாந்திருக்கும் பாற்று தடஞ்சிலையை நாணெறிந்து 
அரன் திருக்கண் முன்னே அடர்ந்து சென்றானம்மானை 
வான் பவளக் குன்றும் 4 மரகத மாமலையும் 


6440 


6445 


6450 


1. தவளக்குடை மணிகள் பதித்த வெண்கொற்றக் குடை . 
2. அம்பேரான் - சிவன் . 3. புள்ளரசு - பறவைகட்கரசனாகிய கருடன் .. 
4. பவளக் குன்று - பவளமலை . 


232 


கஞ்சனம்மானை 


6455 


6460 


தான் பொருத காட்சி போல் தாக்கினாரம்மானை 
மிக்க பருவதத்தை வீழ்பனி மூடுகைபோல் 
நக்கன் விடுசரத்தால் நாரணனை மூடுதலும் 
பாற்கரன் 1 கண்ட பனிப்போலவையகல 
காற்கடல் வண்ணன் கடிந்தான் காணம்மானை 
செங்கனலீசன் 2 விடிலச் சென் மழையை மால்விடுவன் 
சங்கரன் குன்றேறி யிரத்தா மனவரை யெறிவன் 
அலம் பரமன் விடில் மதமால் விடுவன் 
சூலம் விமலன் விடிலச்சுடராழி மால்விடுவன் 
கப்பாண மாநச்கன் விடில்கைவேல் விடுங்கரியோன் 
முக்கல மாதிவிடில் மூல முகிண்டுவிடும் 
எந்தெந்த ஆயுதங்கள் ஈசன் செலுத்து கினும் 
அந்தந்த ஆயுதங் கொண்டாய றுத்திடுவன் 
இருவரு மிப்போர் இகலிப் பொருதமையால் 
கருதரியா வானங் கனலெமுந்த தம்மானை 
ஈசனும் மாலும் இகலிப் பொருகின்ற 
ஓசைப் பதினாலுல கெல்லாம் பெற்றது காண் 
அரியு மயனும் 3 அமரே பொரும்போது 
பெரிய உலகும் பிழைப்புண்டோ அம்மானை 
ஊழி யிறுதியென வுண்ணடுங்கிற் றெவ்வுலகும் 
ஆழி கயலை மறைந்து அந்தகனும் கண்புதைத்தான் 
மாத ருலகும் வளையாழிப் பேருலகும் 
நாமருலகும் நடுநடுங்கி - உள்ளு மிழ்ந்தார் 
வெம் போர்துழனி 5 தன்னை வேதனுங் கேட்டோடிவந்து 
அம்போருகக் கண்ணரியை அடி தொழுது 
ஆதித் தனியுருவாம் அம்மூர்த்தி தன்னோடே 
வாதித் தமராட மாலே மதியிலையோ 
ஈசனும் நீதானும் மேக வுருவல்லாது 


6465 


6470 


6475 


- 


ஈசன் 


சிவபெருமான் . 


1 . பாற்கரன் சூரியன் . 2 . 
3. அரியுமயனும் திருமாலும் , பிரமனும் . 
5 , துழனி - பெரும் ஒலி . 


- 


4. ஆழி 


கஞ்சனம்மானை 


233 


6480 


6485 


6490 


பேசி யிருவோரும் பேதமை வேறில்லை காண் 
உம்மில் பொருதாருமை விலக்கு வாருண்டோ 
தம்மில் தெளிநீ தறுக்கிப் போர் செய்யாதே 
சொல்லும் பொருளும் சுருதியுமாஞ் சோதிதனை 
வெல்லு முபாயம் விளம்புகிறேன் கேட்டருளாய் 
நீட்டிய பெருக்கத்தே நீள்வானிற் றேவர்களை 
தாட்டிய வல்லசுரன் சாகாபோச னென்பான் 
வாதிக்கச் சொல்லலுமே வானோர்க ளெல்லோரும் 
ஆதிக் கடவுளுக்கு அபயம் புகுந்தார்கள் 1 
அய்யனும் வானோர்க் கபயம் கொடுத்தருளி 
துய்ய பசுவடிவாய் சூழ்ந்திங்கே நில்லுமென்றார் 
வாமனு மாயவனும் மாகயிலை வாடத்தில் 
பரமன் பணியாற் பசுவாகி நிற்றலுமே 
வேகம் மிகவாகி விண்ணோரை விடுவிக்க 
சாகா போசனுந் தானுமொரு பசுவாய் 
நின்றதங் குள்ளறிந்து நிமலன் தன்னுடைய 
வென்றி கொள் மூவிலைவேல் விட்டான் விடுதலுமே 
எப்பசுவுங் கொல்லாம லீயுற வல்லசுரன் 
அப்பசுவைக் கொன்று அன்பால் வருதலுமே 
பட்டசுரர் வீழப் பசுவான தேவரெல்லாம் 
இட்ட முதவா யீசனைப் போய்த்தொழுது 
எம்மைப் பசுவாக்கி எம்பகையைத் தீர்த்ததனால் 
உம்மைப் பசுபதி யென் றோது முலகிலுள்ளோர் 
தானவர்கள் செய்யும் தவங்கண்டு தானவர்க்கு 
ஆனவரங் கொடுக்கி லாதியே வேறன்றி 
என்னிடத்தே யுண்டு யான் தக்க கேளென்று 
துன்னிய மாயனுக்குச் சொல்லி யுபதேசித்து 
செம்மை மலரோனுஞ் சென்றான் திருமாலும் 
அம்மந்திர மபிமந்திரத்தானை வெற்றி கொள் 


6495 


6500 


6505 


1. அபயம் புகுதல் - சரணடைதல் . 2. மூவிலைவேல் - முத்தலைச் 
சூலம் , 8. பசுபதி - பசுக்கட்குத் தலைவன் ( காரணக்குறி ) 


234 


கஞ்சனம்மானை 


6510 


6515 


6520 


ளென்று வியன் மோக அத்திரத்தை 
பற்றியான் மேல் படர்ந்தெய்தா னம்மானை 
அவ்வாத் திரத்தால் அரனுஞ் செருவழிந்து 
இவ்வா றியங்கா திருந்தனன் காணம்மானை 
மாலெய்த பாண மயக்க மயக்குண்டு 
நீலமிடற் றண்ணல் - நின்றனன் காணம்மானை 
ஈசனசந்து நிற்க ஈசன்றன் காசினல் 
வாசல் கடந்து சென்றான் மாதவனு மம்மானை 
மண்டு கடல்போலே மாசேனை சூழ்ந்து வர 
கொண்டல் நிறத்தானும் கூற்றம் போல் சீற்றமுற்று 
கைச்சங்கை வாயில் வைக்க காசினி யு மேழுலகும் 
அச்சங் குடிகொண் டயர்ந்தது காணம்மானை 
வான் சங்கொலி கேட்டு ( வலிமை யுறு )வான்படையும் 
தான் சங்கொலி கேட்டுத்தளர்ந்தது காணம்மானை 
வாசத் திரள்புயத்து வாணனைப் பார்த்துரைப்பான் 
ஈசனுந் தோற்றானினி நமக்குப் போரினிமேல் 
ஆசையெனு மாலுக் கறப்புகலோ மென்றுரைத்தான் 
அணிவரச வாணன் அமத்தியனைத் தான் முனிந்து 
மணிவாசல் காப்பவரோ மன்னர் படை வெல்வார் 
சென்று பரன்றானேகி னாபோதிற் சென்றுழக்கி 
வென்று வாவென் றெனவே வெகுண்டெழுந்தான் 
வந்தவள் அமையந்த நல்லதே காலனென்பான் 
தந்தைதனைத் தடுத்துதான் பணிந்தங் கேதுரைப்பான் 
அங்கி அறுமுகத்தோன் அந்தரி சங்கரனும் 
எங்குள்ள தேவர்களு மேவல் செய்ய வீற்றிருக்கும் 
எந்தா யுனக்கு யிங்கிவ ரொனக்காச்சு 
வந்த மனிதர்களை வான்படை தன்னுடனே 
அற்பத்தில் 3 கொன்று அரை நொடியில் மீளுகிறேன் 


6525 


6530 


6535 


1. நீலமிடற்றண்ணல் நீலநிறக் கழுத்தினையுடைய சிவபிரான் 
2 , காசினி - மண்ணுலகம் . 8. அற்பத்தில் - எளிமையில் . 


கஞ்சனம்மானை 


235 


வெற்பொத்த தோளாய் விடைதா வெனவுரைத்தான் 
அன்றவன் சொல்ல அசுரர்கோன் உள் மகிழ்ந்து 
வென்றென்ன வென்று விடை கொடுத்தா ரம்மானை 
தார்வேட்ட போர் தடந்தோள் - தந்தைவிடை கொடுப்ப 
போர்வேட்ட சிங்கம் பொற்றடந்தோள் மேற்கொண்டு 6540 
ஆனை பரிதேர் ஆட்படைஞர் 2 தற்சூழ 
சேனை அடிவகுத்துச் சென்றனன் காணம்மானை 
கடற்படை போகுவதைக் கண்டு பலதேவன் 
அடைப்படையைக் கைவகுத்து ஆர்ப்பரவஞ் செய்து நின்றான் 
தலைத்தூசி தன்னில் நின்ற சாம்புவன் தன்மேலே 

6545 
மலைத் தேரசைவாணன் மகன் படையும் மன்னர் பெரும்படையும் 
பாணன் திசைமறையப் பாய்ந்தெழுந்தா ரம்மானை 
வென்றிப் படையிரண்டும் மேன்மேல் கறுப்பாக : 
கன்றிப் பொருது களத்தவிந்தா ரம்மானை 
பெருங்குதிரை யானைப்பிண மெல்லாந் தான் மிதந்து 6550 
மருங்கதிரப் பேரணு மண்டினர் காணம்மானை 
கூறுங் கழுகும் கொடியுங் குழா நரியும் 
யாறும் பசாசும் பசிகேட்ட தம்மானை 
சத்திய சாத்தகியும் சாம்பனு முக்கிரனும் 
எத்திசையும் நின்று இகலிஎதிர் பாய்ந்து 

6555 
சேரப்படை பிடிக்கத் தேவகாலன் றனது 
பாரப்படைத் தலைவர் - பட்டனர் காணம்மானை 
மாயன் விடுத்த மயேசுர அத்திரத்தால் 
தீயசுரர் சேனை யெல்லாம் செத்தது காணம்மானை 
சேரப் படவேதான் தேவகாலன் கொதித்து 

6560 
பாரப் படையைப் பணைத்தண்டால் 5 பார்புரட்டி 
செற்றிப் பொருதவரை திக்கெங்குஞ் சிந்தடித்து 


1. தடந்தோள் - விசாலமான , அகன்றதோள் . 2. ஆட்படைஞர் - 
ஆளாகிய படைவீரர் ( காலாட்படை ). 8. கறுப்பாக - சினங்கொண்டு . 
4 , பாரப்படைத் தலைவர் - பெரிய படைத் தளபதி . 

5. பணைத் 
தண்டால் பருத்த தண்டாயுதத்தால் , 


236 


கஞ்சனம்மானை 


6565 


6570 


6575 


பற்றிப் பொருதான் பலதேவன் தன் மேலே 
வெளிப் பொருப்பில் மிகமுருக்குப் பூத்தாற்போல் 
தெள்ளிய மேனி சிவந்து பலதேவன் 
என்றில் வெகுளில் எழில்தேவ காலனைத்தான் 
மன்றிலுடல் கிடக்க வானிலுயிர் நடக்க 
பாஞ்சில் படியில் பலகுருதி யாறோட 
நாஞ்சில் படை 1 யால் நலிந்து கொன்றாரம்மானை 
ஆண்டவன் வீழ அவன் படை யத்தனையும் 
முண்டங் கிருஷ்ணனை மூடிப் பொருதலும் 
கையப் படையாலே கலந்து பலதேவன் 
அப்படையுங் கொன்று அலை கடலில் போகெறிந்தான் 
மைந்தன் மடிந்ததுவும் வான்படை கெட்டதுவும் 
உய்ந்தார் சிலரோடி ஓதினார் வாணனுக்கு 
சென்றார் சொல்கேட்டு செவியில் சுருக்கென்ன 
நின்றாரை யெல்லாம் நெருப்பெழத்தான் பார்த்து 
பாரு மதிரப் படவரவு - முன்னுளைய 
வீரச் சிங்கரசன் தன்னாவிதான் குதித்து 
தற்கோல மேனியெல்லாந் தக்க அணி அணிந்து 
பொற்கோலங் கண்டு புகர்வாள் மருங்கணைந்து 
மால்வரையி னோங்கும் வயிரப்பணைக் கைகள் 
போல நிறையும் வெற்றிப் பொருதடக்கை யாயிரத்தும் 
தக்க படைக்கலங்கள் தாழ்வத் தான் பிடித்து 
நக்கன் புரமெரிக்க நாட்செய்ததே போல 
பாரத் தேரேறி பலபடையு முன் னேவி 
வீரத் துவசம் விசும்புற நின்றாட 
ஊழி யிறுதி ஒலிக்கின்ற பேரிடி போல் 
ஆழி பயங் கொண்டலைய முழவதிர 
சேணாட திரச் செக மதிர வெற்பதிர 


6580 


6585 


6590 


1. நாஞ்சில் படை கலப்பையாகிய கருவி , 2 . படவரவு 
படத்தினையுடைய ஆதிசேடன் . 3 , புகர் வாள் - புள்ளியையுடைய குருதிக் 
கறைபட்ட வாள் , 4 , சேணாடு - தூரத்தேயுள்ள நாடுகள் , 


கஞ்சனம்மானை 


239 


வாணாசுரன் போர்க்கு வந்தனர் காணம்மானை 
சிங்கம் வரக்கண்ட சிந்துரத்தின் கூட்டம்போல் 
அங்கரசர் சேனை அரண்டபடி கண்டு 
தேன்படு தண்டுளபச் சீராமனுந் தானும் 
வான் படை தன்னை மருளாமல் கையமர்த்தி 

6595 
மேய்க்காக வசமிட்டு மேல்க்கொண்டு வாகனமும் 
கைக்காயுதம் பிடித்துக் காணுற்று நில்லுமென்று 
அப்படைக் காகத் தண்ணனைத் தான் பணிந்து 
மல்லார் புயநெடுமால் மகாவிஷ் ணுருவம் 
எல்லாம் வெளிப்படுத்தி ஏக வுருவாகி 

6600 
பொன் மேரிரண்டும் பொருசிறகு பெற்றதென்ன 
மென் மேலவந்த மிக்கெருடன் மேலேறி 
கயச் செங்கைகளில் பஞ்சாயுதம் பிடித்து , 
சங்கை மிகமுழங்கித் தாக்கினான் வாணனுடன் 
மாயன் தனைப்பார்த்து வாணாசுர னுரைப்பான் 

66051 
நீயே யெனச்சாற்றி நினையாம லுட்புகுந்தாய் 
வெய்ய வமர் தேடி வீடினா யிப் போது 
உய்ய வகைதேடி ஓடிப்பிழை யெனவே 
அன்னானைப் பார்த்து அரங்கேசவ னுரைப்பான் 
முன்னா யிருவோரும் மூண்ட பெருங்களத்தே 

6610 
காய்கொண்ட பலவிடையார் கைகொண்டு சொல்வதல்லால் 
வாய் கொண் டுரையார்கள் வல்லியோ ரென்றுரைத்தான் 
அய்ய னுரைக்க அசுரர் மிக முனிந்து 
வெய்ய கடுங்கணைகள் வீசினன் காணம்மானை 
தாமனுந் தன்னுடைய சாரங்கங் கையணைய 

6615 
தீமனுஞ் செஞ்சரங்கள் சிந்தினன் காணம்மானை 
காணுங் கடல்முழக்குங் கண்ணன் தடக்கைவில் 
வாணன் கைவில்லும் மழை முழங்கு மம்மானை 


| 


1. சிந்துரம் - யானை . 2. மருளாமல் - அஞ்சாமல் , 8. ரகவுருவாகி 
ஒரே உருவாகத் தோன்றி . 4. வீடினாய் - அழிந்தாய் . 5. சாரங்கம் - 
வில்லாயுதம் . 

6. மழை முழங்கும் - இடி முழக்கம் செய்யும் . 


238 


கஞ்சனம்மானை 


பொருவறச் சரத்தை ஒருவர் சரத்தா லறுக்க 
இருவர் சரத்தாலு மெத்திசையும் வந்ததுகாண் 

6620 
வாணன் கையாயிரமும் வன்போர் செயக் கண்டு 
காணுங் கையாயிரமு மக்கண்ணனுக்குங் கூட்டி 
அக்கைக்கு முண்டான ஆயுதங்க ளத்தனையும் 
இக்கைக்கு முண்டாக்கி யென்றனன் காணம்மானை 
மாயனும் வாணனுந் தான் வானகனுங் குதித்து 

6625 
கைக்குத்தில் கைகுத்தும் காலேற்றில் கால் தடுத்தும் 
மெய்க்கொக்க மெய்வளர்ந்தும் வெற்புகழ்விட்டெறிந்தும் 
வட்டத்தில் வட்டமிட்டும் மற்போரில் மற்பொருதும் 
எட்டுத் திக்குந் திரிந்து யிங்கேனிலங்கநின்றும் 
விண்ணுறில் விண்ணில்நின்றும் வேலை யைச் சேறுசெய்தும் 6630 
மண்ணுறில் மண்ணினின்றும் மாய்கைக்கு மாய்கை செய்தும் 
காதியுங் கைகலந்தும் கைவிட்டு நீங்கிநின்று 
ஆதியிடந் திரியில் அசுரன் வலந்திரிந்தும் 
அரியிரண் டுற்றதென அமரரு மச்சமுற 
எரியிரண் டென்ன முன்னின் றிருவோருமே பொருதால் 6635 
அலைகட்டு வேலையென்ன அன்னார் படையிரண்டும் 
மலைகட்டி விட்டதென்ன வானமரர் கண்டு நின்றார் 
சரிபோர் செயக்கண்டு தாமோ தரன் முனிந்து 
எரிபோல் விழித்து எதிர்ப்பார் செகுத்து நின்றும் ! 
இங்கின் றவனை யினிக் கொல்ல வேணுமென்று 

6640 
செங்கையிற் சங்கை சிறபாரஞ் சென்னியற்றே 
ஓங்கி யவன் மேலே ஓச்சினான் ஓச்சலுமே 
ஆங்கது சென்று அசுரர்கோனை யடர்ந்து 
மேகத்தி லோடுகின்ற வெள்ளிநிலாப் போலே 
ஆகத்துக் குள்ளோடி அடர்ந்து நுழைந்திடலும் 6645 


1. மெய் வளர்தல் - உடலைப் பெரிதாக ஆக்குதல் . 2. வேலை 
கடல் . 3. மாய்கை - சூழ்ச்சி . 4. செகுத்து நின்று - கொன்று நின்று . 
5. தகம் - மார்பு . 


கஞ்சனம்மானை 


239 


6650 


6655 


சற்று மசங்காமல் சாலப் போர் செய்திடவே 
சொற்ற நெடுமாலும் கோட்டம் பெரிதாகி 
மாலாயுதம் சிலவான சக்கர மொழிய 
காலாயுதமும் நடத்தினன் காணம்மானை 
தண்டுந் தனிவாளும் சங்கும் சுடுசரமும் 
மிண்டி நெருங்கிடவும் வென் போர் செயக்கண்டு 
தருச் சக்கரந் தன்னிற் சந்தமும் வீற்றிருக்கும் 
திருச் சக்கரந் தன்னையும் செல்லப் பணித்தலுமே 
ஆங்கதுவு மோடி அசுரர் விடும் படையை 
தாங்காத முற்றதனைத் தாண்டிப் போர் செய்ததுகாண் 
பஞ்சாயுதத்தைப் பணிந்து பணி யணியான் 
செஞ்சாபம் ! கால்வளைய தீய்க்கண் சிந்தினன்காண் 
வருகின்ற சக்கரமும் மண்டி வளைந்து கொண்டு 
பொருகின்ற வாணன் புயமலையை யொவ் வொன்றாய் 
மாகத் தெழுந்த மலைக்கு வடு வீழ்வது போல் 
வேகித் தறுத்து விழவிட்டது காணம்மானை 
அற்ற கரத்தை யறாத கரத்தா லசுரன் 
பற்றி யரிமேல்பட வெறிந்தா ரம்மானை 
எங்கோ தனை யெழு ஞாயிறு 3 போன்ற 
வெங்கடையத்தால் விலக் கினன் காணம்மானை 
அவ்வாறு கண்டு அசுரேசனு முனிந்து 
கைவார் சிலையைக் கடிதாகக் கால்வளைத்து 
தெய்வக் கொடுங்கணைகள் சிந்தினா னவ்வசுரன் 
அவ்வவை தன்னை யவற்றா லறுத்தனன்காண் 
போர் மன்னற்றன் பிறக்கின்ற வேளையத்தே 
பார் மரத்தின் பணர் வெட்டிச் சாய்ப்பது போல் 
தோள் வளையோடும் சுடுகனகப் பூணோடு 
நீள்புய வாணன் நிறைபுயத்தை யீந்ததுகாண் 


6660 


6665 


6670 


1. செஞ்சாபம் செம்மையான வில் . 2 .. 
8. எழுஞாயிறு - கீழ்த்திசையில் தோன்றும் சூரியன் .. 
சிலையை 

கையிலுள்ள நீண்ட வில்லை . 


களங்கம் . 
4. கைவார் 


- 





240 


கஞ்சனம்மானை 


செற்றிப் போர் செய்யுஞ் சிலகையை சிலகைகள் 
பற்றிய ஆயுதத் தொடிற்றுப் பார்த்ததுகாண் 

6675 
பூண்டவர் போர்செய்ய போர் காண வந்தவர்கள் 
ஆண்ட தோரீசன் அயனோ டருள் புரிந்து 
நண்புற்ற வாணனுக்கு நாமவாசல் காத்ததுவும் 
பண்புற்ற வனேவ பாரப்போர் செய்ததுவும் 
சேர அவன் பேரிற் சிநேகத்தினா லல்லவோ 

6680 
நாரணன் பால்போய் நமக்காக வாணனுடன் 
மெய்யு முயிரும் மிகுதலையு மோரிரண்டும் 
கையும் ( பிறவுறுப்புங் ) கற்பித்து வாவெனவே 
மாற்றப் பசுபதி யை வந்தித் தயனுரைப்பான் 
சீற்றம் பெரிதவன்பால் செல்லப் பயப்படுவேன் 

6685 
சேணுற்றரி பாரிலிரு வோருஞ் சொல்லிலுமை 
காணிற் சிறந் தணிவன் காரியமுங் கைகூடும் 
ஏற்றா எரனு மிழற்றின மேலேறி 
சென்றா னயனோடுஞ் செங்கண் மாலவ்வளவில் 
இவணய மானெகிழ்ந்து எருத்தின் மேல் பொருதுகின்ற 6690 
சிவனை யெதிர்கொள்ளச் செல்லுந் திருமாலை 
பங்கயத் தாதி பணிந்தான் பதமலரில் 
சங்கரனு மாலுந் தழுவினார் தங்களிலே 
நீண்டானும் நிமலனும் நிற்கின்ற வேளையத்தே 
ஆண்டான் வரவை அறிவித்தா னந்தகனும் 

6695 
அத்தனையும் கேட்டு அரங்கேச னே துரைப்பான் 
இத்தனையும் வாராதே ஏற்கவே ஆள்விடுத்தால் 
முற்றா முதல்வன் மொழிப்படி யரனையும் 
பெற்றா ளெனவே பிரசாதஞ் செய்பளவில் 
கண்ணுற்ற வாணன் கரங்கள் தொளாயிரத்தில் 

6700 


1. செற்றி 

சினங்கொண்டு . 2. பசுபதி - சிவபெருமான் . 
8. அயனோடும் - பிரமனோடும் . 4. பங்கயத் தாதி - தாமரையில் 
தோன்றிய முதல்வனாகிய பிரமன் . 5 . நீண்டானும் , நிமலனும் 
திருமாலும் , சிவனும் . 


- 


கஞ்சனம்மானை 


241 


6705 


6710 


தொண்ணூற் றெட்டுந்தான் துணிந்தது காணம்மானை 
அம்மட்டில் மாயவனு மாயுதங்களை யழைத்து 
சொம்மிட்டு வைத்துறையில் தோணி நின்றாரம்மானை 
கஞ்சானனுங் கருவேல் பிறந் தாதவிழ்ந்து 
பஞ்சா யுதத்தைப் பணிவிலக்கி நிற்பளவில் 
அடக்கைத் திரளழிந்த அசுரனு மவ்வளவில் 
தடக்கை 1 யிரண்டுந் தலையும் தன்னாருயிரும் 
சேதப் படாதே சிவனரு ளுண்டாகி 
போதக் கணைபோய் புயல்வண்ணனைப் புகழ்ந்து 
அச்சுதன் மைந்தன் அனுருத்திரன் தனையும் 
கச்சிளங் கொங்கையணி கன்னியுழை தனையும் 
செம்மணி முத்தின் திரளும் திரவியமும் 
அம்மணியு மாயற் கடியுறையாக் கொடுத்து 
ஓராதே உன்னோடு யுத்தம் செய்தேனதை நீ 
போராழி மாலே பொறுத்தருள வேணுமென்று 
பாதந் தொழுது பலவிதமாகத் துதித்தார் 
மாதவனும் பால் வண்ணனைப் பார்த்துரைப்பான் 
அல்லா திறத்தானை ஆயிரங்கை யுண்டானை 
எல்லா மிடுக்க மிரண்டு கைக்குமுண்டாகி 
துன்று மிருப்புத் துலையாத செல்வமுடன் 
என்று மிருப்பாய் எனவே வரங்கொடுத்து 
ஆங்கமல மேனி யமலனு மச்சுதனும் 
பூங்குழல் வாணனைத் தான் போக விட்டாரம்மானை 
அன்னா னடந்தபின் ஆனமுனிவோர் சூழ 
முன்னாய் முதல் தானாய் மூவுருவாய் நின்றருளும் 
பங்கயனு மாலும் பரமேசுரன் தானும் 
தங்களிலே பேசிச் சகலமு முள்ளுணர்ந்தான் 
கண்ணனு மவ்வளவில் கண்ணுதலோனைத் துதித்து 


6715 


6720 


6725 


1. தடக்கை அகன்ற கை . 2. அடியுறையாக் கொடுத்து 
பாதகாணிக்கையாகக் கொடுத்து . 8. பால் வண்ணனை - பலராமனை . 
4 , மூவுருவாய் - அயன் , அரன் , அரி என்ற மூன்று உருவம் . 

31-32 


242 


கஞ்சனம்மானை 


6730 


1 


6735 


6740 


எண்ணு கயிலைக் கெழுந்தருள் கெனப்பணிந்து 
பூங்கமல வேதாவும் போகவிடை கொடுத்து 
வாங்கு கடற்படையும் மன்னருந் தற்குழ 
உத்தருத் திரனும் உழையு முடனாகக் 
கற்றை மணிக்கவரி கன்னியர்கள் காலசைப்ப 
பைம்பொற்றேர் மேலேறிப் பல்லியங்களார்ப் பெடுப்ப 
செம்பொற் றிருமாலும் சென்றனன் காணம்மானை 
சுற்று வரையும் சுரமும் பலகடந்து 
பொற்றுவரை மூதூர் புகுந்திருந்தா ரம்மானை 
வாணனுயித்தம் மகிழ்வுற்றுக் கேட்க வல்லார் 
நீணிதியும் 3 சந்ததியும் நிச்சயம் உண்டாகி 
மண்ணு மிகுத் தலத்தில் வந்தித்து வாழ்ந்திருந்து 
எணணுஞ் சிவலோகம் - ஏற்றிடுவா ரம்மானை 
வடிப்படை மாயோனும் வாணனுயுத்தந் தனக்கு 
படைத்துணை வந்த பலநாட் டரசர்களை 
அன்பாகப் பூரித்தவர் பதிக்கே போகவிட்டு 
இன்பாய்ச் செருக்கி இருந்தனன் காணம்மானை 
நன்மை நிகழ நடக்கின்ற நாளையிலே 
வன்மை பவுண்டரிக வாசுதேவ னென்பான் 
மிண்டுத விசுடைய விசுவா மித்திரன் மகனை 
கண்டு பிடித்திறுகக் கைக்குற்றந் தன்னை மிக 
உன் தாதை செய்த தவமொன்றன்றி யென் றனக்கு 
தந்தந்த மாமுனியால் தாரை யெனக்கிட்டுவித்தால் 
நன்று படைத்திரளை நானுன்னை யல்லாது 
கொன்றுவிடுவே னென்று கோபித்துப் போகவிட்டான் 
மற்றை முனி மகனும் வாதைப் பட்டோடிவந்து 
தன் தந்தையைக் கண்டு தாளிற் பணிந்தழுது 


6745 


6750 


6755 


1. காலசைப்ப காற்றுண்டாக . 2. பல்லியங்கள் 

- பலவகை 
இசைக் கருவிகள் . 8. நீணி தி நீண்ட பெரிய செல்வம். 
4. சிவலோகம் - சிவபதம் . 5. பூரித்து - உபசரித்து அளித்தல் . 


கஞ்சனம்மானை 


213 


6760 


6765 


சீறிப் பவுண்டரிகன் செய்த தெல்லாம் செப்பிடவே 
வீறுமுனிவன் விசுவா மித்திரனு மேதுசொல்வான் 
வாராப் பவுண்டரிக வாசுதேவன் வரவு 
கேளாய் மகனே கிரேத யுகந்தனிலே 
எல்லையிற் காட்சி யிரணிய . னென்பானொருவன் 
வல்லசுரர் வங்கிஷத் தோன் மாயவரமுடையோன் 
தேவா சுரர்கள் தினந் தோறு மேவல் செய்ய 
மூவுலகுக்கும் : முதல்வனாய் வீற்றிருந்தான் 
அன்னானுக் காற்றாது அயனு மமரர்களும் 
முன்னானைக் காத்த முதல்வனுக் கொல்லென்றார் 
பஞ்சாயுதனும் பிரிந்தங் கவர் களுக்காய் 
நஞ்சா மிரணியனை நரசிங்கமாய் வதைத்தான் 
மற்றவன் பெற்ற மகன் பிரகலாதன் தனக்கு 
கொற்றத் திருமால் குதித்து வரங்கொடுத்து 
உன்னா லமர் பொருது ஒருவனாய்ச் சாகாமல் 
என்னால் தொலைந்து எழில்முத்தி பெற்றிருக்கும் 
என்று வரமீந்து யெழில் சங்கு சக்கரமும் 
அன்னவனுக் கீந்து அரிகேசவனும் போனான் 
அன்னான் மாயோன் அய்யனிட்ட சாபத்தால் 
மன்னர் குலத்துதித்து வான் புள்ளு வாகனமாய் 
ஆழியுஞ் சங்குமுடனை ந்தாயுதம் பிடித்து 
வாமும் பவுண்டரீக வாசுதேவ னெனவே 
தன் பேருரைக்கத் தவசத்தியும் வலியுன் 
அன்பேது மில்லை அவனுடைப்பேர் வேண்டா 
தேவாகி நின்ற சிறி வாசு தேவனாய் 
சாகா னொருவா சாகான் பிணையொன்று 
மாமுனி தன்னுடைய மைந்தனுக்குச் சொல்வதனை 
தீய முனியான சீறி நாரதன் கேட்டு 


6770 


6775 


6780 


1 , சீறி - முனிந்து . 2. தேவாசுரர் - தேவர்களும் , அசுரர்களும் . 
8 : மூவுலகுக்கும் - சுவர்க்கம் , மத்திமம் , பாதளம் என்னும் மூன்றுலகங்கள் , 
4. அய்யன் - தலைவன் ( திருமால் ) 


கஞ்சனம்மானை 


மண்டு புகழ்த் துவரை வாழ் வசுதேவனைத்தான் 
கொண் டிவனையுங் கெடுக்க கொல்லுளிக்க வேணுமென்று 6786 
சிந்தையி லன்றி தெரிந்து சிவுக்காக 
வந்து பவுண்டரிக வாசு தேவர்க் குரைப்பான் 
மன்னா வுனைத்தான் வௌவுவான் போலொருவன் 
உன்னாயுதம் பிடித்து ஓர்புள்ளின் மேலேறி 
உட்காதே தானுமொரு வாசுதேவ னென 

6790 
வெட்காதே பேரிட்டு விண்ணா திருப்பானை 
கண்டு தெரியாமல் காவலனே உன் பக்கல் 
மண்டு விடாயோடே வந்தேனென மொழிந்தான் 
கேட்டு முனிமொழியைக் கேட்ட பவுண்டரீகன் 
வேட்டு விளைவளர்க்கும் வெம்முனியைப் பார்த்துரைப்பான் 6795 
பற்றார்கள் - செய்யும் பரிபவங்கள் கண்டாக்கால் 
உற்றாரு முன்போ லுடன் பாரி யாரென்று 
நன்றி பல வுரைத்து நாரதனைப் போகவிட்டு 
வென்றி யரசரோ மிக்க படை யோடும் 
மேவா அசுரர் விறற்சேனை முன் பணிந்து 

6800 
தேவாகிய தேவர்கோ னுட னுரைப்பான் 
உன்னைப் பணிந்திருந்தே னுற்றசுரர் கோமானே 
என்னைப் பழித் தொருவன் என் போலிருந்தானாம் 
அங்கவன் சாதல் அவன் கையிற்றான் சாதல் 
இங்கிவை யல்லா தியானங் கிருப்பதில்லை 

6805 
வாளசுரர்க் கெல்லா மறைபுகுந்தேன் வாருமென 
நீளசுர ரெல்லாரும் நின் றவனைப் பார்த்துரைப்பார் 
விற்றானை மன்னா வெகுட்சியால் நீயவனை 
சற்றாக வென்றி தனியே போய்ச் சாகாதே 
எங்குலத்தை யெல்லா மிடர் செய்தான் மற்றவன் தான் 6810 
அங்கவனைச் சூழ்ந்து அனைவோரு மாய்ப் பொருது 
கொல்லிட வேணுமென்று கூடி யொருமையிட்டு 


. 


1. உட்காது பயப்படாது . 2. பற்றார்கள் பகைவர்கள் . 
8. பபவங்கள் - தீமைகள் . 4. வெருட்சியால் - சீற்றத்தால் , 
5. ஒருமையிட்டு - ஒன்றாகச் சேர்ந்து , 


கஞ்சனம்மானை 


245 


6815 


6820 


6825 


வல்லசுரர் சேனை மதித் தெழுந்த தம்மானை 
சேனையுங் கைவகுத்துச் சென்றது காணம்மானை 
அரசர் படையும் அசுரர் படையும் 
திரைசேர் பெருங்கடல் போல் சென்றது காணம்மானை 
பாரப் பவுண்டரீகன் பஞ்சாயுதம் பிடித்து 
வீரத் துவசம் ! விசும் பளக்கச் சென்றனர்காண் 
மாலை யணி புயத்து மலையப் போர் வேண்டி 
வேலை யொரு புறமாய் விட்டிருந்தா னம்மானை 
மிக்கோர்க்குச் ( சார்பாய் வீற்றிருந்த நாரதனும் 
தொக் கோடி வந்து துவார பதி புகுந்து 
முகுந்தனைப் போற்றி முனையப் பவுண்டரீகன் 
புகுந்து விசேஷம் புகல லுற்றானம்மானை 
உன்கைக் கொரு னாலுக் கொற்ற வுமை பெற்ற 
தன்கையினா லர்ச்சித் தானும் பஞ்சாயுதனாய் 
வான் பக்ஷி யொன்றேறி வாசுதேவ னெனவே 
தான் பெற்ற பேராகிச் சங்குவளையும் பிடித்து 
மன்னர் படையோடும் வல்லசுரர் சேனையொடும் 
துன்ன நெருங்கி தொடர்ந்துன்னை போர் வேட்டு 
பவுண்டரீகத் தேசத்திற் பார்த்திபனா மற்றொருவன் 
தவண்ட முரசதிரச் சாகாபோகத் திருந்தான் 
உன்னடியேன் கண்டதனை உன்புக்கலோடி வந்தேன் 
பொன்னடி யாயப் புகுந்தனன் காணம்மானை 
சீராய சொல்லாற் செரிந்தபரி வுகைத்து 
நாராயணனு மந்த நாரதனைப் போகவிட்டு 
பாரப் படையும் படைத்தலைவர் தங்களையும் 
சேரத் திரட்டிச் சிகரம்போல் தேரேறி 
சத்திய சேனனுக்குச் சானித்தியம் கொடுத்து 
மெத்தப் பலதேவன் மிக்கோருடன்போத 


6830 


6835 


6840 


1. வீரத்துவசம் - வெற்றியை நிலைநாட்டும் வீரக்கொடி . 2. துன்ல 
நெருங்கி - மிகுதியாக நெருங்கி . 8. சானித்தியம் - உயர் நிலை , 


246 


கஞ்சனம்மானை 


புட் கொடி - யாடப் பொருகரி மாத்தேர் சூழ 
உட்கிடனாக ருலகந் தலை பணிப்ப 
கார்வேட்ட மெய்யன் கனல்போல் கண்விழித்து 
போர்வேட்ட கோளரி போல் பொருதனன் காணம்மாளை 
கண்ணன் படைவரவு கண்டு பவுண்டரிகன் 

6845 
துண்ணென்ன தன்னுடைய துணைச்சேனை . கைவகுத்து 
பானுமதி யும் பரந்து போருண் டதுபோல் 
தானும் (விரைந்து ) தாக்கினன் காணம்மானை 
பரமன் படையும் பவுண்டரீகன் மாப்படையும் 
சாவா நிலையாய்ப்பாறி தாக்கின்ற போர்க்களத்தே . 6850 
வேற்றலைய செருமலையப் பொருமலை யுற்றிடும் போல் 
மிகுதல முட்கிட மதகரிகள் தலையிட்டதம்மானை 
நகுபடை நடுவுட் கடல் திரை யேற்றுவதென்னாமிக 
இகலிப் பொருகவெனப் பரி எதிர்த்ததம்மானை 
அலை வற்றிட சுழல்மாருத மிடைபட்டனதெனவெல்லும் 6855 
சிலை பற்றிய மாதேர்கள் செலுத்ததம்மானை 
தணி வற்றிடு விடியொத்தது சமானெனவீரர்கள் 
அணி பற்றிய பரிசைத்திரள் 5 அடிபட்டதம்மானை 
முனைவிற்கொடு சிலர்விட்டிட வெழவுச்சியி லெதிர்முட்டிட 
கனை மெத்தவு மனலிட்டதுக் கனற்றையம்மாளை 

6860 
கொடியற்றன குடையற்றன குருகற்றன இடிபோலதிர 
துடியற்றன மிடறற்றன தொடையற்றன தம்மானை 
கதையற்றன சிலையற்றன கடகற்றன கனவராகனை 
குதை யற்றன பேர்குகைப்படைக்குல மற்றதம்மானை 
தலையற்றனர் குலையற்றனர் சரணற்றனர் 6 கன நீள்புய 6865 
மலையற்றனர் செருவிற்புலர் வசமற்ற தம்மானை 
கரிபட்டன இரததிரள் கலைபட்டன கடிதாகிய 


1. புட்கொடி - பறவையாகிய கருடக்கொடி அசைய . 2. கோளரி 
பிற உயிர் கொள்ளும் சிங்கம் . 8. துணைச்சேனை - பின்படை ( உதவிப் 
படை ) 4 . பானுமதி சூரிய சந்திரர் . 5. பரிசைத்திரள் - 
தேடயக் கூட்டம் . 6. சரணற்றனர் - பாதங்கள் இற்று வீழ்ந்தனர் . 


கஞ்சனம்மானை 


241 


6870 


6875 


6880 


பரிபட்டன செருவுற்றவர் - பலர்பட்டன ரம்மானை 
இருவர்க்கமு மிகலிப் போர்யிடிபட்டிடு முடல் வெற்புகள் 
பொருகப் பொழி குருதிக்கட் புரளுற்றதம்மானை 
வலியிப் பிணமலை மேற்றிட மகிழ்வுற்றணுவலியார்களை 
நலியத் திசைதோறு மலகைகள் 1 நடமிட்டதம்மானை 
துளவப்புயல் ( பெரியோன் ) தொடர் போர் வமராடினும் 
அலிவற்றிட வசுரப்படை அடிபட்டன தம்மானை 
பொன்படாத் தானை புனையும் புயல்வண்ணன் 
தன் படைக் காற்றாமல் சாய்ந்த தசுரர்படை 
( முன்னின்ற சேனை முகஞ்செய்ய வாறுகண்டு 
ஒண்ணின்ற போரணியும் வீரர்கள் தங்களையும் 
சேரத் திரட்டி செறிந்த பவுண்டரீகன் 
மூரிக் கடல் - போல மூரினன் காணம்மானை 
வல்லசுரர் சேனை வளைந்து பொரக்கண்டு 
செல்லனையாள் சேனை திகைத்தது காணம்மானை 
ஓங்க லென வேயுரத் தேரிலுங் குதித்து 
மொய்த் தெண்டிசை யனைத்தும் மூடுபடைக்கடலை 
கைத்தண்டு கொண்டு கலக்கினன் காணம்மானை 
ஆளையுந் தேரு மடர்பரியும் காலாளும் 
சேனையுந் தண்டாற் சிதைத்துக் குழம்பாக்கி 
எங்கும் வெருட்டி எதிர்ப்பாரு மன்றியிலே 
சிங்கம் போலெங்குந் திரிந்தனன் காணம்மானை 
பாரப் படையழிவைப் 4 பார்த்துப் பவுண்ட ரீகன் 
வீரச் சிலையை மிகவெடி நாணெறிந்து 
துடையிற் சுடுகணையாற் சூழ்ந்து புயல்வண்ணன் 
படையைத் துரத்திப் படைத்தலைவரைச் சிதறி 
தேக்கும் புகழ்சேரச் சிறுவாசு தேவனுடன் 
தாக்கியவனுடனே தான் சில வார்த்தை சொல்வாள் 


6885 


6890 


6895 


1. அலகைகள் - பேய்கள் . 
கடல் .. ; 

ஓங்கல் - மலை . 
படைகள் அழிவதனை . 


2. மூரிக்கடல் - ஒலிக்கின்ற பெரிய 
4. பாரப் படையழிவை - மிகுதியாகப் 


248 


கஞ்சனம்மானை 


6900 


6905 


இத்தனை நாட்கள் என்னைப் பழித்திருந்தாய் 
அத்தனைக் கப்போ தகப்பட்டா னென்னலுமே 
மாயோ னெடுத்துரைப்பான் வாசுதேவா வுனது 
ஆயா மிடுக்கை யறியா தங்கழித்தேன் 
இப்போர் தவிர்ந்து யான் தோற்றுப் போகின்றேன் 
மெய்ப்போருடையாய் விடுவையோ யென்றுரைத்தான் 
ஓதுமொழி கேட்டு உரைப்பான் பவுண்டரீகன் 
ஓதலனாய் யென்னிடையுற்றிவ் வார்த்தை சொல்லாதே 
மோதச்செருக் களத்தில் முன்னின்று சொன்னவுன்னை 
காயப் படாதே களத்தில் கடுங்கணை யால் 
வீயப்படுத்தாதே " விட்டகன்றா யென்று சொல்லி 
திலகம்புய கண்ணிறைவன் மேலென்று கொண்டு 
அலகம்பால் மூடவெய்து ஆர்ப்பரித்தா ரம்மானை 
தேனுந்து தண்டுளபச் செல்வனுந் தீபக்கணையால் 
வானுந் திசையும் மறந்தனன் காணம்மானை 
முட்காங் கொந்தம் முசலம் முசும்பிண்டி 
கட்பணம் நேமிகளை கதிர்வேல் கையம்பு 
ஒன்றொருவர் விட்டகணை ஒன்றொருவர் தான் தடுப்ப 
சென்ற திசை யனைத்தும் தீப்பாய்ந்த தம்மானை 
அப்போ தரியை அகூரனடி வணங்கி 
இப்போ திவனை எதிர்ப்பையாய் நாட்டாதே 
சக்கரத்தை விட்டுத் தடாயா யெனுமளவில் 
உக்கிரத் தால் மாயோனு மொக்குமெனச் சம்மதித்து 
பஞ்சாயுதத்தைப் பணியேவிப் பார்த்து நின்றார் 
அஞ்சாயுதமும் அசுரர் படை யனைத்தும் 
கொன்று தரிசறுத்துக் கோமன்னரைத் துணித்து 
சென்று பவுண்டரீகன் சேனைப்படை யத்தனையும் 
மாயத்துப் பவுண்டரீகன் வா வசுதேவன் றனையும் 


6910 


6915 


6920 


1. கடுங்கணை - கொடிய அம்பு . 
3. உக்கிரம் - சீற்றம் . 


2. வீயப்படுத்தாது - கொல்லாது . 


கஞ்சனம்மானை 


219 


6995 


6930 


6996 


வியத் தலை துணித்து மீண்டது காணம்மாளை 
அன்னானந் தலையை அறுத்தந்த சக்கரமும் 
தன்னாயகன் பதத் 1 தில் தான் வணங்கி நின்றதுகாண் 
மன்னிடங் கொள்ளாமல் வந்து படையத்தனையும் 
விண்ணிடை யேற்றுவித்து விரைமுடி சூடி 
மந்திரத்தோள் மாயன் மணித்தேரை மேற்கொண்டு 
கற்றிரீபர் சூழ கடற்படை தற்சூழ 
பைம்பொன் முரசதிர பல்லாண் டிசைமுழங்க 
செம்பொன் மதிள் துவரை சேர்ந்திருந்தானம்மானை 
மின்னு சுடராழி வேந்தன் தமரோடும் 
என்னிலமும் போற்ற யிருக்கின்ற நாளையிலே 
போர்வேந்தர் வங்கிஷத்தில் போதப் பொலிவுடைய 
தார்வேந்தன் சந்திர சக்கிரவாண னென்பான் 
மாதவத்தாற் பெற்ற மகளரிவை சுந்தரியை 
காதை வதுவை மணங் காசி ராசற்களிக்க 
பொங்கு மணவோலை போர்வேந்தர் பக்கலுக்கு 
எங்கு விடுப்பளவி லெய்தியவ னேவி 
காளாபதி யுரைப்பாள் காவலனே யிவ்வோலை 
ஆளுந் துவரைக் கசத்துவிட வேண்டாம் 
செந்தா மரைக் கண் சிறுவாசு தேவனென்பான் 
வந்தால் விதர்ப்பன் மனம்போலக் கலகம்வரும் 
என்ன அவனு மிதுவே கருமமென்றான் 
அன்னதை யெல்லா மறிந்தந்த நாரதனும் 
தனித்திருந்தாள் வந்திறைஞ்சி நட்பார் புடைசூழ 
இனி திருந்தார் மாயவரை யேற்றி எடுத்துரைப்பான் 
தாமனே சந்திர சக்கிர வாணனுட 
மாமகள் பூமகளில் வாகுடையாள் தன்னையந்த 
காசியிராசனுக்குக் கல்யாணம் செய்வது வாய் 
பேசினான் கேட்டதனைப் பிந்தாமலோடி வந்தேன் 


6940 


6945 


6950 


1. பதம் - திருவடி . 2. வதுவை மணம் - திருமணம் ( ஒருபொருட் 
பன்மொழி ) 

3. பக்கலுக்கு - பக்கத்திற்கு . 


250 


கஞ்சனம்மானை 


6955 


6960 


6965 


செழுந்துளபப் பூணானே திட்டொன்றாச் சிந்துரத்தால் 
எழுந்தருள் நீகடுக 1 வென்றனன் காணம்மானை 
நன்பாரளந்தானும் 2 நாரத மாமுனி மேல் 
அன்பா யிவ்வார்த்தை அறிந்துவந்து சொன்னவுன்னை 
பூசிப்பே னென்றுவைத்துப் பூசித்துப் போகவிட்டு 
தூசிப்படைக்குத் துடிசாற்று 3 மென்று சொன்னார் 
வள்ளலுரைப் பளவில் மன்னவரும் வாள் படையும் 
கொள்ளவருங் கடல் போல் கூடினன் காணம்மானை 
செங்கண் நெடுமாலுந் தேரேறிச் சேனையுடன் 
தொங்கல் நிழற்ற துடிகளிடி முழங்க 
பூழிச் சுடர்மறைக்க போர்வாணன் தனைக்கண்டு 
வாழுங் கபோதக மாமுனிவன் வந்துரைப்பான் 
ஆசிலா மேனி யருமைக் கொள்ளவரும் 
காசியிராசன் தோற்றம் கண்ணனே கேட்டருளாய் 
சீதக்கடல் கடைந்து தெள்ளமுத முண்பதுவாய் 
ஆதியமர ரோடும் அப்போது தான் கூடி 
மந்தரமே மத்தாக வாசுகியே தாம்பாக 4 
சந்திரனே தூணாக தாழியு மாழ்கடலும் 
சீராமராயன் திருமகள் தன் கேள்வன் 
பேராமை யாகிப் பெருங்கடலி லுட்கிடப்ப 
மாலின் முதுகில் மணிமந்திரஞ் சூழல் 
காலம் பலவாய்க் கடைந்தார் கடைதலுமே 
கோலால மாகிக் கொழுங்கனலாய் மெய்தார்த்து 
ஆலால நஞ்சம் அலைகடலில் தோன்றிடவே 
துண்ணென்று நீங்கிச் சுரரு மசுரர்களும் 
கண்ணுதல் வாமும் கயிலைக்கே சென்றடைந்தார் 
அஞ்சலி யென்று அரனு மவர்களுக்காய் 
ஆண்டங் கிருதினமு மாதி விடை கொடுப்ப 


6970 


6975 


6980 


3 
. 


- 


1 . கடுக - விரைந்து . 2 , பா ரளந்தான் - உலகை மூவடியால் 
அளந்த திருமால் . 

துடிசாற்றும் பறை அறிவியுங்கள் . 
4. தாம்பாக - கயிறாக. 5. உட்கிடப்ப - கடலின் உள்ளே ஆமையாய் 
கிடக்க . 6. ஆதி - உலக முதல்வனாகிய நாரணன் , 


கஞ்சனம்மானை 


251 


6985 ) 


6990 


மீண்டுங் கடைய விரையவரு மவ்வளவில் 
ஓருரு மையால் ஓங்கல் 1 சுமக்கயிலே 
பேருருவ மொன்றாகிப் பேராயிரத் தானும் 
வாகோடுற நிமிர்ந்து வன்கைகள் ஆயிரத்தால் 
கோகோவெனக் கடலைக் கோலிக் கடை. தலுமே 
அஞ்சாமல் வந்தங் கசுரரும் தேவர்களும் 
பஞ்சாயுதனைப் பலமுகமாய்த் தான் துதித்து 
கைக்கொக்கப் பற்றி கரியமால் தன்னுடனே 
ஒக்கக் கடைந்தா ரொரு சத்துவமாக 
பாரிய வாலப் பருமலை 2 யுட் கலக்க 
வாரிகோ வென்று வயவாய் விடற்றலுமே 
மெத்திய வானத்து வென்றார்கை போல 
வெத்திசை யுற்ற மெறிந்தனன் காணம்மானை 
கொற்றப் படாத கொம்பள வான் கொடியும் 
செற்றக்கரை யெங்கும் சேர்ந்தது காணம்மானை 
ஆமையும் அலவனும் மற்றுள் ளதுவும் 
மாமணிச் சிப்பிகளு மண்டினன் காணம்மானை 
வரையிற் பெரிதான மடையிற் குலங்களெல்லாம் 
திரையிற் பலகரையிற் சேர்ந்தது காணம்மானை 
மாலமுது லெக்குன்ற மலையிடமர்ந்தான் சூழல் 
கால்முறை ஓச்சிக் கடைகின்ற காலையிலே 
கேட்டை விளைக்க கேதுற்ற வாகினியாய் 
சேட்டை வெளிப்பட்டாள் தின்றவரைச் செல்வையிலே 
பேரா திருபுறமும் பின்னுங் கடையளவில் 
சீரார் திருமுறுவல் சீதநிலா 4 வரும்பி 
மாதேவர் கைமுகிப்பம் சேற்ற மேனியுடன் 
சீதேவி வந்துதித்து செங்கண்மால் மார்புறைந்தாள் 
பின்னுங் கடைந்தார் பெருகப் பெருங்கடலில் 


6995 


7000 


7005 


1. ஓங்கல் - மலை . 2. பருமலை - பெரிய மலை . - 8. மடையிற் 
குலங்கள் - நித்திலக் குலங்கள் . 4. தநிலா - குளிர்ந்த நிலவு . 


232 


கஞ்சனம்மானை 


மன்னு மணியும் மரகத வான் மணி 1 யும் 
ஆவுங் கலனு மயிராபதக் களிறும் 

7010 
காவும் பலகோடி கன்னியரும் தோணினர்காண் 
மீண்டா தரித்து விறுவிறென தான் கடைந்தான் 
ஆண்டாயிரஞ் சென்ற தவ்வளவில் கடலில் 
வானவர்க்கு முப்பிறுதி வான் மருந் தானாகி 
ஏனை யசுரரா யவர்க்கு மிருவினையாய் 

7015 
தோயாத் துகிலு சுடர்க்கலனும் புனைந்து 
சாயாமற் செவ்வேச முற்றிர மூலத்திருந்து 
தெள்ளமுத மன்னர் சிலர் சூழத் தேசுடனே 
ஒள்ளமுத கும்பம் உதித்தது காணம்மானை 
உன்னி யமுதம் உதிக்க உடனுதித்த 

7020 
கன்னியா ளொருத்தி காசியென்னும் பேருடையாள் 
கோளறு காட்சி குலையாது நீயுள்ள 
மாளுவ ராசன் மனைவியாய் வீற்றிருந்தாள் 
பன்னாளவள் வயிற்றில் அதிபலத்தோடும் பிறந்த 
மின்னார்சுடர் வல்லி மலரங்கன் மற்றிவன் பேர் 

7025 
தேவரும் தானவரும் திண்புவியி லுள்ளோரும் 
ஆவருங் கொல்லா அழியாவர முடையோன் 
மூன்றுகழுத் துடையோன் மூவிரண்டு தோளுடையோன் 
கொள்ள மலைபோல கொடியகண் ணாறுடையோன் 
வெள்ளி மலைபோல மேவிய மெய்யுடையோன் 

7050 
சக்கிரவாணன் மகள் தன்னை மணம்புணர 
உக்கிரமாக வுடையறு படை யெடுத்தான் 
மற்றவனா லுன்னை வலுசெய்ய வேணுமென்று 
கொற்றவர் களெல்லாம் கூடிப் பறைந்திருந்தார் 
கார்முகத்து மாலே காசினியிராசன் றன்னை 

7035 


சிறந்த 


மணிகள் 


1 . வான்மணி 

விலை மதிப்புடைய 
2. அயிராபதக்களிறு - இந்திரனது அயிராபதம் என்னும் யானை , 
8. கோழை காட்சி - குற்றமற்ற அறிவு 


கஞ்சனம்மானை 


போர்முற்றும் வெல்ல போர்வேந்தர் மாட்டார்கள் 
அஞ்சனமே பாயநீ அன்னான் வடிவுகொண்டு 
வஞ்சனையாய் கொன்று மணஞ்செய்யாய் மானை " யென்று 
சாற்றிய நிலையைத் தாமனை வற்புறுத்தி 
போற்றி விடைகொண்டு போனான் கபோதகரும் 

7040 
அந்நேரந் தன்னில் அணிவிதர்ப்ப ...மன்னன் 
முன்னே தோற்றிட்ட முதுவேந்தர் " தாங்கூட்டி 
அலைகாற்றுவர அரசாளு மாயனை என்று 
கொலைகாசி ராசனால் கொல்லுவிக்க வேணுமென்று 
சக்கிரவாணன் தன் தொலையா எழுதி 

2045 
புக்கவரச ரெல்லாம் பொய்யோலையை விடுத்தான் 
ஓலை விடுத்த வுடனே அனைவோரும் 
பாரில் மணிக்காசி மன்னனை வந்து கண்டு 
காரியம் சொல்வதுபோல் காசி யிராசனுடனே 
சீரியார் போலச் சிராசந்தன் ஏதுரைப்பான் 

7050 
நிறை கற்பறியாத நீலவண்ணன் சூழ்ச்சியினால் 
பிறகற்பலன் கொள்ளும் பெய்வளையைக் கொண்டது போல் 
நீயேறனையாய் நிதிய வெட்குங் கன்னிதனை 
மாயோன் விலக்குதற்காய் வாரானெனக் கேட்டேன் 
தென்படாதே யென்று சிராசந்தன் வற்புறுத்தக் 

7055 
கன்படாத் தீயுமிழ்த்தக் காசியிராசனு ரைப்பாள் 
ஏழைகாளுங் களைப்போலி யானு மெளியேனோ 
வாழை வனத்துற்ற மற்றகேசம் போலே 
களவாடு மாயனை நான் கண்ணெதிரே கண்டலுமே 
பிளவாடி நாற்றிசையும் பிச்செறிந்து போடுகிறேன் 7060 
வீசிய போர்க்களத்தில் வேந்தரே யென்னெதிரே 
வாசுதேவன் தான் வருவானாய் பொல்லாதோ 


1 . மானை - மான் போன்றவளே ( உவமையாகுபெயர் ) 
2. முதுவேந்தர் பழைய மன்னர்கள் . 

8. பொய்யே 
பொய்யாகச் செய்தி எழுதிய கடிதம் . 4. களவாடு மாயன் - வஞ்சகக் 
கண்ணன் . 


254 


கஞ்சனம்மானை 


7066 


7070 


7075 


நேசத்தால் கரும் நேர்ந்து போர்க் காணுமென்று 
பாசத்தா ரானவர்க்கும் பாரிடத்திற் பார்த்திபர்க்கும் ! 
தக்கவா றோசரித்து தானும் பணிபுனைந்து 
மிக்க படைசூழ வீறுந்துடி யதிர 
தூய்சக்கிர வாளந் தொடர்ந்த படையோடும் 
போயசக்கிர வாளம் புறம்புகுந்தா ரம்மானை 
அந்நேரந் தன்னி லரசர் விடுந்தூதன் 
மின்னே கடற்றுவரை வேந்தனை வந்து கண்டு 
வஞ்ச மணவோலை வாசவன் - கை கொடுத்து 
அஞ்சலி செய்து 3 அருகுநின்றா ரம்மானை 
வந்தோலை வாசகமும் வாய்மாற்றமுங் கேட்டு 
கொந்தலிடுந் தோள் குலுங்க நகைத் தருளி 
தம்மை மதித்திருக்கு மஞ்சமமந்தவ னாகையினால் 
எம்மை மதித்து எழுதாரோ வோலையென்று 
சீதரன் தானும் திருவுளத்தே யறிந்து 
தூதரை நல்வார்த்தை சொல்லி விடுத்தருளி 
சுந்தர மாள துவாரபதி நீங்கி 
தந்தரஞ் சூழத் தமனியத் தேரேறி 
கூறுமெழு கடலுங் + கூடி நடந்தது போல் 
ஆறுமலையு மருஞ்சுரமுந் தான் கடந்து 
அக்கிர வாளத் தரசர்கோ தானும் 
சக்கிர வாளபுரஞ் சார்ந்தனர் காணம்மானை 
மாறுற்ற மன்னர் மணம் வந்த ஊர்தனிலே 
வீறுற்ற மாதவனும் விட்டிருந்தா னம்மானை 
கான்வந்து சேரக் கடற்றுவரை நன்னாடன் 
தான் வந்த சேதிதனைச் சக்கிரவாணன் கேட்டு 
நாமா யழைத்ததில்லை நம்பால் மணம்வருவார் 
தாமா யழைத்தனரோ தாமனை யென்றலுமே 


7080 


7086 


2090 


1. பார்த்திபர்க்கும் - மன்னர்களுக்கும் . 2. வாசவன் 
8. அஞ்சல் செய்து வணக்கஞ்செய்து . 4. எமுகடல் 
கடல் . 5. மாறுற்ற மன்னர் பகைகொண்ட மன்னர் . 


இந்திரன் . 
ஏழாகிய 


- 


கஞ்சனம்மானை 


255 


மன்னுறு கேள்வி மதிமந்திரிகள் தனில் 
புன்டுறுவற்ற னென்பான் போர்வேந்தனுக் குரைப்பான் 
சும்மா யிராதே துவாரபதி யாளும் 
அம்மாயன் மாய்கை அளவிடப் போகாது 
வீசிய சேனையுடன் விஷ்ணுவா வந்தசேதி 

7095 
காசியிரா சனுக்குங் கத்திரீபர் தங்களுக்கும் 
சொல்லி வருவதர்க்குத் தூதர் தமை ஏவி 
வல்லிய சேனையுடன் 1 மற்றோர் வருமளவும் 
தாக்கக் கரியோன் சரிவி மேலிட்டாலும் 
காக்கைக்கு நம்படையைக் கைவகுத்து நில்லுமென்றார் 7100 
அன்ன வகையே அடற்படையை கைவகுத்து 
மன்னர் தமக்கு மிவ்வா றுரைக்கப் போகவிட்டார் 
மிண்டிய தூதர் விரைவில் விரைந்து சென்று 
கண்டு கரங்கூப்பி காசிராசர்க் குரைப்பான் 
நாங்க ளழைத்ததில்லை நந்தகோபன் மகனை 

7106 
நீங்க ளழைப்பதுவென் நீள்வேந்தே யென்றலுமே 
கன்றி விழிசிவந்து காசியர்கோன் தோள் புடைத்து 
ஒன்றிச் செருவுக கொருப்படும் வாறுகண்டு 
தக்க சராசந்தன் தானை சிசுபாலன் 
மிக்க வருந்தாமல் விளம்புவார் தூதருடன் 

7110 
என்னவனுக் கெல்லா மிராசா வெமக்கிறைவன் 
மண்ணுலகிலா மெய்க்கு மாயரில் மற்றொருவன் 
வைப்புற்ற மன்னவரே வலை புகுதா வன்னரி போல் 
தப்பித் திரிந்தான் சமத்தாக விண்ணெடுநாள் 
போய்ப்போர் பொருது புறஞ்சாசுபோய்ப் பிழைத்தான் 7115 
இப்போது வந்தான் எமுறதினம் படியலவோ 
சற்றினிற் சேனை மன்னர் தம்மையும் கொன்றுழக்கி 
வெற்றி கொள்ளாமல் விடுவானோ காசிமன்னன் 


1. வல்லிய சேனையுடன் பேராற்றல் மிக்க பலடயுடன் . 
2. மிண்டிய தூதர் - கூடிய தூதர்கள் . 3. ஒருப்படும் . உடன்படும் . 


256 


கஞ்சனம்மானை 


7120 


7126 


7130 


என்றவனை யாளாக்கி ஏந்தலைப் பார்த்துரைப்பான் 
அன்று விதர்ப்பன் அரிவையே போகாமல் 
வேத்த தொழிலோர் விதித்த முகித்தத்தில் 
கோத்தந்த வாளான் குலப்பெண்ணை கொண்டதற்பின் 
சுற்றிப் பெண்கொள்ள வந்தசோரனைக் கொன்றுழக்கி 
வெற்றிப்பெண் கொள்ள விரைய வருவாயென்று 
கற்பித்தோ ரெல்லாம் காசியர் கோனைப் பணிந்து 
வெற்புற்ற தோளார் மிகைத்தெழுந்தா ரம்மானை 
மாற்றாரை வென்று மணஞ்செய்யவே யிருந்தேன் 
வேற்றானை மன்னரேநீர் விளம்பிய சொல்மீறேன் நான் 
நறைப்போ தலங்கணீர் நன்னுதலை 3 தீவேட்ட 
இறைப்போதில் வாரேன் என்றேவினார் வேந்தர் தனை 
மாமன் பெரும்படையும் மன்னர் படை யொடும் போய் 
தாமன் படையுடனே தாக்கவியுந் தூதரோ 
போற்றிய தூதர் புயல் போலே ஓடிவந்து 
சாற்றிய சேனைச் சக்கிரவாணன் தானும் 
வேள்விக்கு வந்த மிகுப்படையும் தன்னுடைய 
தாழ்விலா வான்படையும் தான் விடுத்தா னம்மானை 
ஒலிகட லேழும் ஓர்முகமாய்ச் செல்வதுபோல் 
வலியபடை யிரண்டும் வந்ததுகா ணம்மானை 
ஆனைமிடைய ஆடற்பரிகள் தான் மிடைய 
சேனைமிடைய சிகரம் போல் தேர் மிடைய 
( தானை வளையதகு ) பொறியால் முன்வளைய 
மிக்க கிரியும் நெரிய வரும்படையை 
தக்த வரையால் சிசுபாலன் சம்மதித்து 
மிக்க வரசரையும் வேல்வேந்தர் தங்களையும் 
மற்றக் கரிப்பரியும் வான்றேரு முன்னிறுத்தி 


7186 


7140 


7145 


1. ஏந்தலை - ஆடவரிற் சிறந்தோன் ( கண்ணன் ) 2 . 

2. மாற்றாரை - 
பகைவர்களை 8 . நன்னுதல் * நல்ல நெற்றியையுடையவர் . 
4. இறைப்போதில் - சிறு போதில் ( உடனே ). 5. வேள்வி 
பாகம் செய்தல் . 


கஞ்சனம்மானை 


257 


7160 


7155 


உற்ற பறவை யென்னும்யூபம் வகுத்தருளி 
மானத் தேரேறி வருஞ்சிலையை நாணெறிந்து 
தானை முகத்தில் சமைந்து நின்றா ரம்மானை 
மன்னர் படைத்தேர் அணிவாசுதேவன் கேட்டு 
தன்னவராய் வந்த சகலரையுந் தானழைத்து 
தம்படை யோடுநின்ற தார்வேந்தர் தட்டழிய 
ஆல முலையை யருந்து மருளாளன் 
கோல மவன் வடிவாய் கொண்டான் காணம்மானை 
கந்தர மூன்றாய் கனகமுடி 4 மூன்றாய் 
சுந்தரத் தோளுஞ் சுடர்விழியு மூவிரண்டாய் 
கானிற்றி ( நின்ற ) கதிர்வா னிலாவரும்ப 
பானிறமாகி பலரு மயிற் பண்ணி 
பன்பணி மாமணியின் பத்திக் கதிர்வீச 
வன் பணி பூண்டுவகை மாலையும் புனைந்து 
கண்டவர் கைகுவிப்பக் காசியர் கோனாம்படியே 
அண்டர் பெருமா னணைந்தனன் காணம்மானை 
சந்திர சக்கிரந் தன் மகளை நீராட்டி 
செந்திரு வென்னச் செழுமணிப் பூண் பூட்டி 
கன்னி விரதங் கழற்றிக்கைக் காப்புறுத்தி 
அன்னிச் சுடர்விரித்த மாமணப் பந்தலிலே 
வேதத்தோர் செய்த மிகுவேள்வி யாகு திமுன் 
கோதற்ற சொல்லானைக் கொண்டு வந்தா ரம்மானை 
அவ்வேளை யத்தே அணிகாசி ராசனென்பான் 
செவ்வே ளெ னவே செழுமணிப் பூணணிந்து 
வாசி புனைந்து மணவாளக் கோலமுடன் 
தேசியக் காவணத்தே சென்றான் காணம்மானை 
பின்வந் தவனும் பெருமணக் காவணத்தே 


7160 


7165 


7170 


1. மானத்தேர் - பெருமையுடைய தேர்ப்படை . 2. தட்டழிய . 
பெருமையழிய , 3. ஆலமுலையை - நச்சுத் தன்மையுடைய பூதகி என்னும் 
பேய் முலையினை . 4 . கனகமுடி பொன்முடி . 

5. சுந்தரத்தோள் - 
அழகிய தோள் . 6. வேதத்தோர் - நான்மறையாளர் . 7. செவ்வேள் 
முருகப்பிரான் . 8. தேசியக் காவணம் - திருமணப் பந்தல் . 

33 


258 


கஞ்சனம்மானை 


முன்வந் தவனும் முகத்தை முகம் பார்த்து நின்றான் 
மங்கை யொருத்தி வதுவை 1 மணவாளன் 
இங்கிருவ ரானவகை யெவ்வகையோ யென்றயிர்த்து 

7175 
மன்னர் தங்களையும் மாப்பிள்ளைத் தோழரையும் 
தன்னவரையும் பார்த்துச் சக்கிரவாள னுரைப்பான் 
ஒருகாசி யிராச னுள்ளென்று கேட்டிருப்போம் 
இருகாசி ராசனாய் இப்போது வந்து நின்றான் 
பொய்யுருவ மெய்யுருவம் போகு தில்லைக் கூத்தனுக்கு 7180 
மெய்யுருவைத் தந்து விளம்பீரென மொழிந்தான் 
அன்னாரும் பார்த்து அடையாளமுங் குரலும் 
என்னாளும் போலே இருவரும் நின்றமையால் 
கூற்றறுக்கப் போகுதில்லைக் கோவென்ன வுரைத்தான் 
தாமனுஞ் சந்திரசக்கிர வாளரைப் பார்த்துரைப்பான் 

7185 
மாமன்னர் சேனையுடன் வந்தேன் மணஞ்செய்ய 
போய்க்காசி ராசனுந்தான் போனான் புறவழியே 
மெய்க் காசிராச னியான் மின்னை : 

வருளாயெனவே 
கன்றிக் கனல்விழித்துக் காசியிராச னுரைப்பான் 
வென்றிக் கதிர்முடியீர் மெய்பொய் யறிவீரால் 

7190 
இந்தப் பேர்காண யானும் வந்தானும் 
முந்தப் பொறாமையுடன் மூன்று செருமத்தால் 
துஞ்சினவன் 3 போவான் தொடர்ந்தவனைப் போர்வென்று 
மிஞ்சினவன் செய்வன் விவாகமென மொழிந்தான் 
பொற்கோல னோக்கிய பின் பொற்கோலமும் புனைந்து 7195 
தற்கோல வெள்ளிச் சயிலம் 4 போற் சோதிவிட 
மூன்றிரு கைக்கு முனையாயுதம் பிடித்து 
தோன்றிரு மூன்று சுடர்விழி தீச்சொரிய 
காற்றிற் கடிய கடும்புரவித் தேரேறிச் 
சீற்றத்தீ பொங்கச் சிறுநாணொலி யெறிந்தான் 

7200 


1 . வதுவை - திருமணம் . 2. மின்னை 
நாயகியை . 3. துஞ்சினவன் - இறந்தவன் . 
வெள்ளிமலை . 


மின்னல் போன்ற திருமண 
4. வெள்ளிச் சயிலம் 


கஞ்சனம்மானை 


259 . 


7205 


7210 


மெய்க்காசி- ரர்சன் வெடுவெடென நிற்கலுமே 
பொய்க் காசியர்கோனும் பொற்கோலங் கொண்டலுமே 
ஆறு காற்றுகடை யாயுதம் பிடித்து 
சீறியெதிர் விழித்துதிக் கென்று தேரேறி 
வாசிற் றேரேறி மகரந்தனை வற்புறுத்தி 
காசியர் கோன் நின்ற களத்திலே சென்றூன்றி 
குத்திர ரூபமாய்க் கொண்டங்கே நின்றவனை 
சித்திரம் போற் கொன்றிடுவன் தேர்வேந்தே பாருமென்று 
என் றுன் தனுவை இமைப்போதில் நாணெறிந்து 
வின்றும் விசும்பும் வெடிபடத் 1 தேரேறி 
நோக்கினாள் மற்றவனும் நோக்கி யெதிர்மலைய 
தாக்கினால் தண்டிவந்து தாக்கினர் காணம்மானை 
கைவளைய நாண்வளையக் கால்வளைய வில்வளைய 
மெய்வளைய வாளி 2 மிகப் பொழிந்தா ரம்மானை 
ஒன்றொருவர் விட்டசரம் ஒன்றொருவர் மேனிதனில் 
சென் றுருவ அங்கஞ் சிவந்தது காணம்மானை 
ஏத்துற்ற காசி யிறைவனெவ னெனவே 
பார்த்து நின்றார் மன்னர் பரிந்திலர் காணம்மானை 
சுத்த வடிவான சுடுகணை மாரியினால் 
மெத்த விசும்பை வெளியுடைத் தாரம்மாளை 
ஆயர் வடிவான அய்யனு மவ்விசும்பை 
வெய்ய கணையால் வெளிகண்ட தம்மானை 
மின்னிழல் சேர்பூசை விழிகளே தானோக்கில் 
தன்னிழற் றானொக்கும் தண்மை யொத்த தம்மானை 
மந்திரத்தேர் பூண்ட மாக்களடிக் 3 கடிக்கே 
பந்து கிளம்புவ போற் பாய்ந்தது காணம்மானை 
வேற்றானை மன்னவர்கள் மேல்கொண்ட தேரிரண்டும் 
காற்றாடி வட்டம்போல் கால்கிளந்த தம்மானை 


7215 


7220 


7225 


அம்புகள் . 


1. வெடிபட 

பேரொலி யெழுப்ப . 2 . வாளி 
8. தேர்பூண்ட மாக்கள் - தேரில் பூட்டப்பட்ட குதிரைகள் , 


260 


கஞ்சனம்மானை 


செவ்விரு தேர்மன்னர் செருத்திரையைப் பார்த்து நின்றார் 
கவ்விரு தேர் கொடிதோய தோன்றிற்ற தம்மானை 7230 
வெந்திறலார் 1 பற்றி நின்ற வில்லிரண்டே யானாலும் 
உந்து கணைகளு காந்தமே யம்மானை 
பொய்யுருப் பற்றன புகுந்தோரிடந் திரியில் 
மெய்யுருப் பற்றன் மிகுதேரிடந் திரியும் 
காற் றுருண்ட தென்னக் கனலா மனல் வீச 

7235 
கூற்றுருண்ட தென்னக் கொடும் போர் விளைக்கையிலே 
குபேரத்திர மொருவன் கோர்த்தையங் காத்திடவே 
குபேரத்திர மவனுங் கோத்தெய்து மாற்றிடுவன் 
வருணாத் திரத்தினை மற்றொருவன் மாற்றிடுவன் 
எவ்வத் திரமும் " ஏதொருவ ரெய்திடவே 

7240 
அவ்வத் திரத்தை யவனு மறுத்திடுவன் 
சங்க நாதத்தாலும் தார்வேந்த ரூதுகின்ற 
சிங்க நாதத்தாலும் தேவர் செவிடுபட்டார் 
ஒருவர் கொடித்தேரை ஒருவரறுத் தொழித்ததும் 
ஒருவர் கைவில்லை ஒருவனொடித்த துவும் 

7245 
இருவருந் தம்மில் எரிவிழித் தங்கேது செய்தார் 
வேலொருகை வாளொருகை வெய்யசூல மொருகை 
பற்றி மலைந்து 4 பலபோர் விளைக்கையிலே 
வெற்றி மிலைந்து 5 மிகுகாசி ராசனென்பான் 
சித்திரத்தில் நோக்கித் திருமால் ரேகமெல்லாம் 7250 
அத் திரமாகி அருளினன் காணம்மானை 
செவ்வாய் மணிவண்ணன் சீற்றத்தீ விட்டெரிய 
இவ்வாயுதத் தாலிவன் சாகானென வறிந்து 
சக்கரத் தாழ்வாரைத் தன் கண்ணா லேவிடவே 
புக்கெரி மாத்திரையிற் பொங்கெரிபோற் சூழ்ந்து கொண்டு 7255 


1. வெந்திறலார் - கொடிய ஆற்றல் மிக்க வீரர்கள் , 2 , அத்திரம் 
அம்பு . 3. தார்வேந்தர் மாலையணிந்த மன்னர்கள் . 4. மலைந்து . 
போரிட்டு. 5. மிலைந்து - சூடி . 


கஞ்சனம்மானை 


2011 


காசி யிராசன் கதிர்முடி மூன்றினையும் 
வீசியறுத் தெரிந்து மீண்டது காணம்மானை 
பொய்க்காசி ராசனாய் பொன் னெடுமால் பொன் றுவிக்க 
மெய்க்காசி ராசன் தான் வீடினன் காணம்மானை 
பொன்றினவன் - பொய்யனென்று பொற்காசி 

மன்னுறவோர் 7260 
வென்றவன் மெய்யனென்று மேன்மை யுரைத்து நிற்ப 
ஆரு மதிக்க வமர்வென்ற அங்கணனும் 
தேரு மிறங்கிச் செருக்கோலமுந் தவழ்ந்து 
மற்கோல வேல்புயத்தான் மஞ்சன நீராட்டி 
நற்கோலமுங் கொண்டு நறுஞ் சாந்தமும் பூசி 

7265 
மன்னரு மற்றுள்ள மங்கையரும் வாழ்த்தெடுப்ப 
பொன்னரும் பந்தலிலே போய்ப்புகுந்தா ரம்மானை 
ஆதிப் பெருங்கருடன் அப்போதே ஓடிவந்து 
காதிக் களப்பட்ட காசிராசன் தலையை 
பற்றி யெடுத்துப் பறந்துசென்று பாங்காக 

7270 
வெற்றிப் படைப்பிடிக்கும் வேந்தர்க்கும் வன்னியர்க்கும் 
அங்கங்கே அரசரே அங்கு வந்து 
பக்கங் கொள்ளாதே பறந்தே சிலை பிடித்தார் 
மணக்கோலஞ் செய்து நீர் வைத்துவந்த மாப்பிள்ளையை 
பிணக்கோலஞ் செய்யவல்ல பேராளன் 3 கையாலே 7275 
கொலைக்கண்டும் வல்லுடலம் கூறாகக் கண்டுந் 
தலைக்கண்டு மின்னஞ் சவங்கலப் போரேபொருதீர் 
நிறை கற்பறியாத நீரெல்லா முன்னொருநாள் 
பிறகற்பலன் கொள்ளும் பெண்ணைப் பறிகொடுத்து 
கண்ணாலம் வந்தவர்போல் காசிமன்னைக் கொல்லுவித்து 7280 
மண்ணாளு மன்னரெல்லாம் மாறா வடுச் 4 சுமந்தீர் 
உள் பிரான் காசியர் கோனுற்ற மணப்பேருருவன் 


. 


1. பொன்றுவிக்க - அழிக்க . 2.பொன்றினவன் 

2. 1 , பொன்றினவள் - அழிந்தவன் 
( வினையாலணையும் பெயர் ) 3. பேராளன் பெருமையுடையவன் . 
4. மாறாவடு - நீங்காத களங்கம் , 


- 


262 


கஞ்சனம்மானை 


( என் ) பிரான் தீவேட்டினிய மணஞ் செய்கிறான் 
தீவேட்டு மாயன் திரும்பி வருமாகில் 
பேய்வேட்டருந்தி விப்பன் பித்தரே உம்முடலை 

7285 . 
அய்யன் வருமுன் னனை வோரும் போர் தவிர்ந்து 
உய்யவகை 1 தேடி ஓடிப்பிழையு மென்று 
அந்தத் தலையை யவர்முன்னே தானெறிந்து 
வந்து கருடன் மணக்காவணம் புகுந்தார் 
ஏசிய வான்கருடன் ஏத்துந் தலை தனையும் 

7290 
காசியர்கோன் பட்டதுவுங் கண்டு சராசந்தன் 
வாடிமுகங் கறுகி மன்னரே நாம்பலருங் 
கூடிய வகீர்த்தி கொண்டதினிப் போதுமென்று 
வந்தனாம் போக வழிவேறே தேடுமென்று 
தந்தம் பதினோக்கிச் சரிந்தனர் காணம்மானை 

7296 
முன் படையார் சேனை முறியச் சிறுபாலனும் 
தன் படையைக் கையமர்த்தித் தானின்றா னம்மானை 
மாமா தவனும் மணக்கா வணம் புகுந்து 
பூமா தவர் வளர்த்த பொற்றீ வலம்வந்து 
மங்கல மார்ப்ப மணிமுரசு நின்றார்ப்ப 

7300 
பொங்கலம் போதப் பொழிந்திமையோ ரரசுசெய்ய 
மாதர்க் கணியாய் வரு மதனசுந்தரியை 
காதல் துணைவிதனைக் கைப்பிடித்தா ரம்மானை 
மன்னனையார் சேஷையிட மங்கையர்கள் வாழ்த்தெடுப்ப 
மின்னனையாள் தன்னுடனே வீற்றிருக்கும் வேளையத்தே 7305 
வெண்மையுங் காசியர்கோன் வேடமுந் தான் தவிர்ந்து 
வண்மை யுடைய மரகத மாமலைபோல் 3 
செந்தா மரைக்கண் சிறிவாசுதேவ னுந்தான் 
இந்து நுத லாரோ டிருந்தனன் காணம்மானை 
மாமன்னர் தாமும் மணம்வந்தா ரும்பிறரும் 

7310 


1. உய்யவகை பிழைக்கும் வழி . 2 . மங்கலமார்ப்ப மங்கல 
முரசம் ஒலிக்க . 3. மரகத மாமலைபோல நீலநிற மலைபோல . 4. இந்து 
நுதலார் - சந்திரனைப் போன்ற நெற்றியினையுடையர் , 


- 


கஞ்சனம்மானை 


283 


தாமனைப் போற்றி தவம்பணிந்தா ரம்மானை 
பஞ்சொத்த கஞ்சப் பதமதன சுந்தரியை 
செஞ்சொற் பெருமான் செருவென்று தீவேட்டு 
காதலியுந் தானும் கனகமணித் தேரேறி 
பூபாலர் 1 சூழ்ந்துவர புத்தேளிர் - பூப்பொழிய 

7316 
கற்றைக் கவரி கயற்கண்ணார் காலசைப்ப 
கொற்றக் குடையோங்கிவரக் கோதையர் பல்லாண்டிசைப்ப 
ஆலவட்டம் வீச அடுங்கோலியல் சேவிக்க 
வேலை வட்டமான விடிபோல் துடிய திர 
ஆனையும் தேரும் அடப்பரியும் மேற்கொண்டு 

7320 
தானையும் போகத் தமரோர் புடைபோக 
சீராழி சுற்றுஞ் சிறிபத் துவரையிலே 
பேராழி யானும் புகுந்தனன் காணம்மானை 
அறத்துக் குயிராய் அனைத்துயிர்க்கு மா தவனாய் 
மறத்துக்கு வன் கூற்றாய் மாதவர்க்கு வேதாவாய் 

73251 
உம்பர்க் கரசர் உலகடங்க வீற்றிருந்தார் 
செம்பொற் றிருக்கோயில் சேர்ந்திருந்தா ரம்மானை 
திருவாழி யாழ்வானும் : சிறி கருடாழ்வானும் 
கருவாழி நிற்குங் கழல்போற்றி ஏவல் செய்ய 
அய்ய மகற்றி அரும்பொருளின்ப முடன் 

7330 
வைய மளப்பான் மகிழ்ந்திருந்தா னம்மானை 
ஆதியாங் கேசன் அச்சுதன் பச்சைவண்ணன் 
சோதிக் கவுத்துவத்தின் 4 தோகையணி மார்பன் 
தென்னரங்கன் செல்வன் சீதரன் சீராமன் 
பொன்னரங்கில் மாணிக்கப் பொற்பேழையில் துயிலும் 7335 
புண்டரிகக் கண்ணன் புருஷோத்தமன் போற்றும் 
தொண்டரிலை யவர் தமக்குத் தூதன் மதிசூதன் 


1. பூபாலர் - பூமியை ஆளும் மன்னர்கள் . 2. புத்தேளிர் - 
தேவர்கள் . 8. திருவாழி யாழ்வான் சக்கரத்தாழ்வான் . 
4. கவுத்துவம் மார்பிலணியும் அணி . 5. பொற்பேழை - பொன்மை 
லாகிய பெட்டி . 


264 


கஞ்சனம்மானை 


7340 


மையாழி வண்ணன் வரதன் மலர்க்கமலன் 
செய்யாளவள் கணவன் திருவவதாரங்கள் தனில் 
கிளர்ந்த வவதாரமாங் கிருஷ்ணாவதாரத்தை 
உகந்ததொரு பத்தியினா லோர்ந்துணர்ந் துரைப்பார் 
அம்மானை தன்னை யறிந்திருப்பா ரன்பினுடன் 
எம்மாதந் தன்னி லிருபொழுதுங் கேட்டிருப்பார் 
சத்தக் கடலுலகில் தாமோதர னருளால் 
அத்தமும் புத்திரரும் ஆயுளு முண்டாகி 
சீராளராகிச் சிறந்துமிக வாழ்ந்து பின்னும் 
பேராளன் வைகுந்தம் பெற்றிருப்பா ரம்மானை 
அம்மானதி சூழ் அரங்கத்தில் கண்வளரும் 
அம்மான் திருவிளையாட் டயர்ந்துரைத்த தம்மானை 
கற்றுரைப் பார்க்கும் கருத்தறிந்து கேட்பார்க்கும் 
பெற்றிருப் பார் வைகுந்தப் பேறு 


7345 


7350 


- 


" அரனன் பகத்தோனக் காயன் செயநல் 
வரமன்னு மாலை தனில் வந்தோன் பிரமன் 
திருவரங்கத் தாதிக்குச் செய்ததை கேட்பார்க்கு 
திருவரங்கத் தார்வைகுந் தான் 


7355 


( கஞ்சனம்மானை முற்றும் . ) 


1. வைகுந்தப்பேறு - வீடுபேறு . 2, தார்வைகும் 
அணிமாலை கிட்டும் . 


அரங்கனது 


பிழை திருத்தம் 


எண் 


பக்கம் 


வரி 


பிழை 


திருத்தம் 


3 


3 


1 
2 
3 
4 
5 


5 
5 
5 


6 


11 


பணிந்து 


7 
8 
9 
10 
11 
19 
13 
14 
15 
16 
17 | 
18 
19 
20 
21 
22 
23 
24 
25 
26 
27 
28 
29 
80 


14 
18 
19 
19 
21 
22 
23 
30 
31 
38 
44 
49 
51 
56 
61 
64 


49 திருவேங்கிடம் திருவேங்கடம் 
61 திருதுளப் 

திருத்துளப் 
97 வரங்களென்ப வரங்கேளென்ப 
100 

வரங்களெனவே வரங்கேளெனவே 
120 வைத்தானயோ வைத்தானயோத்தி 
ததியிற்குள் 

யிற்குள் 
281 முரறைந்து 

முரசறைந்து 
சயாதவரையும் 

யாதவரையும் 
349 பணிந்று 
470 முகிழ்த்தும் 

முகிழ்த்தம் 
497 உண்டுமிந்த 

உண்டுமிழ்ந்த 
517 பெற்றி 

பெற்று 
569 மகன் 

மகள் 
595 புர்கனர் 

புக்கனர் 
630 பொள்னகரி 

பொன்னகரி 
813 வானாலை 

வாணாளை 
831 யுதித்தபின்பு வுதித்தபின்பு 
1053 கோதுரைப்பார் கேதுரைப்பார் 
1204 விர்த்தகனு 

வித்தகனு 
1359 ஆய்பபாடி 

ஆய்ப்பாடி 
1400 தினைப்பித்து திளைப்பித்து 
1545 பொறுயென்ன பொறுவென்ன 
1692 இடைய நரல்லாங் இடையரெல்லாங் 
1771 கெட்டொழிந்தபய் கெட்டொழிந்தாய் 
1850 போது நின்ற 

போதுகின்ற 
1857 ஆயர்பெருமான் ஆயர்பெருமான் 
1975 மங்லக 

மங்கல 
2055 துள்ளியெதிபாய துள்ளியெதிர்பாய 
2209 னுள்புதல்வன் னுன்புதல்வன் 
2224 தாராய 

தாராய் 
2610 யிம்பொழுது 

யிப்பொழுது 
2664 தோணிந்து 

தாரணிந்து 


67 
67 
71 
74 
80 
80 
94 


96 


எண் 


பக்கம் 


வரி 


பிழை 


திருத்தம் 


31 
32 
23 
34 
85 
36 
87 


39 


40 


96 
100 
114 
119 
127 
128 
128 
131 
137 
138 
163 
166 
171 
189 
194 
196 
211 
217 
229 
240 
256 
260 
262 


41 
42 . 
43 
44 
45 
46 
47 
48 
49 
50 
51 
52 


2676 நானொலி 

நாணொலி 
2786 என்றுகோல் 

ஏன்றுகோல் 
3174 மஞ்சேனோனுனக்கு மஞ்சேனானுனக்கு 
3305 எல்லோருபோக எல்லோரும் போக 
3516 மெத்திகையும் மெத்திசையும் 
3550 போ 

பேர் 
3551 போந்தனர் 

பேர்ந்தனர் 
3640 சொல்லான 

சொல்லான் 
3792 என்றவனை 

என்றவளை 
3821 நீயவனை 

நீயவளை 
4540 வேழப்புடைப்பித்து வேழம்புடைப்பித்து 
4601 வெப்பதர்க்கு வேட்பதர்க்கு 
4761 சேர்வதனால் 

சோர்வதனால் 
5273 மார்த்தனர் 

மார்த்தன 
5899 நின்னு 
5472 கேனம்மானை 

கேளம்மானை 
5873 தானுழிந்து 

தானுமிழ்ந்து 
6054 றேருனவனென்று 

றேறானவனென்று 
6890 சங்கலிக்க 

சங்கரிக்க 
6 € 87 சிறந்தணிவன் 

சினந்தணிவன் 
7143 தக்தவரையால் 

தக்கவகையால் 
7232 உந்துகணைகளு 

உந்துகணைகளும் 
7285 அருந்திவிப்பன் 

அருந்துவிப்பன் 


நின்று 


ខ 


